(CHEMICAL 
CHROMATOGRAPHY) 


நிறப்பகுப்பு 
வேதியியல் 


நெ.சு. ஞானப்பிரகாசம் 

& மி.நோயல் 


C4Hg 


C3Hs 

C3H6 

C2H 
SCH4 

C2H4 


iso 
- 
c4He 


CA 


AARAE 


ஏமாறும் 


தமிழ்நாட்டுப் பாடல் நிறு 


வவனம் 


நிறப்பகுப்பு வேதியியல் -1 


, 
த . பா . நி . ( க . வெ . ) வரிசை எண் -855 
( பட்டப் படிப்பிற்குரியது ) 

ஆசிரியர்கள் 
டாக்டர் 
பக்டர் நெ.சு. ஞானப்பிரகாசம், எம்.ஏ., எம்.எஸ்ஸி . , பிஎச்.டி... 

சி . கெம் , எப் . ஐ . சி . எஸ் ., 

எப்.சி.எஸ் . எப் . ஆர் . ஐ.சி., 
வேதியியல் பேராசிரியர் , 
லயோலா பல்கலைக்கல்லூரி, 

சென்னை , 
மி . நோயல் , எம் . எஸ்ஸி . , 

ஆய்வகத் துணையாளர் , 
தூய யோசேப்புக் கல்லூரி, 

திருச்சிராப்பள்ளி . 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 

DR . N. S. GNANAPRAGASAM . 

M.A., MSc ., Ph.D..F.R.S.C 
LOYOLACOICE ( AUTONOMON ) 





தய 


First Edition September , 1979 


Number of Copies - 2000 


T.N T.B.S. ( C.P.) No. 855 


© Government of Tamilnadu 


CHEMICAL CHROMATOGRAPHY I 


DR . N. S. GNANAPRAKASAM and 


M. NOEL 


Price Rs. 8.90 


Published by the Tamilnadu Textbook 
Society under the Centrally Sponsored Scheme 
of production of books and literature in 
regional languages at the University level, of 
the Government of India in the Ministry of 
Education and Social Welfare (Department of 
Culture ), New Delhi. 


This book has been printed on con 
cessional paper made available by the Govern 
ment of India , 


Printed by 
Giridhar Art Printers , 
47, Badrian St. 
Madras -600 001 . 


. 


1. வேதியியல் பகுப்பு முறைகள் 


தூற்றைந்து வகைத் தனிமங்கள் ( elements ) பல்வேறு வினை 
களில் ஈடுபட்டு , ஏறக்குறைய இரண்டு மில்லியன் ( 2,000,000 ) 
சேர் மங்களை ( compounds ) உருவாக்குகின்றன . இச் சேர்மங் 
களின் பெரும்பகுதி , செயற்கை முறைகளால் மனிதனால் 
தய சிக்கப்பட்டது ; எஞ்சியது , 

, 

இயற்கையில் காணப்படு 
தனிமங்களும் , அவற்றின் சேர்மங்களும் கலந்து 
A ) -க்கும் கலவைகளே உயிர்களாகவும் , உலகாகவும் , 
பேயாண்டமாகவும் விரிந்து விளங்குகின்றன . 


கலவைப் பொருள்களைத் தனிமங்களாகவும் , சேர்மங் 
கராகவும் பகுத்து , கிடைக்கும் பகுபொருள்களின் இயற்பண்பு 
களையும் , வேதிப்பண்புகளையும் , பயன்களையும் ஆராய்ந்தறிவதே 
அறிவியலின் ஒரு பெரும் பிரிவாகிய வேதியியலின் முக்கிய நோக்க 
மாகும் . 


ப 


வேதியியலில் , கலவைகளைப் பகுக்க , பலவகைப் பகுப்பு 
முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன . அவற்றுள் , நிறப் பகுப்பு 
( Chromatography ) மிகவும் எளிய - ஆனால் , பயன்மிகுந்த - ஒரு 
முறையாகும் . இம் முறை , இன்று விரிவாகவும் , விரைவாகவும் , 
வளர்த்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது . 
* வேதியியல் நிறப்பகுப்பு குறித்து விரிவாக ஆராயுமுன் , 
கபாதுவாக வேதியியலில் கையாளப்படும் முறைகளைச் சுருக்க 
மாக விளக்குவதே இந்த அத்தியாயத்தின் நோக்கமாகும் . 


1.1 எளிய பகுப்பு முறைகள் 

அன்றாட வாழ்வில் கையாளப்படும் சில எளிய பகுப்பு 
முறைகள் 

வேதியியலிலும் பயன்படுத்தப்படுகின்றன . சில 
எடுத்துக்காட்டுகளைக் காண்போம் . 


சர்க்கரையுடன் சிறிதளவு மணல் கலந்து விட்டதாகக் 
கொள்வோம் . அக் கலவையிலிருந்து சர்க்கரையைத் தூய 
நிலையில் எவ்வாறு பிரித்தெடுக்கலாம் ? கலவையுடன் தகுந்த 
அளவு தண்ணீரைச் சேர்த்துக் குலுக்கினால் , சர்க்கரை மட்டும் 


. 


நிறப்பகுப்பு வேதியியல் 
நீரில் கரைந்துவிடும் . 

கரையாதிருக்கும் மணலை வடிகட்டி 
நீக்கிவிட்டு , எஞ்சிய சர்க்கரைக் கரைசலைக் காய்ச்சி வடித்தால் , 
சர்க்கரை தனித்துக் கிடைத்துவிடும் . இம் முறையில் இரு 
பகுப்புகள் செயலாற்றுகின்றன : ( i ) சர்க்கரையை 

மணலி 
லிருந்து பிரிக்க , அவற்றுக்கிடையேயுள்ள கரைதிற வேறுபாடு 
அடிப்படையாக அமைந்தது . ( ii ) சர்க்கரைக் கரைசலிலிருந்து , 
நீரை நீக்க ஆவியாக்கும் முறை பயன்படுத்தப்பட்டது . 

உளுந்திலிருந்து , உளுத்தம் பருப்பை எவ்வாறு பிரித்தெடுக் 
கிறார்கள் ? முதலில் , உளுந்து , நீரில் ஊறவைக்கப்படுகிறது . 
ஊறிய உளுந்தை நீரில் அலசினால் , அதன் தோல் பிரிந்து , 

நீரில் 
மிதக்கிறது . பருப்பு நீரின் அடிப் பகுதியில் தங்கிவிடுகிறது . 
இப் பகுப்பு நிகழ , உளுந்து தோலின் அடர்த்திக் குறைவும் , 
பருப்பின் அடர்த்தி மிகுதியும் காரணமாயுள்ளது . இவ்வாறு 
அடர்த்தி வேறுபாட்டின் அடிப்படையிலும் கலவைகள் 
பகுக்கப்படுகின்றன . 


மேற்கண்ட இரு எடுத்துக்காட்டுகளில் , சேர்மங்கள் அவற் 
றின் இயற்பண்பு ( physical property ) வேறுபாட்டின் அடிப் 
படையில் , பகுக்கப்படுவதைக் கண்டோம் . சில சமயங்களில் , 
கலவையில் உள்ள பொருள்களின் வேதிப்பண்பு ( chemical 
property ) வேறுபாடுகளும் , அவற்றைப் பகுக்கத் துணை நிற்க 
லாம் . ஓர் எடுத்துக்காட்டு கீழே தரப்பட்டுள்ளது . 


பொன்னில் சிறிதளவு செம்பு அல்லது தாமிரம் ( coppa ) 
கலந்திருக்கும் . அதை நீக்குவதெப்படி ? பொன்னை நன்கு 
சூடேற்றினால் , அதிலுள்ள தங்கம் உருகிவிடும் . செம்பு , அதன் 
ஆக்சைடு சேர்மமாக மாறிப் பிரிந்துவிடும் . பொன் வினைத் திறன் 
குறைந்த உலோகமான தால் , அது ஆக்சிஜனுடன் நேரடியாக 
வினை புரிவதில்லை . 


2 Cu + 0, 


42 


- + 2 Cuo 


இயற்பண்பு அல்லது வேதிப்பண்பு வேறுபாடுகளை அடிப் 
படையாகக் கொண்ட இருவகைப் பகுப்பு முறைகளுக்கிடையே, 
ஒரு முக்கிய வேற்றுமையை மேற்கண்ட எடுத்துக்காட்டுகள் 
சுட்டிக் காட்டுகின்றன . முதல் வகையில் , கலவையிலுள்ள 
எந்தப் பொருளும் வேதி மாற்றம் அடைவதில்லை . ஆனால் , 
இரண்டாம் வகையில் , கலவையிலுள்ள சில பொருள்களேனும் 
வேதிமாற்றம் அடைந்துவிடுகின்றன . 


3 


வேதியியல் பகுப்பு முறைகள் 


நிறப்பகுப்பு முறை , இயற்பியல் பண்பு வேறுபாட்டை 
அடிப்படையாகக் கொண்ட ஒரு பகுப்பு முறையேயாகும் . 
கலவையில் உள்ள தனிமங்களும் சேர்மங்களும் சிதையாமல் 
பகுக்கப்படுவது , இப் பகுப்பு முறையின் சிறப்பம்சங்களில் 
ஒன்றாகும் . 


. 


1.2 பகுப்பு முறைகளில் பயன்படும் பண்பு வேறுபாடுகள் 

வேதியியலில் பயன்படுத்தப்படும் பகுப்பு முறைகள் யாவும் , 
தனிமங்கள் அல்லது சேர்மங்களின் இயற்பண்பு அல்லது 
வேதிப் பண்பு வேறுபாடுகளை அடிப்படையாகக் கொண்டன 
என்று முந்தைய பகுதியில் கண்டோம் . இப் பண்பு வேறுபாடு 
களைத் தொகுத்துக் காண்பது பயனுள்ளதாகும் . 

வேதிப் பகுப்புகளில் பயன்படும் இயற்பண்பு வேறுபாடுகள் 
பின் வருவனவாகும் : 

( அ ) அடர்த்தி ( density ) 
( ஆ ) கரை திறன் ( solubility ) 
( இ ) ஆவியாகும் தன்மை ( volatility ) 
( ஈ ) ஆவி அழுத்தம் ( vapour pressure ) 
( உ ) சவ்வூடு பரவு வேகம் ( rate of osmosis) 
( ஊ ) இருவகை படிவுகளுக்கிடையே மூலக்கூறுகள் பகிர் 

வடைதல் ( partition between two phases) 


இத்தகு இயற்பண்பு வேறுபாடுகளை அடிப்படையாகக் 
கொண்ட சில வேதிப்பகுப்பு முறைகளைப் பட்டியல் 1.1 - ல் 
காண்க . 


நிறப்பகுப்பு வேதியியல் 


- 


I 


செய்தல் . 


பட்டியல் 1.1 வேதியியல் பகுப்பு முறைகள் 
எண் 

பகுப்பு முறை கோட்பாடு எடுத்துக்காட்டு 
1 . மிதக்க வைத்தல் பொருள்களுக்கும் , சல்பைடு 
( floatation ) நீர்மத்திற்கும் உலோகத் தாதுக் 
இடையேயான 

களைப் பிரித் 
செறிவு ( density ) | தெடுத்தல் . 

வேறுபாடு . 
2 . வீழ்படிவு 

கரை திறன்களில் தாமிர , காட்மிய 
ஆக்குதல் ( preci உள்ள வேறு அயனிகளைப் 
pitation ) பாடுகள் 

பிரித்தல் . 
3 . படிகமாக்குதல் 

வெப்ப நிலைகளுக்கு ரேடியத்தை அதன் 
( crystalization ) ஏற்ப கரை தாதுக்களில் 

திறன் மாறு இருந்து பிரித் 
படுதல் . 

தெடுத்தல் . 
4.1 பகுதி தூய்மை உயர்ந்த வெப்ப 

சிலிக்கனைத் 
யாக்குதல் ( zone நிலையில் படிக 

தூய்மை 
refining ) 

மாதல் . 
5 . பதங்கமாக்குதல் ஆவியழுத்தத்தில் அயோடின் , நாப் 
( sublimation ) 

உள்ள வேறு தலீன் தூய்மை 
பாடுகள் . 

யாக்குதல் . 
6 . காய்ச்சி வடித்தல் ஆவியாகும் 

ஆல்கஹாலில் 
( distillation ) தன்மை வேறு இருந்து நீரினை 
படுதல் . 

நீக்குதல் . 
7 . 

கரைப்பானால் கரைப்பான்களில் காஃபி தூளில் 
சாரம் எடுத்தல் 

கரை திறன் இருந்து, கஃபீன் 
( solvent extraction )| மாறுபடுதல் . ( caffeine) 
8 . சவ்வூடுருவல் 

சவ்வூடு பரவு 

சவ்வுப் பொருள் 
( dialysis ) 

வேகம் (rate of களிலிருந்து 
osmosis ) வேறு 

அயனிகளை 
படுதல் . 

நீக்குதல் . 
நிறப்பகுப்பு திண்மம் , நீர்மம் , அமினோ 
( chromatography ) வாயு நிலைகளுக் 

அமிலங்கள் , 
கிடையே 

புரதச் சத்துகள் - 
பொருள்கள் 

பெட்ரோலிய 
பகிர்வடைதல் . ஹைட்ரோ 
( அ ) திண்மம் . 

கார்பன்கள் 
நீர்மம் 

முதலியன . 
( ஆ ) திண்மம் 

வாயு 
( இ ) நீர்மம் 

நீர்மம் 
( ஈ ) நீர்மம் 

வாயு . 


HA 
வேறுபாடுகள் மிகப்பல 
வேதியியல் பகுப்பு முறைகள் 

5 
மூலக்கூறுகளின் வேதிப்பண்பு 
வாகும் . எனவே , வேதிப்பண்பு வேறுபாடுகளை அடிப்படை 
யாகக்கொண்ட 

பகுப்பு 

முறைகளைப் பட்டியலிடுவதும் 
எளிதன்று . 


சில குறிப்பிட்ட அயனிகள் வினைப் பொருள்களுடன் 
4. { reagents ) வீழ்படிவுகளை உருவாக்குகின்றன . எடுத்துக்காட்டாக 

BaCl , + K , CrO, - > BaCro ,! + 2KC1 
இம் முறை வீழ்படிவாக்கிப் பகுத்தல் ( precipitation ) எனப்படு 
கிறது . 


கலவையிலுள்ள அயனிகள் மின்படிதல் ( electro - deposition ) 
அடையத் தேவையான மின்னழுத்தத்தில் ( electromotive force ) 
உள்ள வேறுபாட்டைக் கொண்டும் அயனிகளைப் பகுக்கலாம் . 


சில அயனிகள் , ஒரு குறிப்பிட்ட அயனியுடன் அயனிப் 
பரிமாற்றம் ( ion - exchange) அடையும் விதத்தில் வேறுபடு 
கின்றன . இந்த வேறுபாடே , அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 
முறையில் (ion - exchange chromatography) கலவைகளைப் 
பகுக்கப் பயன்படுகிறது ( அத்தியாயம் 10 காண்க ) . 


1.3 நிறப்பகுப்பு முறையின் சிறப்பு 

வேதியியல் பகுப்பு முறைகளில் , நிறப்பகுப்பு முறை மிக 
விரைவாக வளர்ந்து பரவி வருகின்றது . இப் பகுப்பு முறை 
தொடர்பாக ஏராளமான ஆய்வுக் கட்டுரைகளும் , நூல்களும் 
வெளிவந்த வண்ணமிருக்கின்றன . இத் துறைக்கென்றே 
" Journal of Chromatography என்ற ஆய்விதழும் வெளிவரு 
கிறது . பிற பகுப்பு முறைகளைவிட , நிறப்பகுப்பு வேகமாக 
வளர்ந்து வருவதற்கான காரணங்களைப் பின்வருமாறு தொகுக் 
கலாம் . 


1.3.1 பொருள்கள் சிதையாமை 

இச் சிறப்பு , இயற்பண்பு வேறுபாடுகளை அடிப்படையாகக் 
கொண்ட எல்லாப் பகுப்பு முறைகளுக்கும் பொதுவான தாகும் . 
அயனிப் பரிமாற்ற முறை வேதிப்பண்பு வேறுபாட்டை அடிப் 
படையாகக் கொண்டதாயினும் , இம் முறையிலும் பொருள்கள் 
சிதையாமல் மீண்டும் கிடைக்கின்றன . 


எண் 


எந்தக் கரைப்பானிலும் கரையாத , அல்லது 400 ° C வெப்ப 
6 

நிறப்பகுப்பு வேதியியல் , 
1.3.2 கலவையிலுள்ள பொருள்களின் எண்ணிக்கை 

வேதிப்பண்பு வேறுபாட்டை அடிப்படையாகக் கொண்ட 
பகுப்பு முறைகளில் , ஐந்தாறு பகுதிப் பொருள்களுக்குமேல் 
கலந்துள்ள கலவையைப் பகுத்தெடுப்பது கடினம் . ஆனால் , 
பகுதிக் காய்ச்சி வடித்தல் முறையில் - ( fractional distillation ) , 
பல சேர்மங்களைக் கொண்ட கலவைகளும் பகுக்கப்படுகின்றன . 

நிறப்பகுப்பில் பகுக்கப்படக்கூடிய சேர்மங்களின் 
ணிக்கை நூறு அல்லது அதற்கும் மேற்பட்டு இருக்கலாம் . 
எடுத்துக்காட்டாக , வியர்வையிலுள்ள பல்வேறு அமினோ 
அமிலங்களைத் தாள் நிறப்பகுப்பில் எளிதாகப் பகுத்து ஆராய 
லாம் . பெட்ரோலிய வளிமத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட 
சேர்மங்களை , வளிம நிறப்பகுப்பு முறையில் ( gas chromatography ) 
எளிதாக மதிப்பிடலாம் . 

சிறுநீரில் உள்ள 90 வகைச் சேர்மங்களையும் , அவை சிறிது 
அளவில் குறைந்தால் ஏற்படும் நோய் வகைகளைப் பற்றியும் , 
நிறப்பகுப்பு முறையைப் பயன்படுத்தி ஆராய முடிகிறது . 
1.3.3 கலவையின் வகைகள் 

வளிம, நீர்ம , திண்மக் கலவைகள் யாவுமே அவற்றின் 
பரப்புக் கவர்ச்சி ( adsorption ) அல்லது பங்கீட்டுப் பண்பு 
( partition ) ஆகியவற்றில் வேறுபடுகின்றன . எனவே , எல்லா 
வகைக் கலவைகளையுமே நிறப்பகுப்பு முறையில் பகுக்க 
முடிகிறது . 

புகைபோக்கிகள் வெளிவிடும் புகை முதல் கடல் நீரில் 
உள்ள அயனிகள் வரையிலான எல்லாவிதக் கலவைகளையும் 
இம் முறையில் பகுக்கலாம் . பச்சை இலைகளின் பச்சையத்தி 
லுள்ள சில வண்ண மூலக்கூறுகள் முதல் , உயிரினங்களில் 
உள்ள பல்லாயிரக்கணக்கான புரோட்டீன்கள் , கொழுப்புகள் , 
சர்க்கரைகள் , அமினோ அமிலங்கள் , என்சைம்கள் ஈறாக எல்லா 
வகை உயிர் வேதியியல் கலவைகளையும் நிறப்பகுப்பு முறையில் 
பகுக்கலாம் . 
நிலை வரை ஆவியாகாத கலவைப் பொருள்களை நிறப்பகுப்பு : 
முறையில் நேராகப் பகுக்க முடியாது . ஆனால் , இவற்றையும், 
தகுந்த தொடர் பொருள்களாக ( derivatives ) மாற்றி , பிறகு, 
நிறப்பகுப்பு முறையில் பகுக்கலாம் . 


வேதியியல் பகுப்பு முறைகள் 


7 


1.3.4 விரைவு 


பொதுவாக , நிறப்பகுப்பு முறை செயல்படும் வேகத்தில் 
பிற பகுப்பு முறைகள் செயல்படுவதில்லை . பதினைந்து அல்லது 
இருபது சேர்மங்களையுடைய கலவை ஒன்றைப் பகுக்க , வளிம 
சிறப்பகுப்பு முறையில் சில மணித்துளிகள் போதுமான தாகும் . 


1.3.5 கலவையின் அளவு 


நிறப்பகுப்பு முறையில் , 10 - கிராம் எடையுள்ள பொருளையும் 
கூடப் பகுத்தெடுத்து இனங்காண முடியும் . ஆனால் , சில கிராம் 
அளவிற்கும் அதிகமான கலவைகளை இம் முறையில் பகுத் 
தெடுப்பது எளிதன்று . இது நிறப்பகுப்பு முறையின் ஒரு 
பெருங்குறை . இதனால் தான் , அடிப்படை ஆராய்ச்சிகளில் 
{fundamental researches ) விரிவாகப் பயன்படும் இம் முறை , 
உற்பத்தித் துறையில் அதிகம் பயன்படுவதில்லை . 


எனினும் , நிறப்பகுப்பைக் கொண்டு பொருள்களைத் 
தயாரிக்கும் வழிமுறைகள் ( preparative methods ) , பல ஆராய்ச்சி 
களின் பயனாகத் துரிதமாக வளர்ந்துவருகின்றன . இதைப்பற்றி 
சிறப்பகுப்பு முறைகளைத் 

தனித்தனியே ஆராயும்போது 
விரிவாகக் காண்போம் . 


எனவே, வதிப்பகுப்பு முறைகளுக்குள், நிறப்பகுப்பு ஒரு 
சிறப்பிடம் பெற்றுள்ளது . 


- 


2. நிறப்பகுப்பு முறைகள் 


நிறப்பகுப்பு ( chromatography ) என்பது , நிறத்தின் அடிப் 
படையில் கலவைப் பொருள்களைப் பகுக்கும் முறையைக் குறிக் 
கிறது . ( chromo நிறம் ; graph = வரைபடம் . ) 


இம் முறையின் துவக்க காலத்தில் , பகுக்கப்பட்ட குவியங் 
களைக் கண்டறிய அவற்றின் நிறமே பயன்பட்டு வந்தது . அதனால் 
இந்த முறைக்கு நிறப்பகுப்பு என்ற பெயர் வந்தது . ஆனால் , 
இன்று வண்ணமற்ற கலவைகளும் , நிறப்பகுப்பு முறையில் 
பகுக்கப்படுகின் றன . எனவே , ஒரு சில ஆய்வாளர்கள் இப் 
பகுப்பு முறையை , கவர்ச்சிப் பகுப்பு ( sorbtography ) , மாறுபடு 
நகர்வேகப் பகுப்பு ( differential migration ) என்ற பெயர்களால் 
அழைக்க வேண்டும் என்று கருதினர் . ஆனால் , வரலாற்றுச் 
சிறப்புக் கருதியும் , பொதுவாகப் பழக்கத்தில் உள்ளதைக் 
கருதியும் , நிறப்பகுப்பு எனும் பெயரே இன்றும் வழக்கத் 
திலுள்ளது . 


2.1 நிறப்பகுப்பின் வரலாறு 

நிறப்பகுப்பின் வரலாற்றில் , ஒரு சில அறிவியல் அறிஞர் 
களின் பெயர்களே இன்று நிலைத்து நிற்கின்றன . அவர்களின் 
அரும்பணியை ஓரளவு காண்போம் . 


நிறப்பகுப்பின் வரலாற்றில் முதலிடம் பெறுபவர் மைக்கேல் 
ஸ்வெட் ( Michael Tswett ) என்னும் ரஷ்ய நாட்டு அறிவியல் 
அறிஞர் . அவர் , 1903 ஆம் ஆண்டில் , பசுமை நிறமுள்ள இலைகளி 
லுள்ள கலவைப் பொருளைப் பகுத்தெடுத்தார் . அவர் பயன் 
படுத்திய முறை பின்வருமாறு : தூளாக்கப்பட்ட கால்சியம் 
கார்பனேட் நிலைப்படிவு ஒரு கண்ணாடிக் குழலில் நிரப்பப் 
பட்டது . அடுத்து , கலவைப் பொருள் குழலின் மேற்பகுதியில் 
இடப்பட்டு , கரைப்பான் ஊற்றப்படுகிறது . ஆய்வின் முடிவில் , 
கலவையானது இளம் பச்சை , பச்சை , மஞ்சள் போன்ற பல 
வண்ணக் குவியங்களாகப் பிரிந்திருப்பதைக் காண முடிந்தது . 
இந்த ஆய்வு முறையே , இன்றையக் குழல் நிறப்பகுப்பின் 
முன்னோடி எனலாம் . 


சிறப்பகுப்பு முறைகள் 


1931 ஆம் ஆண்டில் , குன் ( Kuhn ) , லெடரர் ( Lederer ) ஆகிய 
இருவரும் , அலுமினா ( alumina ) எனப்படும் அலுமினியம் 
ஆக்சைடு நிலைப்படிவைக் கொண்டு , கெரோட்டீன்கள் 
- { carotenes ) , சாந்தோஃபில்கள் ( xanthophylls) ஆகியவற்றின் 
கலவைகளைப் பிரித்தெடுத்தனர். 


. 


நிறப்பகுப்பின் வரலாற்றில் நிலையான இடத்தைப் பெற் 
றுள்ள இரு அறிஞர்கள் ஏ . ஜே . பி . மார்ட்டின் ( A.J.P. Martin ) , 
ஆர் . எல் . எம் . சின்ஜ் ( R.L.M. Synge ) ஆவர் . இவர்கள் கேம் 
பிரிட்ஜ் , லீட்ஸ் எனும் பல்கலைக் கழகங்களில் , குழல் நிறப்பகுப்பு 
பற்றிய விரிவான ஆய்வுகளை நடத்தினர் . அதன் பயனாக , 1941 ஆம் 
ஆண்டில் , ஒன்றுக்கு மேற்பட்ட நீர்மக் கரைப்பான்களைப் பயன் 
( படுத்திக் கலவையைப் பகுக்கும் குழல் நிறப்பகுப்பு முறையை 
உருவாக்கினர் . வண்ணமற்ற கலவைகளைக் கண்டறிய , புற 
ஊதா ( ultra - violet ) ஒளியைப் பயன்படுத்தும் முறையையும் 
இவர்கள் மேற்கொண்டார்கள் . 


மார்ட்டினும் , சின்ஜியும் பங்கீட்டு நிறப்பகுப்பு முறை 
{ partition chromatography ) குறித்து , விரிவான ஆய்வுகளை நடத் 
( 
தினர் . அதன் பயனாக , 1944 - ல் கம்பளிப் பூச்சியின் உடலில் 
உள்ள புரதப் பொருள்களை நீராற் பகுத்துப் ( hydrolysed ) பெறப் 
பட்ட கலவையை , வடிதாள்களில் ( filter paper ) பகுத்து , அக் 
கலவையிலுள்ள 18 அமினோ அமிலங்களைப் பகுத்தெடுத்தனர் . 
இம் முறையே , இன்று தாள் நிறப்பகுப்பாக ( paper chromato 
graphy ) வளர்ந்துள்ளது . சாயங்கள் , எழுது மைகள் , மருந்துகள் , 
நச்சுப் பொருள்கள் , குருதியின் ( blood ) பகுதிப் பொருள்கள் 
தாவர - உயிர்ப் பொருள்கள் ஆகியன தாள் நிறப்பகுப்பு முறையில் 
, பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன . 


1 


தாள் நிறப்பகுப்பையும் , குழல் நிறப்பகுப்பையும் இணைக்கும் 
வகையில் , குழலில் பயன்படும் நிலைப்படிவைக் கண்ணாடித் 
தகட்டின் மீது மெல்லிய படலமாக உருவாக்கி , கலவையைப் 
பகுக்கும் முறையும் வளர்ந்தது . இதுவே , மென்படல நிறப் 
பகுப்பு (thin - layer chromatography ) எனப்படுகிறது . 


1947 - ல் அணு உலைகளில் ( atomic reactors ) அணுப்பிளப்பு 
வினையால் ( atomic ission ) கிடைத்த கலவையை , அயனிப் 
பரிமாற்றப் பிசின்களின் ( resins ) வழியே செலுத்திப் பகுத் 
தெடுக்கும் முறையை , அமெரிக்க ஐக்கிய நாட்டு அணுசக்திக் 


. 


10 


நிறப்பகுப்பு வேதியியல் 


கழகம் ( Atomic Energy Commission ) கண்டறிந்தது . இதுவே ... 
இன்று விரிவாகப் பயன்படுத்தும் அயனிப் பரிமாற்ற நிறப் 
பகுப்பு (ion - exchange chromatography ) ஆகும் . 


1952 ஆம் ஆண்டு , ஏ.டி. ஜேம்ஸ் ( A.T. James ) , ஏ.ஜே.பி. 
மார்ட்டின் (A. J. P. Martin ) ஆகிய ஆய்வாளர்கள் . இலண்டனி 
லுள்ள தேசிய மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் ( National 
Institute of Medical Research ) செய்த ஆய்வுகளின் பயனாகப் 
பிறந்ததே வளிம - நீர்ம நிறப்பகுப்பு ( gas - liquid chromatography ) 
ஆகும் . இம் முறையைப் பயன்படுத்தும் சூழ்நிலைகள் சற்றுக் 
கடினமாக இருக்கின்றன . 400 ° C வெப்பநிலையில் ஆவியாகக் 
கூடிய எந்தக் கலவையையும் , இன்று எளிதில் பகுத்துவிடலாம் . 


2.2 நிறப்பகுப்பு முறையின் வகைகள் 


நிறப்பகுப்பு முறையில் தொடர்ந்து , புதிய செய்முறைகள் 
உருவாக்கப்பட்டு வருகின்றன . அதனால் அதன் பயன்களும் " 
பெருகி வருகின்றன . இங்கு , நிறப்பகுப்பு முறைகளைக் கோட்பாடு 
களின் அடிப்படையிலும், செய்முறைகளின் அடிப்படையிலும் 
ஆராய்வோம் . 


2.2.1 செய்முறை வகைகள் 

கலவைகளைப் பகுக்கக் கையாளப்படும் கருவி அமைப்பு 
களின் அடிப்படையில் , நிறப்பகுப்பு முறைகளைப் பின்வருமாறு 
வகைப்படுத்தலாம் : 


( அ ) குழல் நிறப்பகுப்பு 


( ஆ ) தாள் நிறப்பகுப்பு 


( இ ) மென்படல நிறப்பகுப்பு 


( ஈ ) வளிம நிறப்பகுப்பு 


( உ ) அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 


2.2.2 நிலைப்படிவு , நகர்படிவுகளின் அமைப்பு 

நிறப்பகுப்பு முறைகள் அனைத்தும் , நிலைப்படிவிற்கும் 
( stationary phase ) நகர்படிவிற்கும் ( mobile phase ) இடையே, 


திறப்பகுப்பு முறைகள் 
கலவை பகிர்வடைவதை 

அடிப்படையாகக் கொண்டன... 
எனவே , நிலைப்படிவு , நகர்படிவுகளின் பண்புகளை ஒட்டியும் 
நிறப்பகுப்பு முறைகளை வகைப்படுத்தலாம் . 


நிறப்பகுப்பில் , நிலைப்படிவு திண்மமாகவோ அல்லது நீர்ம 
மாகவோ அமையலாம் . நகரும் படிவு , நீர்மமாகவோ அல்லது 
வளிமமாகவோ அமையலாம் . எனவே , நிறப்பகுப்பு முறைகளை 
நான்கு வகைகளாகப் பிரிக்கலாம் . செய்முறை வேறுபாடுகளை 
யும் கருத்தில் கொண்டு , நிறப்பகுப்பு முறைகளைப் பின்வருமாறு 
( பட்டியல் 2.1 ) வரிசைப்படுத்தலாம் . 


பட்டியல் 2.1 நிறப்பகுப்பு முறைகள் 


நிலைப்படிவு 


நகர்படிவு பகுப்புமுறை 


பகுப்பு முறையின் 

வகைகள் 


1 . 


திண்மம் 


நீர்மம் 


திண்ம நீர்ம 
நிறப்பகுப்பு 


( i ) பரப்புக் கவர்ச்சி 

குழல் நிறப்பகுப்பு 


( ii ) பரப்புக் கவர்ச்சி 

மென்படல நிறப்பகுப்பு : 


( ili ) அயனிப் பரிமாற்ற 

ப்பகுப்பு 


நீர்மம் 


நீர்மம் 


நீர் நீர்ம 
நிறப்பகுப்பு 


(i ) பங்கீட்டுக் குழல் 

நிறப்பகுப்பு 


( ii ) தாள் நிறப்பகுப்பு 


படல 


(iii ) பங்கீட்டு 

நிறப்பகுப்பு 


நீர்மம் 


வளிமம் 


வளிம நீர்ம நிறப்பகுப்பு 


நீர்ம- வளிம 
நிறப்பகுப்பு 


திண்மம் 


பளியும் 


வளிம -திண்ம நிறப்பகுப்பு 


திண்ம - வளிம 
நிறப்பகுப்பு 


2.2.3 பகுப்பிற்கு அடிப்படையான பண்பு வேறுபாடு 

நிறப்பகுப்புக்கு அடிப்படையாகிய மூலக் கூறுகளின் பண்பு 
வேறுபாடுகள் பின்வருவனவாகும் : 





" 12 


நிறப்பகுப்பு வேதியியல் 


( அ ) பரப்புக் கவர்ச்சி : கலவையிலுள்ள மூலக் கூறுகள் , 
திண்ம-நீர்ம அல்லது நீர்ம - வளிமப் படிவுகளுக்கிடையே பகுப் 
படையும் போது , அம் மூலக்கூறுகளின் தளப் பரப்பின் மீது 
கவரப்படும் கவர்திறன் வேறுபாடுகளே , அம் மூலக் கூறுகள் 
பகுபடக் காரணமாக அமைகிறது . 


( ஆ ) பங்கீடு : நீர்ம - வளிம அல்லது நிறப்பகுப்புகளில் 
-கலவை மூலக் கூறுகள் , இருவேறு படிவுகளுக்கிடையே பங்கீடு 
அடைவதில் உள்ள வேறுபாடுகளே , கலவைகள் பகுபடக் 
காரணமாக அமைகின்றன . 


( இ ) அயனிப் பரிமாற்றம் : நிலைப் 

ாற்றம் : நிலைப் படிவுக்கும் , நகர் 
படிவிற்கும் இடையில் அயனிகள் பகிர்வடைவதில் உள்ள 
வேறுபாடுகளே அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்புக்கு அடிப்படை 
ஆகும் . 

1 


2.2.4 இந் நூலில் கையாளப்பட்டுள்ள பகுப்பு முறை 


இந் நூலில் நிறப்பகுப்பு முறை , பெரும்பாலும் செய்முறை 
அடிப்படையிலேயே நிரல்படுத்தி ஆராயப்பட்டுள்ளது . 

நிறப்பகுப்பு முழுமையையும் விளக்கிவிடுவது இந் நூலின் 
நோக்கமன்று . சில எளிய நிறப்பகுப்பு முறைகளை யாவரும் 
புரிந்து கொள்ளுமாறு விளக்கிச் சொல்வதே இந் நூலின் ஒரு 
முக்கிய நோக்கமாகும் . இதனால் தான் , களிம வடிப்பு ( gel filtra 
tion ) , மின் துளைப் பெயர்ச்சி (electrophoresis ) போன்ற சில நிறப் 
பகுப்பு முறைகள் இங்கு ஆராயப்படவில்லை . 


2.3 தகுந்த பகுப்பு முறையைத் தேர்ந்தெடுத்தல் 


எளிதன்று . 


குறிப்பிட்ட கலவையைப் பிரித்தெடுக்க , எந்த 
முறையைப் பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்வது 

எளிய முறைகளை முதலில் பயன்படுத்தி , பிறகு 
"தேவைப்பட்டால் கடினமான முறைகளைப் பயன்படுத்தலாம் . 
பலவகைப் பொருள்களைப் பிரித்தெடுக்கப் பொதுவாகப் பயன் 
படுத்தப்படும் முறைகளைப் பட்டியல் 2.2 - ல் காண்க . 


நிறப்பகுப்பு முறைகள் 


13 


பட்டியல் 2.2 


பொருள்களைப் பிரித்தெடுக்கும் முறைகள் 


தொடர் 
எண் 


பிரிக்கப்படும் பொருள்கள் 


நிறப்பகுப்பு முறை 


வாயுக்களும் ஆவியாகக் 
கூடிய பொருள்களும் . 


நிலைத்த வாயுக்களுக்கு ( permanent gases ) 
வாயு - திண்ம நிறப்பகுப்பு ; பிற பொருள் 
களுக்கு வாயு - நீர்ம நிறப்பகுப்பு . 


உடையன 


தான் 


அயணிகளை 
வும் , கனிமப் பொருள் 
களும் (inorganic subs . 
tances ). 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு ; 
நிறப்பகுப்பு ; குவிய மின் நுண் துளைப் 
பெயர்ச்சி ( zone electrophoresis ) ; 
குழாய் நிறப்பகுப்பு ; மென்படிவு நிறப் 
பகுப்பு . 


களிய 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு ; 

w 19.014 ( gel filtration ). 


அயனிகளால் ஆன 
வற்றை , அயனிக 
ளில்லாத , பொருள் 
களிலிருந்து பிரித்தல் . 


மூலக்கூறு எடை மிகுந்த 
உயிரியல் பொருள்கள் 
( biological samples ) 


களிம வடிப்பு ; மின் நுண்துளைப் பெயர்ச்சி 
( electrophoresis) ; மென்படிவு நிறப் 
பகுப்பு... 


பிற பொருள்கள் 


குழாய் நிறப்பகுப்பு ; தாள் நிறப்பகுப்பு ; 
மென்படி.வு நிறப்பகுப்பு . 


ணமைக் 

செயல்படுகிறது 
3. நிறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 

நிறப்பகுப்பு பெரும்பாலும் ஒரு செய்முறை அறிவியலாகவே 
- { practical science ) வளர்ந்து வந்துள்ளது . கரைபொருள் ( solute ) , 
கரைப்பான் (solvent ), கவர்பொருள் ( sorbent ) , தாங்கி ( support ) 
ஆகியவற்றைத் தகுந்தமுறையில் தேர்ந்தெடுத்தல் , விறப் 

குப்புக்குத் தேவையான குழல்களையும் ( columns ) , தட்டுகளையும் 
*{plates ) தக்க முறையில் அமைத்தல் முதலியன செய்முறை 
அடிப்படையிலேயே இயங்கிவந்தன . 
பாடுகள் ( theories ) விரிவாக ஆராயப்பட்டு வருகின்றன . இதன் 
பயனாக , பிரித்தெடுக்கும் திறன் ( efficiency of separation ) தக்க 
முறையைத் தேர்ந்தெடுத்தல் ( selectivity ) , விரைவாகப் பகுத்தல் 
-- (speed of separation ) ஆகியன நன்கு வளர்ந்துள்ளன . மேலும் , 

என்பதையும் இக் 
கோட்பாடுகள் தெளிவாக்குகின்றன . எனவே , வேதியியலில் 
பயன்படும் நிறப்பகுப்பு முறைகளைத் தனித்தனியே ஆராயுமுன் , 
அம் முறைகளின் பொதுக் கோட்பாடுகளை அறிதல் பயனுள்ள 
தாகும் . 


கோட்பாடுகள் அனைத்தும் கணிதத்தை அடிப்படையாகக் 
கொண்டுள்ளன . நிறப்பகுப்பின் கோட்பாடுகளும் அத்தகை 
யனவே . ஆனால் , நீண்ட நிறுவுதல்களும் (derivations ) , சமன் 
பாடுகளும் ( equations ) பலருக்கு எளிதில் விளங்குவதில்லை . 
எனவே , அவற்றை அடிப்படை உண்மைகளின் துணை 
கொண்டு ஆராய்தல் ஈண்டுக் கையாளப்படுகிறது . 


3.1.1 அடிப்படை இயற்பண்புகள் 

நிறப்பகுப்பு , வேதியியலில் தான் பெருமளவு பயன்படுத்தப் 
படுகிறது . எனினும் , இம் முறையின் அடிப்படையாக அமைந் 
துள்ள பண்புகளில் , இயற் பண்புகளே ( physical properties ) 
-- மிகுதியாகும் . அவற்றுள் முக்கியமானவை பின்வருவன : 

( 1 ) ஒரு நீர்மக் கரைப்பானில் மூலக்கூறுகளின் கரைதிறன் 

( solubility ). 


15 


அறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


( 2 ) தூளாக்கப்பட்ட திண்மத்தின் துகள்களால் மூலக் 

கூறுகள் கவரப்படுதல் ( adsorption ). 
( 3 ) நீர்ம நிலையிலுள்ள மூலக்கூறுகள் வாயுவாகும் தன்மை 

( volatility ) . 
* 3.1.2 சமன்பாட்டு நிலைப் பங்கீடு 

ஒன்றுடன் ஒன்று கலவாத , இரு நீர்மங்களை எடுத்துக் 
கொள்வோம் . இவ்விரு நீர்மங்களிலும் , வெவ்வேறு விகிதங் 
களில் , ஒரு குறிப்பிட்ட வகை மூலக்கூறுகள் கரையக்கூடும் . 
இத்தகைய கரைதல் குறைந்த அளவு நேரத்தில் , ஒரு சமன் 
பாட்டு நிலையை ( equilibrium ) அடைந்துவிடும் . ஓர் எடுத்துக் 
காட்டினைக் கருதுவோம் . 


நீரும் , கார்பன் டெட்ராகுளோரைடும் ( carbon tetrachloride ) 
ஒன்றுடன் ஒன்று கலவாத இரு நீர்மங்கள் . இவை வைக்கப் 
பட்டுள்ள ஒரு கலத்தில் அயோடினைக் கரைப்போம் . கார்பன் 
டெட்ராகுளோரைடில் உள்ள அயோடினின் அடர்வு ( concen 
tration ) , Cccle ஆக இருக்கட்டும் . நீரில் அயோடினின் அடர்வு , 
CHAO ஆக இருக்கட்டும் . இவ்விரு அடர்வுகளும் , ஒரு மாறா 
விகிதத்தில் ( constant ratio ) இருக்கும் . எனவே , 


Cccli 
CHO 


-- 


K 


( 3.1 ) 


இங்கு, K என்னும் மாறிலி ( constant ) , பங்கீட்டு எண் ( partition 
coefficient ) எனப்படுகிறது . 

அடுத்து , மற்றொரு கலனில் நீரையும் , தூளாக்கப்பட்ட 
கரியையும் ( charcoal ) எடுத்துக்கொள்வோம் . இவை , ஒன் 
றுடன் ஒன்று கல்வாதவை . இக் கலனில் உள்ள நீரில் , 
ஆக்சாலிக் அமிலத்தைக் ( oxalic acid ) கரைக்கும்போது , 
அமிலத்தின் ஒரு பகுதி ( Ccarbon ) கரித் தூளின் மேற்பரப்பால் 
கவரப்படுகிறது ( adsorbed ). எஞ்சிய பகுதி ( CHAO ) நீரில் 
கரைந்திருக்கும் . முன்போலவே , இங்கும் பகிர்வு 

எண் 
( distribution coefficient ) பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது : 

Ccarbon 
K 

( 3.2 ) 
CH30 
இவ்வாறு , ஒன்றுடன் ஒன்று கலவாத இரு நீர்மங்களோ , 
திண்ம - நீர்மப் பொருள்களோ , நீர்ம -வாயுப் பொருள்களோ 
திண்ம - வாயுப்பொருள்களோ இரு தனிப் படிவுகளாக ( phases ) 
இருக்கும்போது , மூலக்கூறுகளின் இயற் பண்புகளில் உள்ள 


- 


கின் றன . 


-- 


/ 


கின்றன என்பதை 

நிறப்பகுப்பு வேதியியல் 
வேறுபாடுகளால் அந்த இரு வகை மூலக்கூறுகளும் பகிர்வடை 
த்தகைய பகிர்வே , 

சமன்பாட்டுநிலைப் பகிர்வு 
requilibrium distribution ) எனப்படுகிறது . 

இதைப் போலவே , அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பில் (ion- 
exchange chromatography ) , திண்ம- நீர்ம படிவுகளுக்கிடையே " 
அயனிகள் பகிர்வு அடைகின்றன . 

சமன்பாட்டு நிலையில் இருக்கக்கூடிய வெவ்வேறு படிவு 
களையும் , அவற்றில் பகிர்வு அடையும் மூலக்கூறுகளின் இயற் 
பண்பு வேறுபாடுகளையும் பின் வருமாறு 

தொகுக்கலாம் 
( பட்டியல் 3.1 ) . ஒவ்வொரு சமன்பாட்டு நிலைக்கும் ஒரு பங்கீட்டு 
எண் உண்டு என்பது வெளிப்படை . 
பட்டியல் 3.1 சமன்பாட்டு நிலைப் பகிர்வு 

பண்புகள் 
திண்மம் நீர்மம் 

கவர்தல் கரைதல் 
திண்மம் நீர்மம் ( அயனி நிறப் திண்ம அயனிக் கலர்ச்சி / 
பகுப்பு ) 

நீர்ம அயனிக் கவர்ச்சி 
திண்மம் வாயு 

கவர்தல் | ஆவியாதல் 
நீர்மம் | நீர்மம் 

கரைதல் கரைதல் 
நீர்மம் வாயு 

கரைதல் / ஆவியாதல் 
பகுதி அ : 

இயங்கு சமன்பாட்டுப் பகிர்வு 
3.2.1 நிறப்பகுப்பில் இயங்கு சமன்பாட்டு நிலை 

இருவகைப் படிவுகள் நிலையான சமன்பாட்டில் இருக்கும் 
போது , மூலக்கூறுகள் தம் பண்புகளின் வேறுபாட்டால் 
மேலே கண்டோம் . நிறப்பகுப்பு முறையில் , ஒரு படிவு 
நிலைப்படிவாகவும் ( stationary phase ) , மற்றொரு படிவு நகரும் 
படிவாகவும் ( mobile phase ) இருக்கும் . 


எண் 


படிவுகள் 


3. 


5 . 


- 


ஒரு திண்மப் பொருள் நிலைப்படிவாக அமையும்போது , ஒரு 
நீர்மமோ அல்லது ஒரு வாயுவோ நகரும் படிவாக அமையும் ... 


17 


ரீறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


இவ்விரு வகைகளாக அமைவன , முறையே , பரப்புக் கவர்ச்சி 
நிறப்பகுப்பு ( adsorption chromatography ) வாயு - திண்ம நிறப் 
பகுப்பு ( gas - solid chromatography ) என்று அழைக்கப் : 
படுகின்றன . 


ஒரு நீர்மப் பொருளை நிலைப்படிவாக அமைத்தல் எளிதன்று . 
அது நகராமல் நிலைத்திருக்க , வினைத் திறனற்ற , திண்ம நிலை 
யுள்ள ஒரு தாங்கி ( inert solid support) பயன்படுத்தப்படுகிறது . 
ஒரு நீர்மப் பொருள் நிலைப்படிவாக அமையும் போது , வேறொரு 
நீர்மமோ அல்லது வாயுவோ , நகரும் படிவாக அமையலாம் . 
இவை , முறையே , பகிர்வு நிறப்பகுப்பு ( partition chromato 
graphy ), வாயு - நீர்ம நிறப்பகுப்பு ( gas - liquid chromatography ) 
எனப்படும் . 


நிலைப்படிவின் மீது நகரும் படிவு நகர்ந்து செல்லும்போது , 
அவ்விரு படிவுகளுக்கும் இடையில் சமன்பாட்டு நிலை ( equilib 
rium ) இருப்பதாகக் கொள்ள முடியாது . எனினும் , நிலைப் 
படிவைப் பல சிறு பகுதிகளின் தொகுப்பாகக் கருதிக்கொண்டு , 
நகரும் படிவானது ஒவ்வொரு நிலைப்படிவுப் பகுதியோடும் மிகக் 
குறுகிய காலத்திற்குச் சமன்பாட்டு நிலையில் இருப்பதாகக் 
கொள்ளலாம் . இவ்வாறு , சமன்பாடாற்ற நிலையை ( non 
squilibrium ) , ஓர் இயங்கு சமன்பாட்டு நிலையாகக் கொண்டு 
( dynamic equilibrium ) , நிறப்பகுப்பு முறையை ஆராய்வோம் . 


இயங்கு சமன்பாட்டு நிலையைப் படம் 3.1 தெளிவாக விளக்கு 
கிறது . மேலிருந்து கீழ்நோக்கி வரும் நகரும் படிவு , குழலிலுள்ள 
நிலைப்படிவின் ஒவ்வொரு பகுதியுடனும் , தனித்தனி சமன்பாட்டு 
நிலையை உருவாக்கிக் கொள்கிறது . இந் நிலையில் , இரு படிவு 
ளுக்கிடையில் மூலக்கூறுகள் எவ்வாறு பகிர்வு அடைகின்றன ? 
பின்வரும் கற்பனை ஆய்வு இவ் வினாவிற்கு விடை தரும் . 


| 


2 


18 


நகர்படிவு(நீர்மம்) 


நகர்படிவு(நீர்மம்) 
கலைப் 
படிவு 
( 
திண்மம் 
) 


-கரைபொருள் பகுதி-1 

நிலைப்படிவு 

( 
திண்மம் 
) பகுதி-2 
பகுதி 
- 
3 


Pr as 


ப 


பகுதி-4 


தனித்தனிச்சமன்பாட்டு 

நிலைகள் 


பகுதி-5 


ப 


நிறப்பகுப்பு வேதியியல் 


படம்3.1இயங்குசமன்பாட்டுநிலை 


இறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


19 


64 மி.கி. ( மில்லி கிராம் ) கரை பொருள் ஒன்றினை எடுத்துக் 
கொள்வோம் . இதிலுள்ள மூலக்கூறுகள் நிலைப்படிவிற்கும் , 
நகரும் படிவிற்கும் இடையே எவ்வாறு பகிர்வு அடைகின்றன 
என்பதைக் காண்போம் . படம் 3.2- ல் உள்ளது போல் , குழலில் 
அடைக்கப்பட்டுள்ள திண்ம நிலைப்படிவின்மேல் கரைபொருள் 
வைக்கப்பட்டு , அதன்மீது நகரும் படிவு மேலிருந்து ஊற்றப் 
படுகிறது . நகரும் படிவானது , நிலைப்படிவுடன் ஐந்து பகுதி 
களில் தனித் தனியே சமன்பாட்டு நிலையில் இருப்பதாகக் 
கொள்வோம் . 


டையே 


சமன்பாட்டு நிலையில் , இவ்விரு படிவுகளுக்கும் 
கரைபொருளின் பகிர்வு எண் 1 எனக் கொள்வோம் . 


Csolid 
Cliquid 


= K = 1 


( 3.2 ) 


4.. 


Csolid 


Cliquid 


ரு படிவு 


எனவே , சமன்பாட்டு நிலையில் , கரைபொருளானது 
களுக்கும் இடையே சமமாகப் பிரிக்கப்படும் . 


பகுதி -1 ல் , படி -1 ல் , 64 மி.கி. கரை பொருளில் 32 மி.கி , 
திண்மப் பொருளால் கவரப்படும் . எஞ்சியுள்ள 32 மி.கி. 
நீர்மத்தில் கரைந்து பகுதி - 2 - க்குச் செல்லும் . அடுத்து , படி - 2 - ல் , 
பகுதி - 1 - க்கு வரும் நீர்மம் , நிலைப்படிவில் உள்ள 32 மி.கி. கரை 
பொருளில் , 

16 மி.கி. 

கரைத்துக் கொண்டு , பகுதி -2 க்குச் 
செல்லும் . படி - 3 - ல் , பகுதி - 1- க்கு வரும் நீர்மம் , நிலைப்படிவி 
லுள்ள 16 மி.கி. கரை யொருளில் , 8 மி.கி. கரைத்துக்கொண்டு , 
பகு தி - 3 - க்குச் செல்லும் . இவ்வாறு , ஒவ்வொரு பகுதியிலும் , பல 
படிகளில் அடுத்தடுத்து நடைபெறும் நிகழ்ச்சிகளைப் படம் 3.2 
விளக்குகிறது . 


ஒரு முக்கியமான உண்மையைப் படம் 3.2 சுட்டிக் காட்டு 
கிறது : படி -3 , படி -5 இவற்றில் கரைபொருளில் பெருமளவு 
குழலின் மையத்திலுள்ள பகுதியில் அமைந்துள்ளது . இம் 
மாதிரியே , 9 அல்லது 17 படிகளுக்குப்பின் பகிர்வு அடையும் 


2 


3 


பகுதி-1 32-மி.கி 32-மி.கி. 


படி-1 


- 


நகரும்படிவு(நீர்மம்) 
- 
நிலைப் 
படிவு 
( 
திண்மம் 
) 


--- 


2 


16 16 


16 16 


3 


வலை 


16 16 


8 8 


--- 


- 


-- 


-- 


4 


4 


12 12 


12 12 


4 4 


4 


+ 


நிறப்பகுப்பு வேதியியல் 


--- 


HT 


L 


2 


ப 


5 


8 8 


12 12 


8 8 


2 2 


3.3பலபத்திரில்கரைபொநர்பகிர்வுஅடைதல் 


20 


கரைபொருளின்அளவு(மீ.கீ.) 


சிறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


அ 


- 


10 


- 


ஆ 


- 


- 


- 


- 


2 3 


படிகளின்எண்ணிக்கை 3 

4 4 567 79 1113 


2 3 


8 15 


5 
படிகள் 
( 
அ 
) 9படிகள்ஆ) 17படிகள்(இ) 


21 


3.3கரைபொருள்மையப்பகுதிகளில்தங்கிவிடுதல் 


1 


போது , அதன் 
22 

நிறப்பகுப்பு வேதியியல் 
நிலையை ஆராய்ந்தாலும் , மையப்பகுதியில் பெருமளவு கரை 
பொருள் தங்கிவிடுவதை அறியலாம் . இந்த உண்மையைப் 
படம் 3.3 தெளிவாக்குகிறது . 

இவ்வாறு , ஒரு கரைபொருள் நிலைப்படிவின் ஊடாக , நகர் 
பெரும் பகுதியானது ஒரு குறிப்பிட்ட சிறு இடைவெளியில் 
குவிந்து விடுகிறது . கரைபொருளின் அடர்வு மிகுந்த இப் பகுதி 
குவியம் ( Zone ) என்று அழைக்கப்படுகிறது . 

நிறப்பகுப்பின் போது , நகரும் படிவானது நிலைப்படிவுடன் 
மேலே விளக்கியது போல பல சமன்பாட்டு நிலைகளை அடை 
கிறது . எனவே , கரைபொருள் நிலைப்படிவின் சிறு பகுதியில் 
குவிந்து விடுகிறது . இதைக் காட்டும் வரைபடம் , காஸியன் 
வரிவடிவத்தைப் ( Gaussian curve ) பெற்றுள்ளது ( படம் 3.4 . 
காண்க ) . 
3.4 கரைபொருள்களின் கலவையைப் பிரித்தல் 

ஒரு கலவையிலுள்ள கரைபொருள்கள் நிறப்பகுப்பு முறை 
யில் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன என்பதை இனி ஆராய்வோம் . 

- , 

முதலில் , A , B என்னும் 
இரு கரைபொருள்கள் உள்ள 
கலவையை எடுத்துக் கொள் 
வோம் . திண்ம நிலையிலுள்ள 
நிலைப் படிவிற்கும் , நீர்ம 
நிலையிலுள்ள 

நகரும் 

* படி 
விற்கும் இடையே , A , B ஆகிய 
வற்றின் பகிர்வு எண் 

முறையே , 3-0 , 0-13 எனக் 
நகரும் படிவு நகர்ந்துள்ள தூரம் 

கொள்வோம் . 
படம் 3.4 கரைபொருள் மிகுந்த குவியம் 

CSA 

3.0 
CLA 

= 30 CLA 
[ குறிப்பு : CsA திண்மப் படிவில் A- ன் அடர்வு ; . 

CLA நீர்மப் படிவில் A- ன் அடர்வு . ] 
CjB 

K - 0.33 
CLS 

0-33 CLE 
அல்லது , 3C3 CLB 


கரைபொருளின் 
அளவு 


- 
- 


K 


- 


Csa 


CSS 


-- 


23 


நிறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


- 


( குறிப்பு : CB திண்மப் படிவில் B- ன் அடர்வு ; 

CLE 

நீர்மப் படிவில் B- ன் அடர்வு . ) 
படம் 3.1 - ல் காட்டியுள்ளபடி , 64 மி.கி. A- ம் , 64 மி.கி . B- ம் 
உள்ள கலவையைக் குழாயின் மேற்பகுதியில் வைத்து , நகரும் 
படிவாகிய நீர்மத்தை மேலிருந்து ஊற்றுவோம் . அப்போது 
ஏற்படும் இயங்கு நிலைச் சமன்பாட்டு நிலைகளில் , நிலைப்படிவின் 
ஒவ்வொரு பகுதியிலும் என்ன நடக்கிறது என்பதை ஆராய் 
வோம் . 


2 


3 . 


முதலில் , கரைபொருள் A ஐக் கவனிப்போம் . சமன்பாட்டு 
நிலையில் , நகரும் படிவில் A- ன் அடர்வு ( CLA ) நிலைப்படிவில் A- ன் 
அடர்வில் ( CsA ) மூன்றில் 
ஒரு பங்காகும் . எனவே , 
பகுதி - 1 - ல் , படி - 1 - ல் , 48 

- கி . 

நகரும் படிவு ( நீர்மம் ) 
படி -1 
148 - மீ.கி .) 

நிலைப் படிவு (திண்மம் ) 
மி.கி. அளவு A நிலைப்படி 
வுடன் தங்கிவிட , 16 மி.கி. 
மட்டுமே நகரும் படிவுடன் 
பகுதி - 2 - க்குச் செல்கிறது . 
இதைப் போல் , படி -2 , 
படி -3 ஆகியவற்றில் என்ன 
திகழ்கிறது என்பதைப் 

படம் 3.5 
படம் 3.5 தெளிவாக்கு 

கரைபொருள் -- பகுக்கப்படுதல் 


12 
36 


12 


- 


T 
3 . 


1 


6 
18 


3 


கிறது . 


அடுத்து , கரைபொருள் B ஐக் கவனிப்போம் . படி - 1 - ல் 
மி.கி. நிலைப்படிவிலும் , 48 மி.கி. நகரும் படிவிலும் பகிர்வு அடை 
இன்றன . ( படம் 3.6 காண்க ) . 

பகுதி- 
( 48-மி.கி 


2 


2 


படி - 16 - மீ.கி . 


12 
4 . 


36 
12 


- 


27 


படம் 3.6 கரைபொருள் . B- பருக்கப்படுதல் 
படி - 3 - ன் முடிவில் , கரைபொருள் A- ன் பெரும் அளவு 
( 36 மி.கி.) , பகுதி - 1 - ல் தங்கிவிடுகிறது . ஆனால் , 


படி வீற்கும் இடைதே 
24 

நிறப்பகுப்பு வேதியியல் 
பொருள் B- பெருமளவு ( 36 மி.கி. ) பகுதி 3 ஐ அடைந்துவிடு 
சின்றது . மேலும் அதிகப் படிகளுக்குப் பின் , கரை பொருள் 
A- ம் , கரை பொருள் B- ம் தனித்தனிக் குவியங்களாகி இடம் 
பெயர்ந்து செல்லத் தொடங்குகின்றன ( differential zome 
amigration ), ஒன்பது படிகளுக்குப்பின் , A- ம் , B- ம் பகுக்கப் 
பட்டிருக்கும் நிலையைப் படம் 3.7 விளக்குகிறது . 

இவ்வாறு , இயங்கு சமன்பாட்டு நிலையில் , வெவ்வேறு 
வகைப்பட்ட 

மூலக்கூறுகள் , நிலைப்படிவிற்கும் நகரும் 


B 


கரைபொருள்களின்(அலு 


6 


8 


பகுதிகள் 


வெவ்வேறு விகிதங்களில் , 
பகிர்வடைகின்றன . இதனால் , 
கலவையில் உள்ள பொருள் 
கள் தனித்தனி 
களாகப் பகுப்படைகின் நன . 
இத்தகைய மாறுபட்ட 
குவிய இடப் பெயர்ச்சியே 
நிறப்பகுப்பு முறையின் அடிய் 

படையாக அமைந்துள்ளது . 
படம் 3.1 

இதுவரை , பகிர்வு எண் 
கலவையிலுள்ள A , B என்னு களின் அடிப்படையில் நிறப் 
கரைபொருள்களின் பகிர்வு பகுப்பு முறை 

எவ்வாறு 
(KA = 3•0 , Ks = 0 •33 ) 

செயல்படுகிறது என்பது 
ஆராயப்பட்டது . ஆனால் , பயன்படுத்திய எடுத்துக்காட்டுகளில் 
வேறுபல உண்மைகள் கவனிக்கப்படவில்லை . 

குறிப்பாக , 
நிறப்பகுப்பில் கரைபொருள்கள் விரைவாகவும் ( அதாவது 
10-2 ) படிகளில் ) , பகுப்புத்திறனோடும் ( efficiency ) எளிதில் 
பிரிந்துவிடுவதில்லை . 


படியின் 


வேதி நிறப்பகுப்பு முறையை மேலும் தெளிவாக அறிந்து 
கொள்ள , பின்வரும் வினாக்களுக்கு விடை காணவேண்டும் : 
( 1 ) ஒவ்வொரு சிறு சமன்பாட்டு 

உயரம் 
எவ்வளவு ? 
( 2 ) நிலைப்படிவும் , நகரும் படிவும் வெவ்வேறு பருமன் 

( volume) இருக்கும்போது , பகிர்வு எண் எவ்வாறு 
மாறுடுகிறது ? ( மேலே விளக்கிய எடுத்துக்காட்டு 
களில் , இரு படிவுகளின் பருமனும் , ஒவ்வொரு சிறு 
சமன்பாட்டு நிலையிலும் , சமமாக இருப்பதாகக் 
கருதப்பட்டது . ) 


. 
சிறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 

( 3 ) நகரும் படிவின் நகரும் வேகத்திற்கும் , கரை 

பொருளின் நகரும் வேகத்திற்கும் உள்ள தொடர்பு 

என்ன ? 
{ 4 ) ஊடுருவல் ( diffusion ) முதலிய நிகழ்ச்சிகள் குவியல் 

களின் பெயர்ச்சியை எவ்வாறு பாதிக்கின்றன ? 
( 5 ) நிறப்பகுப்பைத் திறன் மீகுந்ததாகச் ( cfficient ) 

செய்வது எப்படி ? 
மேற்குறிப்பிட்ட வினாக்களுக்கு விடை காண , நிறப்பகுப்பு 
முறையை மூலக்கூறுகளின் இயக்கத்தின் ( molecular motion 
அடிப்படையில் ஆராயவேண்டும் . இதைப்பற்றி அடுத்து , 
வரும் பகுதிகளில் காண்க . 
3.3 பகுதி : குவிய நகர்வு ( Zone migration ) 
3.3.1 நகரும் வேகமும் , நகரும் வேக விகிதமும் 

குவியங்கள் வெவ்வேறு வேகங்களில் ( 5 கர்வதால் தான் , 
அவை பகிர்வடைகின்றன என்பதை அறிந்தோம் . குவியம் 
நகரும் வேகத்திற்கும் ( velocity of the zone) , நகரும் படிவு 
நகரும் வேகத்திற்கும் ( velocity of the mobile phase) இடையே 
உள்ள விசிதமே , நகரும் வேக விகிதம் ( rate factor or Rr ) 
என்று அழைக்கப்படுகிறது . 
நகரும் வேக விகிதம் 
குவியம் நகரும் வேகம் (vs ) 

- ( 3.3 ) 
நகரும் படிவு நகரும் வேகம்( Yn ) 
ஒரு குவியம் எந்தப் பகுதியில் தோன்றும் என்பதைக் 
கண்டு பிடிக்க , நகரும் வேகவிகிதம் உதவுகிறது . 

நிறப்பகுப்பில் , குழல் வழியே குவியம் நகர்ந்து செல்லும் 
போது , குவியத்தில் உள்ள மூலக்கூறுகள் அனைத்தும் ஒரே 
சீரான வேகத்தோடு நகர்ந்து வருவதுபோல் தோன்றக்கூடும் . 
ஆனால் , உண்மையில் , தனி மூலக்கூறுகள் அவ்வாறு செயல் 
செயல்படுகிறது என்பதை இனி காண்போம் .. 


Rg - 


- 


|| 


சாதாரண அறை 

வெப்ப நிலையில் , ஒரு திண்மப் 
பொருளிலோ அல்லது நீர்மப் பொருளிலோ உள்ள மூலக்கூறு 
ஓய்ந்திருப்பதில்லை . தானாகவே சுழன்று கொண்டும் 
< { rotaticn } , திண்மப் பொருள்களில் அதிர்ந்து கொண்டும் . 


26 


நிறப்பகுப்பு வேதியியல் 


( vibration ) , நீர்மப் பொருள்களில் எல்லாத் திசைகளிலும் 
நகர்ந்து கொண்டும் (random motion ) இருக்கும் . மூலக்கூறு 
களின் இத் தகைய இயக்கத்தினால் குவியங்கள் பரவுகின்றன 
( zone spreading ) . இதனால் , குவியங்களுக்கு இடையேயுள்ள 
இடைவெளி பெருகுகிறது . இதைப்பற்றி விரிவாகப் 
காண்போம் . 


பின்பு 


அம் 


நிலைப்படிவிற்கும் , நகரும் படிவிற்கும் இடையே ஒரு தனி 
மூலக்கூறு எவ்வாறு செயல்படுகிறது ? நிலைப்படிவின் பரப்பில் 
கவரப்பட்ட ( adsorbed ) ஒரு மூலக்கூறு , அப் பரப்பிலிருந்து 
விடுபட (desorb ) ஆதம் 650 td 015519.GİT (seconds ) 
எனக் கொள்வோம் . இந்த ta நொடிகளில் நகரும் படிவு சிறிது 
நகர்ந்து சென்றிருக்கும் . ஆனால் , மூலக்கூறு நிலைப்படிவிலேயே 
பின் தங்கி இருக்கும் . ta நொடிகளுக்குப் பின் , மூலக்கூறு நிலைப் 
படிவிலிருந்து விடுபட்டு , நகரும் படிவை அடையும் . 
மூலக்கூறை நகரும் படிவானது தன்னோடு , தான் செல்லும் 
வேகத்தில் (vm ) இழுத்துச் செல்லும் . அம் மூலக்கூறு திரும்பவும் 
நிலைப்படிவால் கவரப்படும்வரை, நீர்மப்படிவில் t , நொடிகள் 
இருப்பதாகக் கொள்வோம் . 

நகரும் படிவு மொத்தம் ( t + ta ) நொடிகள் நகரும்போது .. 
மூலக்கூறு t நொடிகள் மட்டுமே நகரும் . எனவே , மூலக்கூறு 
நகரும் வேகம் ( vz ), நகரும்படிவின் நகர்வேகத்தைப்போல் 
ta / { ta + ta ) பங்கே இருக்கும் . 

ta 
V. 

( 3.4 ) 
( ty + ta ) 
இந்தச் சமன்பாட்டிலிருந்து , தனி மூலக்கூறு ஒன்றின் நகர் வேக 
விகிதத்தை , அல்லது , தனி மூலக்கூறு எந்தக் குவியத்துடன் 
நகர்ந்துவருகிறதோ அந்தக் குவியத்தின் நகரும் வேக விகித்த்தை - 
( RF ) கண்டறியலாம் . 

சமன்பாடு 3.3- ல் , சமன்பாடு 3.4 - ல் உள்ள vz- ன் மதிப்பைப் 
பிரதியிடுவோம் ( substitute ) : 

ta 
(ta + ta ) V 


VE 


* 


Vm 


RE 


4 . 


அல்லது , Rr = 

( 3.3 
(t + ta ) 
இவ்வாறு , மூலக்கூறுகளின் இயக்கக் கோட்பாட்டின் ( kinetic : 
theory of molecules ) அடிப்படையில் நகரும் வேக விகிதத்தைக் . 
கணக்கிடலாம் . 


நிறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


27 " 


சமன்பாட்டுக் கொள்கையின் ( equilibrium concept ) அடிப் 
படையிலும் , Rr- ன் மதிப்பைப் பின்வருமாறு கண்டறியலாம் : 


கரைபொருளின் மூலக்கூறுகளின் அடர்வு , நிலைப்படிவில் , 
Cs எனவும், நகர்படிவில் Cm எனவும் கொள்வோம் . மேலும் 
நிலைப்படிவின் பருமன் Vs எனவும் , நகர்படிவின் பருமன் VM 
எனவும் கொள்வோம் . எனவே , நிலைப்படிவில் உள்ள கரை 
பொருளின் அளவு Cs V ; ஆகும் ; இதேபோல் , நகர்படிவில் 
உள்ள கரைபொருளின் அளவு Cm Vm ஆகும் . நிற்க , மொத்தக் 
கரைபொருளில் Cn vm / ( Cm vm + C ; V ; ) பகுதி மட்டுமே 
நகரும் படிவுடன் நகர்ந்து செல்கிறது . எனவே , நகர்ந்து 
செல்லும் கரைபொருள் மூலக்கூறுகளின் வேகம் ( va ) : 

Cm Vm 
( Cm Vx + C , VS ) 
Yz | 

CmVm 
ஃ RF 
Rf = 

( 3.6 ) 
( Cava + CsVs ) 
சமன்பாடு 3.6 , நகர் வேக விகிதத்திற்கான மற்றோரு சமன் 
பாடாகும் . 


[ குறிப்பு : நிலைப்படிவு ஒரு திண்மப் பொருளாக இருப்பின் , 
Y , என்பது திண்மப் பொருளின் பருமனைக் குறிப்பதற்குப் 
பதிலாக , அதன் மொத்த தளப்பரப்பைக் ( surface area ) 
குறிக்கும் . ) 


சமன்பாடு 3.6 - ன் வலப்புறத்தை , மேலும் கீழும் C ஆல் 
வகுத்தால் , சமன்பாடு 3.7 கிடைக்கும் . 


Ri = 


( 3.7 ) 


.... 


( v = + ev.) 


ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ; C : / Cm ஒரு மாறிலி . இதுவே , 
பகிர்வு எண் K ( distribution coefficient ) எனப்படுகிறது ( சமன் 
பாடு 3.2 காண்க ) . எனவே , 


V. 

( 3.8 ) , 
Ri = (VA + KV .) 
சமன்பாடு 3.8 , நகரும் வேக விகிதத்தை அறிய உதவும் மற்றொரு .. 
பயனுள்ள சமன்பாடாகும் . 


18 


நிறப்பகுப்பு வேதியியல் 


: 3.3.2 பகிர்வு எண் 

குவியங்களின் நகரும் வேகத்தைப் பாதிக்கும் பண்புகளில் , 
= பகிர்வு எண் ( distribution coefficient ), K மிக முக்கியமானது 
என்பதைச் சமன்பாடு 3.8 காட்டுகிறது . 

K- ன் மதிப்பு 
குறைவாக இருப்பின் , நகரும் வேகவிகிதம் ( R ) அதிகரிக்கும் 

நகரும் வேக விகிதத்திற்கும் ( RF ), குவிய வேகத்திற்கும் 
( vz ) இடையே உள்ள தொடர்பு பின்வருமாறு : 
Rp.im 

> { 3-9 ) 
கரும் வேக விகிதம் அதிகரிப்பின் குவியத்தின் நகரும் வேகமும் 
அதிகரிக்கும் . K- ன் மதிப்புக் குறைய , குவியத்தின் வேகம் 
அதிகரிக்கும் ( சமன்பாடு 3.8 காண்க ) . ஆகையால் , K- ன் 
மதிப்பை மாற்றக்கூடிய பண்புகள் , குவிய வேகத்தைப் 
பாதிக்கும் . அப் பண்புகளைப்பற்றி அடுத்துக் காண்போம் . 


1 


4 


( அ ) வெப்பநிலை 


* 


வெப்பநிலையில் ஏற்படும் மாறுதல்கள் பகிர்வு எண்ணின் 
மதிப்பைப் பாதிக்கக்கூடும் . ஒரு கரைபொருள் , ஒரு 
திண்மத்தால் பரப்புக் கவர்ச்சி அடையும் போது , பொதுவாக 
வெப்பம் வெளிப்படுகிறது . எனவே , மூலக்கூறுகள் விலைப் 
* படிவால் கவரப்படும்போது வெப்பம் வெளிப்படுகிறது 
(liberated ) எனவும் , நிலைப்படிவின் பரப்பிலிருந்து விடுபடும் 
போது வெப்பம் 

உட்கவரப்படுகிறது ( absorbed ) எனவும் 
கொள்ளலாம் . 


லே ஷாட்லியர் ( Le Chatelier ) என்பவரின் கொள்கைப்படி , 
சமன்பாட்டு நிலையிலுள்ள ஓர் அமைப்புடன் ( cquilibrium 
--System ) வெப்பத்தைச் சேர்ப்பின் , வெப்பம் உட்கவரப்படும் 
திசையில் அந்தச் சமன்பாட்டு நிலை மாற்றமடையும் . எனவே , 
வெப்பநிலை அதிகரிக்கும்போது , நிலைப்படிவின் பரப்பில் 
கவரப்பட்டுள்ள மூலக்கூறுகள், வெப்பத்தை உட்கவர்ந்து 
கொண்டு , நிலைப்படிவிலிருந்து வெளிப்பட்டு , நகரும் . படிவை 
வந்தடையும் . இதனால் , வெப்பநிலை உயரும் போது , நிலைப் 
- படிவில் அதன் அடர்வு அதிகரிக்கும் . எனவே , வெப்பாலை 
உயர்வால் , K.ன் மதிப்பு குறைந்து , குவியங்களின் நகரும் 
* வேகம் அதிகரிக்கும் . 

C. 
K = 

( 3.2 ) 
C. 


கூறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


29 


ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையில் , இரு வேறு கரை 
பொருள்கள் ஒரு நிறப்பகுப்புக் குழலில் மிக நெருக்கமாகக் 
குவிந்து விட்டதாக வைத்துக்கொள்வோம் . அவ் விரு வகை . 
கரைபொருள்களின் மூலக்கூறுகளின் பரப்புக் கவர்ச்சி வெப்பம் 
( heat of adsorption ) வேறுபட்டிருப்பின் , வெப்ப நிலையை 
உயர்த்துவதன் மூலம் அவற்றைத் தனித்துக் குவியங்களாகப் 
பகுத்துவிட முடியும் . 


... 


பகிர்வு எண்ணுக்கும் , வெப்பநிலைக்கும் இடையேயுள்ள 
தொடர்பை , பின்வரும் வெப்ப இயக்கவியல் (thermodynamics.) 
சமன்பாடுகள் தெளிவாக்குகின்றன : 
- AF ° / RT 

(3.10 ) 
K = e 
AF ° = AH ° - TAS ° 

( 3.11) 

AS / R 
< 

.. ( 3.12 ) 
K 
இந்தச் சமன்பாடுகளில் , AF விடுபடு ஆற்றலையும் (free 
energy ), AH ° என்பது வினை வெப்பத்தையும் ( enthalpy or 
heat of reaction ), AS என்பது ஒழுங்கின்மையையும் ( entropy ) 
குறிக்கும் . 


e 


சமன்பாடு 3.10 - ல் இருந்து பின்வரும் சமன்பாட்டினைப் 
பெறலாம் : 


1.K = 1 


AFO 
RT 


( 3.13 ) 


உள்ள 


சமன்பாடு 3.11 - ல் 
3.13- ல் பிரதியிட , 


AF- ன் மதிப்பை , சமன்பாடு , 


ASO 


1.K = 


AH ° 
RT 

+ 


( 3.14 ) 


.... 


R 


A 


அல்லது 1 , K = - 


+ B 


( 3-15 ) 


... 


ங்கு , A 


-- 


AH / R = ஒரு மாறிலி ; 
B = AS ° / R 

= ஒரு மாறிலி . 
எனவே , 1 , K ஆனது , T- யுடன் எதிர் விகிதத்தில் (invesre 
proportion ) உள்ளது . K- ன் மதிப்பு , 1 , K- ன் மதிப்பைவிட . 


30 


உரைவாக 

மின் துருவ மூலக்கூறுகள் ( polar molecules ) , மின் துருவக் 
மின் துருவத் தன்மையைச் சார்ந்தே அமைந்துள்ளது . வெவ் 
நம்படிவு ஆகியன , 

நிறப்பகுப்பு வேதியியல் 

மாற்றமடையும் . எடுத்துக்காட்டாக , 
2 ° C வெப்பநிலை அதிகரிப்பு பகிர்வு எண்ணின் மதிப்பைப் 
பாதியாகக் குறைத்துவிடக்கூடும் . 

எனவே , வெப்பநிலையில் தகுந்த சிறிய மாற்றத்தை 
ஏற்படுத்தினால் கூட , குவியத்தின் நகரும் வேகத்தில் அது ஒரு 
பெரிய மாற்றத்தை உருவாக்கி , கலவையில் உள்ள பொருள் 
களைப் பகுத்தெடுக்கத் துணை செய்யும் . 

அழுத்தம் 

அழுத்தநிலையில் ஏற்படும் சாதாரணமான மாற்றங்கள் 
பகிர்வு எண்ணைப் பெரிதும் பாதிக்காது . ஆனால் , 1000 
காற்றழுத்தங்களுக்கு ( 1000 atmospheres ) மேல் அழுத்தநிலை 
மாறுபடும்போது , பகிர்வு எண் குறிப்பிடத்தக்க அளவு 
பாதிக்கப்படுவதாக அண்மைக்கால ஆய்வுகள் சுட்டிக்காட்டு 
கின்றன . எனவே , அழுத்தநிலை வேறுபாட்டை அடிப்படை 
யாகக் கொண்ட நிறப்பகுப்பு முறை வருங்காலத்தில் வளர்ச்சி 
அடையக்கூடும் . 
( இ ) நிலைப்படிவு , நகரும் படிவுகளின் தன்மை 

பகிர்வு எண்ணின் மதிப்பு , நிலைப்படிவு நகரும் படிவுகளின் 
இயற்பண்புகளையும் , வேதிப்பண்புகளையும் பெரிதும் சார்ந் 
திருக்கும் . 
கரைப்பான்களிலேயே ( polar solvents ) பெருமளவு கரையும் 
தன்மையுடையன . பரப்புக் கவர்ச்சியும் மூலக்கூறுகளின் 
வேறு நிறப்பகுப்பு முறைகளில் பயன்படுத்தப்படும் நிலைப்படிவு , 
தேர்ந்தெடுக்கப்படுகின்றன . இப் பண்புகளைப்பற்றி அந்தந்த 
நிறப்பகுப்பு முறையின்கீழ் விரிவாக ஆராயப்படும் . 


( 


( ஈ ) கரை பொருளின் அடர்வு 

மேலே சுட்டிக்காட்டப்பட்ட ( அ ) வெப்பநிலை ( ஆ ) அழுத்தம் 
( இ ) நிலைப்படிவு , நகரும் படிவு ஆகியவற்றின் இயற் , வேதிப் 
பண்புகள் ஆகியன, பகிர்வு எண்ணை ஒரே சீராக , கூட்டவோ 
அல்லது குறைக்கவோ செய்கின்றன . 


31 


நிறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


ஆனால் , கரைபொருளின் அடர்வு நிலைப்படிவின் ஒவ்வொரு 
பகுதியிலும் ஒவ்வொரு மதிப்பைக் கொண்டிருக்கும் . எனவே , 
கரைபொருளின் அட்டர்வானது பகிர்வு எண்ணைப் பாதிக்கக் 
கூடுமானால் , கரைபொருளின் ஒரு பகுதி மிகுந்த வேகத்தோடும் , 
மற்றொரு பகுதி குறைந்த வேகத்தோடும் நகரும் வாய்ப்பு 
ஏற்படுகிறது . இதனால் , குவியங்கள் தனியாகப் 
நகராமல் , பரவி ( spread ) , பிற குவியங்களுடன் இணைந்து விடக் 
கூடும் . 


பரப்புக் கவர்ச்சி நிறப்பகுப்பில் ( adsorption chromate 
: graphy ) , இதைப்போன்ற சூழல் உருவாகிறது . திண்மக் கவர் 
பொருள் (solid adsorbant ) ஒன்றின் கவர்ச்சித் திறனானது , 
அதன் மேற்பரப்பைச் சார்ந்திருக்கும் . கரைபொருளின் அளவு 
அதிகமாகும் போது , கவர்திறன்மிக்க தளப்பரப்புகள் ( effective 
:sites) குறைந்துவிடுகின்றன . எனவே , கரைபொருளின் அடர்வு 
அதிகமாகும்போது , நிலைப்படிவில் அதன் அடர்வு குறைந்து , 
நகரும் படிவில் அதன் அடர்வு அதிகரித்துவிடுகிறது . இதனால் , 
பகிர்வு எண் குறைந்து , நகரும் வே.கவிகிதமும் , குவியம் நகரும் 
வேகமும் அதிகரிக்கின்றன . 


இதன் விளைவால் , மிகுதியாக உள்ள பகுதிகள் மேலும் 
வேகமாகவும் , குறைந்துள்ள பகுதிகள் மெதுவாகவும் நகரு 

இதனால் , குவியங்கள் மெல்லப்பரவி , மற்றக் 
குவியங்களுடன் இணையக்கூடும் ( overlap ) . 


கின்றன . 


3.4 பகுதி இ : குவியப்பரவலும் , மூலக்கூறுகளின் ஊடுருவலும் 

பகிர்வு எண்கள் கரைபொருள்களின் பொருட்திணிவால் 
பாதிக்கப்பட்டு , அதன் வி.ளவாகக் குவியங்கள் எவ்வாறு பரவி 
விடுகின்றன என்று மேலே கண்டோம் . பங்கிட்டு எண்கள் 
கரைபொருளின் பொருட்திணிவைச் சார்ந்திருக்கவில்லை 
என்றால் குவியங்கள் பரவாமல் நகர்ந்து சென்றுவிடுமா ? 
குவியங்கள் பரவுவதற்கு இதைவிட அடிப்படையான வேறு 
சில காரணங்கள் உண்டு. அவை பின்வருவன : 


.3.4.1 சமன்பாட்டு நிலையில்லாச் சூழல் ( Local Non equilibrium ) 

ஒரு நிலைப்படிவின்மீது ஒரு நகரும்படிவு நகரும்போது , நிலைப் 
படிவிற்கும் , நகரும் படிவிற்கும் இடையே நிலையான சமன்பாட்டு 
நிலை இருக்காது ; ஆனால் , நிலைப்படிவினைப் பல பகுதிகளாகப் 
பகுத்துக் கொண்டால் , நகரும் படிவு அந்த ஒவ்வொரு நிலைப் 


32 


நிறப்பகுப்பு வேதியியல் 


படிவுப் பகுதியோடும் சமன்பாட்டு நிலையிலிருந்து , படிப்படி 
யாகக் கீழிறங்கிச் செல்லும் - இதை முன்பு கண்டோம் ... 
( படம் 3.1 , பகுதி 3.3 காண்க ) 


நகரும் படிவு , ஒரு நிலைப்படிவுப் பகுதியில் இருந்து அடுத்த 
கலைப்படிவுப் பகுதிக்குச் செல்லும்போது , அந்தப் படிவில் 
பழைய 

சமன்பாட்டு நிலைக்குத் தேவையான அளவிற்குக் 
கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ கரைபொருள் நகரும் 
படிவுடன் வந்து சேர்கிறது . எனவே , பழைய சமன்பாட்டு 
நிலை மறைந்து விடுகிறது . நிலைப்படிவானது கரைபொருளை 
ககரும் படிவிலிருந்து எடுத்துக் கொண்டோ அல்லது நகரும் 
படிவிலிருந்து எடுத்துக் கொண்டோ அல்லது நகரும் படிவிற்கு 
விடுவித்தோ புதிய சமன்பாட்டு நிலையை உருவாக்குகிறது . 
ஈகரும்படிவு நகராமல் நின்றுவிட்டால் , இந்த சமன்பாட்டு .. 
நிலை நீடிக்கக்கூடும் . ஆனால் , நகரும் படிவு தொடர்ந்து 
நகர்ந்து கொண்டே இருப்பதால் சமன்பாட்டு நிலை மீண்டும் 
குலைந்து விடுகிறது . இவ்வாறு , சமன்பாட்டு நிலையில்லாச் 
சூழலில் தான் , கரைபொருள் பகுக்கப்படுகிறது . 


படம் 3.1 - ம் , அதை ஒட்டிய எடுத்துக்காட்டும் , இக் 
கருத்தை மேலும் தெளிவாக விளக்க உதவும் . நிலைப்படிவின் 
5 பகுதிகளிலும் , 5 படிகளில் என்ன நடைபெறுகிறது 
என்பதைப் படம் 3.2 தெளிவாகக் காட்டுகிறது . 

காட்டுகிறது . அதன் இறுதி 
இருபடிகளை மீண்டும் கவனிப்போம் ( படம் 3.8 காண்க ) . 


2 


5. 


-- 


FB. கி . 
4 - நீ.. 


12 
12 


12 


4 


* 


-- 


2 


8 


படம் 3.8 
இறுதிப் படிகளில் கரைபொருள் பகிர்வு அடையும் விதம் 


படி - 4 - லிருந்து படி - 5- க்குச் செல்லும்போது ஏற்படும் 
மாற்றம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதைப் பார்ப்போம் . 

பகுதி - 4 - லிருந்து , பகுதி - 5 - க்குச் செல்லும் நகரும் " படிவு , 
பகுதி - 5 - ல் உள்ள கரைபொருளை விட (0 மி.கி. ) அதிக எடை 
யுள்ள கரைபொருளை ( 4 மி.கி. ) எடுத்துச் செல்கிறது . 


ஆனால் 


, 


33 


நிறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


சமன்பாட்டு நிலையில் , கரைபொருள் இரு படிவுகளுக்கிடையேயும் 
சமமாகப் பகிர்ந்திருக்க வேண்டும் ( K = 1 !. எனவே , நிலைப் 
படிவானது , 2 மி.கி. கரைபொருளைக் கவர்ந்து கொள்வதன் 
மூலம் சமன்பாட்டு நிலையை உருவாக்குகிறது . 

பகுதி 1 - லிருந்து , பகுதி - 2 - க்குச் செல்லும் நகரும் படிவு , 
பகுதி 2 - ல் இருக்கும் சரைபொருளன் எடை டை விடக் ( 12 மி.கி. ) 
குறைவான எடையுடன் ( 4 மி.கி. ) செல்கிறது . எனவே , 
பகுதி 2 - ன் நிப்ைபடிவு , 4 மி கி . கரைபொருளை விடுவித்து , புதிய 
சமன்பாட்டு நிலையை உருவாக்குகிறது . 


இவ்வாறு , பைய்ப் பகுதிக்கு ( central region ) முன்னர் நகரும் 
ககரும்படிவுகள் , சமன்பாட்டு நிலைக்குத் தேவையானதைவிட 
அதிகக் கரைபொருளையும் . 
பையப் பகுதிக்குப் பின்னர் 
நகரும் நகர்படிவுகள் சமன் 
பாட்டு நிலைக்குத் தேவை 

Ule X 

படி X +1 
யான தைவிடக் குறைவான 
கரைபொருளையும் எடுத்துச் 
செல்கின் மன . தனால் , 
கரைபொரு ள் குவியம் 

மெள்ள நகர்கிறது . 
குவியம் நகரும் போது அடு 

நிலைப்படிவின் உச்சியிலிருந்து தூரம் - 
தடுத்த இரு படிவுகளிலுள்ள 
கரைபொருளின் 

படம் 3.9 
( distribution ) படம் 3.9 தெளி 

அடுத்தடுத்த இருபடிகளில் 
வாக்குகிறது . 

கரைபொருளின் பயிர்வு 
3.4.2 குவியப் பரவல் 

இத்தகைய சமன்பாடற்ற நிலையானது ( non - equilibrium 
state) குவியங்கள் பரவ எப்படிக் காரணமாகிறது என்பதை 
அறிவதே இப் பகுதியின் நோக்கமாகும் . 


கரைபொருளின்அடர்வு-- 


மெள்ள , 


பரவலை 


குவியத்தின் உச்சப் பகுதிக்கு முன்னே நகர்ந்து செல்லும் 
நகரும் படிவில் , கரைபொருளின் அடர்வு , சமன்பாட்டு நிலைக்குத் 
தேவையானதைவிடச் சற்று அதிகமாக உள்ளது . எனவே , 

1 
RE 
C. 

( 3.7 ) 
Vat 

. 
சமன்பாடு 3.7 - ன்படி , இந்தப் பகுதியின் நகரும் வேக விகிதம் 
குவியத்தின் உச்சப்பகுதியின் ( peak of the zone ) நகரும் வேக 


-கா 


34 


நிறப்பகுப்பு வேதியியல் 
விகிதத்தைவிட அதிகமாக இருக்கும் . எனவே , குவியத்தின் 
முன் பகுதி (front ) குவியத்தின் உச்சப் பகுதியைவிடச் சற்று 
வேகமாக நகரும் . மேலும் , குவியத்தின் உச்சப் பகுதிக்குப் 
பின்வரும் பகுதியானது குவிய உச்சத்தைவிடச் சற்று மெதுவாக 
நகரும் . 


இவ்வாறு குவிய உச்சத்தின் முன்பகுதி ஒரு புறமாகவும் 
அதன் பின்பகுதி மற்றொரு புறமாகவும் நீண்டு செல்வதால் , 

குவியம் பரவலடைகிறது . 

அடிமட்ட அகலம் 
( width ) அதிகமாகிறது ( படம் 
3.10 காண்க ) . 


z > Y > x | 


அதன் 


-படி X 


عالم 


கரைபொருளின்அடர்வு- 


சமன்பாடில்லா நிலையைப் 
-படி Z 

பற்றி இதுவரை அறிந்த 
விளக்கங்களிலிருந்து 

பின் 
வரும் 

முடிவுகளைப் 
பெறலாம் : 
குவிமையம் 

( 1 ) நகரும் 

படிவின் 
படம் 3.10 

வேகம் 

அதிகரிப் 
அதிகப் படிகளும் , குவியப் பரவலும் . 

பின் , புதிய சமன் 
பாட்டு நிலை உருவாகுமுன் , நகர்படிவு நகர்ந்து 
சென்றுவிடும் . இதனால் , சமன்பாடில்லா நிலையும் , 

குவியப் பரவலும் அதிகரிக்கும் . 
( 2 ) சமன்பாட்டுநிலை மீண்டும் ஏற்படத் தேவையான 

நேரம் குறைந்தால் , சமன்பாடில்லா நிலையும் , 
குவியப் பரவலும் குறையும் . 


| 


3.4.3 மூலக்கூறுகளின் ஊடுருவல் ( Molecular Diffusion ) 

மூலக்கூறுகளின் இயக்கநிலையும் கு வியப்பரவலுக்கு 
மற்றொரு கராணமாக அமைகிறது . கரைபொருள் மூலக் 
கூறுகள் , அடர்த்தி ( concentration ) அதிகமுள்ள இடத்தி 
லிருந்து அடர்த்தி குறைந்துள்ள இடத்தை நோக்கி நகரும் 
தன்மையுடையன . எனவே , குவியத்தின் அடர்வு மிகுந்த 
பகுதியிலிருந்து , அடர்வு குறைந்த பகுதியை நோக்கியும் , 
அடர்வு குறைந்த பகுதியிலிருந்து கரைபொருளே இல்லாத 
பகுதியை நோக்கியும் , கரைபொருளின் மூலக்கூறுகள் நகர்ந்து 
கொண்டே இருக்கும் . இதன் 

விளைவாகவும் , 

குவியம் 
பரவலடைகிறது . 


35 


கிறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


3.4.4 சுழல் ஊடுருவல்கள் 

இதுவும் மூலக்கூறுகளின் இயக்கத்தால் ஏற்படும் விளைவே . 
சகிலைப்படிவு முழுமையும் ஒருபடித்தானதாக ( homogeneous ) 
அமையாமையே 

இதற்குக் காரணமாகிறது . நிறப்பகுப்பு 
முறையில் பயன்படுத்தப்படும் குழலில் அடைக்கப்பட்டுள்ள 
திண்மம் அல்லது வடிதாள் ( filter paper ) இவற்றில் சில 
பகுதிகள் கால்வாய் ( channel ) போல் அமைந்து , மூலக்கூறுகளை 
விரைவில் நகர வழி செய்யக்கூடும் . நிலைப்படிவின் வேறுசில 
பகுதிகள் , கரைபொருள் மூலக்கூறுகளைத் தம்முள் சிக்க 
வைத்துக் கொள்ளக்கூடும் . இவ்வாறு , நிலைப்படிவின் உள் 
ளமைப்பால் ( internal structure ) ஏற்படும் ஊடுருவல்களுக்கு , 
சுழல் ஊடுருவல்கள் ( eddy diffusin ) என்று பெயர் . இத்தகைய 
ஊடுருவல்களும் , குவியத்தின் சில பகுதிகளை வேகமாகவும் , 
வேறு சில பகுதிகளை மெதுவாகவும் நகரச் செய்து , குவியம் 
பரவலடையக் காரணமாய் அமைகின்றன . 


பகுதி ஈ : குவியப்பரவல் ; ஓர் இயக்கவியல் பார்வை 

( Zone Migration ; A Kinetic Approach ) 
குவியப் பரவலுக்கான அடிப்படைக்காரணங்களை முன் 
பகுதியில் கண்டோம் . குவியங்கள் பரவாமல் எப்படித் 
தடுப்பது ? நிறப்பகுப்பு முறையின் வெற்றியே இதில் அடங்கி 
யுள்ளது . 


குவியங்கள் பரவுதலைப் பாதிக்கும் அடிப்படைப் புண்புகளை , 
ஒரு சமன்பாட்டில் நம்மால் உள்ளடக்க முடிந்தால் , அந்தச் 
சமன்பாட்டைக் கொண்டு , ஒவ்வொரு பண்பினையும் எவ்வாறு 
மாற்றி அமைத்தால் குவியப்பரவலைத் தடுக்கலாம் என்பதைத் 
தெளிவாக அறியலாம் . அத்தகைய சமன்பாட்டை உருவாக்க , 
இயக்கவியலின் ( Kinetic Theory ) அடிப்படையில் மூலக்கூறுகளை 
உற்று நோக்குவோம் . 


3 : 5.1 குறியற்ற நடைக்கொள் கை 

குறியற்ற நடைக் கொள்கை ( random walk model ), மூலக் 
கூறுகளின் 

இயக்கத்தின் அடிப்படையில் குவியப்பரவலை 
விளக்கத் துணை செய்கிறது . குடித்து மயங்கிய நிலையில் , 
எந்தவித குறிக்கோளுமின்றி , ஒரு நீண்ட சாலையில் நடக்கும் 
குடிகாரன் இந்தக் கொள்கைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கு 
கிறான் . அவன் எத்திசையில் நடப்பான் என்று அறுதியிட்டுக் 


அந்த மூலக்கூறினை விட்டுவிட்டுப் 
3 

நிறப்பகுப்பு வேதியியல் 
கூற முடியாது . ஆனால் , அவனுடைய ஒவ்வோர் அடியின் 
நீளமும் ஏறத்தாழ ஒரே அளவாகவே இருக்கும் . 

பல குடிகாரர்களைத் தெருவின் மையப் பகுதியிலிருந்து . 
நடக்கவிட்டால் , ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்திற்குப்பின் 
தெருவின் முனைகளை அடைந்தவர்கள் , மிகச் சிலராகவும் , 
தருவின் மையப் பகுதியிலேயே சுற்றிக்கொண்டு இருப்ப 
வர்கள் பலராகவும் இருப்பதைக் காணலாம் .. இவர்களின் 
பகிர்வு ( distribution ) ஒரு காஸியன் வரைபடத்தைப்போன்றே 
அமைந்திருக்கும் . நேரம் செல்லச் செல்ல , தெருவின் மையத். 
திலிருந்து அதிகம் விலகிச் செல்பவர்களின் தொகை பெருகிக் 
கொண்டே போகும் . அவர்களின் பகிர்வும் , படம் 3.10 - ல் 
காட்டியுள்ளதைப்போல் பரவலாகிக்கொண்டே போகும் . 

இதே போல் குறியற்ற நடையில் மூலக்கூறுகளும் ஈடு 
படக்கூடும் . ஒரு மூலக்கூறு நகரும் படிவில் இருக்கும்போது , 
குவியத்துடன் அதுவும் நகர்கிறது . நிலைப்படிவில் நின்று 
விடும்போது , குவியம் 
போய்விடுகிறது . 

குவியத்தின் உச்சத்தைப் பொறுத்தவரை, 
நிலைப்படிவில் நின்றுவிடும் மூலக்கூறு எதிர்த்திசையில் நகர் 
வதாகக் கொள்ளலாம் . இவ்வாறு பரவலடையும் மூலக்கூறுகள் 
குவிய மையத்தைப் பொறுத்தவரை, குவியம் நகரும் திசையிலும் 
அதன் எதிர்த் திசையிலும் குறியற்ற நடையில் ஈடுபட்டிருப்ப 
தாகக்கொள்ளலாம் . மூலக்கூறுகள் எந்தத் திசையில் நகர்ந் 
தாலும் , அவை நகரும் தூரம் ஒவ்வொரு முறையும் , ஏறத்தாழ 
ஒரே அளவாகத்தான் அமையும் . இந்த மாறாத நடைத் தூரமும் 
( constant path length ), வரையறை எதுவுமின்றி மாறிக் 
கொண்டேயிருக்கும் திசையும்தான் , குறியற்ற நடை " 
கொள்கையின் அடிப்படையாகும் .. 


குவியப்பரவலின் அளவை , சமச்சீர் விலக்கம் ( a , standard 
deviation ) என்ற அளவால் மதிப்பிடலாம் . இந்தச் சமச்சீர் 
விலக்கமானது , கு வியத்தின் காசியன் வரைபடத்தின் 
அகலத்தில் நான்கில் ஒரு பங்கு இருக்கும் . 


குறியற்ற நடைக்கொள்கையின் அடிப்படையில் , சமச்சீர் 
விலக்கத்திற்கும் ( எ ) , மூலக்கூறுகளின் நடைத் தூரத்திற்கும் 
( 1 ), மூலக்கூறுகள் இயங்கிய படிகளின் எண்ணிக்கைக்கும் 
( a , number of steps ) உள்ள தொடர்பு பின்வருமாறு : 
T = IVA 

( 3.16 ) 


- 


நிறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


37 


ஒரு முறைக்கு 4 மி.மீ. (மில்லி மீட்டர் ) வீதம் , நான்கு முறை 
ஒரு மூலக்கூறு நகர்ந்து செல்வதாகக் கொள்வோம் . சமன்பாடு 
3.16 - ன் படி , 

ர = 4 x 1/4 = 8 மீ.மீ. 
: 8 மி.மீ. தொலைவுதான் அந்த மூலக்கூறு குவியத்தைவிட்டு 
விலகியிருக்கும் . 

பல்வேறு குறியற்ற நடை இயக்கங்கள் ஒரே நேரத்தில் 
நடைபெற்றுக்கொண்டிருந்தால் , அவற்றின் தனித்தனிச் சீமச் 
சீர் விலக்கங்களுக்கும் ( ர ) , பொதுவான சமச்சீர் விலக்கத் 
திற்கும் ( ஏ ) உள்ள தொடர்பு பின்வருவதாகும் : 
ர = X ; ஏ 

( 3.17 ) 
3.5.2 குவிபப் பரவலுக்கான சமச்சீர் விலக்கங்கள் 

சமன்பாடில்லா நிலை , ஊடுருவல் , சுழல் ஊடுருவல் ஆகிய 
மூன்று வகைகளில் மூலக்கூறுகள் பரவலடைகின்றன என 
முன்பு அறிந்தோம் . இந்த பரவல்களின் சமச்சீர் விலக்கங்கள் 
முறையே , ஏ L , D , E எனக் கொண்டால் , பரவலடைதலின் 
மொத்த சமச்சீர் விலக்கத்தை ( ஏ ) , பின் வரும் சமன்பாட்டினைக் 
கொண்டு கணக்கிடலாம் . 
ஏ = + p + T 

.. ( 3.18 ) 
இனி, மூலக்கூறுகளின் பண்புகளை ஒவ்வொரு பரவல் முறை 
யுடனும் தொடர்புபடுத்தும் சமன்பாடுகளைத் தனித்தனியே 
கணக்கிட முனைவோம் . 

( அ ) சமன்பாட்டு நிலையில்லாச் சூழல் : பகுதி 3.3.1 - ல் கூறிய 
படி , t ; என்பது நிலைப்படிவிலிருந்து , ஒரு மூலக்கூறு விடுபடுவ 
தற்கு ஆகும் நேரமாகும் . ta என்பது ஒரு மூலக்கூறு நிலைப் 
படிவால் கவரப்படுவதற்கு ஆகும் நேரமாகும் . நகரும் 
படிவின் வேகத்துடன் ( vm ) நகர்கிறது . குவிய வேகம் V , 

( 3.9 ) 
எப்பொழுதும் vm ஐ விடக் குறைவாகவே இருக்கும். ஏனெனில் , 

R K 1 
நிலைப்படிவில் நிற்கும் போது , மூலக்கூறின் வேகம் ( 0 ) , குவிய 
வேகத்தைவிடக் குறைவாகும் . 

எனவே , 

குவியத்தைப் 
பொறுத்தவரை , மூலக்கூறு முன்னும் பின்னுமாக முறையற்ற 
15 டையில் ஈடுபட்டிருக்கிறது எனலாம் . இதைப் பற்றி 
முந்தைய பகுதியில் தெளிவாக விளக்கப்பட்டது . 


... 


V 


LAN . 


m 


38 


நிறப்பகுப்பு வேதியியல் 


சமன்பாட்டு நிலையில்லாச் சூழலால் ஏற்படும் சமச்சீர் 
விலக்கத்தை அறிய , மொத்தப் படிகளின் எண்ணிக்கையும் 
( n ) , ஒவ்வோர் இயக்கத்தின் நடை தூரமும் ( 1 ) தெரிய 
வேண்டும் . நிலைப்படிவு , நகரும்படிவுகளுக்கிடையே மூலக் 
கூறுகள் 1 முறை மாறிச்சென்று இருக்குமானால் , அதுவே 
படிகளின் எண்ணிக்கையும் ஆகும் . மூலக்கூறு ஒருமுறை . 
கவரப்பட்டிருதால் ( sorption ) , ஒருமுறை அது விலக்கவும் 
( desorbed ) பெற்றிருக்கவேண்டும் . 

எனவே , 

என்பது 
கவர்ச்சி விலக்கத்தின் ( desorption ) மொத்த எண்ணிக்கையில் 
இரு பங்காகும் . குவியத்தின் வேகம் , RE Vm ( சமன்பாடு 3.9 ) .. 
எனவே , ட தூரம் நகர அது எடுத்துக்கொள்ளும் நேரம் 
L [ RPvm ஆகும் . எனவே , 
குவிய வேகம் = REVm நகரும் தூரம் ( L ) 

( 3.19 ) 
நேரம் 


n 


.. 


L 
குவியம் நகரும் நேரம் = 

( 3.2011 

Rf.Ym 
இந்த மொத்த நேரத்தில் , RE பங்கு நேரத்தை நகரும் 
படிவிலும் , ( 1 - R ) பங்கு நேரத்தை நிலைப்படிவிலும் மூலக்கூறு 
செலவிடுகிறது . எனவே , மூலக்கூறு நிலைப்படிவில் செலவிடும் 
நேரம் , T : 

( 1 - RIL 
T : = 


REVm 


ஒரு முறை நிலைப்படிவிலிருந்து விடுபடுவதற்கு மூலக்கூறு 
எடுத்துக்கொள்ளும் நேரம் ta . எனவே , 

TA 
மொத்த கவர்ச்சி விலக்கங்கள் = 

ca 
( 1 - Rt ) L 

( 3.23) 
Rr.vm.ta 


. 


2 என்பது , மொத்த கவர்ச்சி விலக்கங்களின் இரு மடங்கு என 
முன்பே கண்டோம் . எனவே , 
n = 2 ( 1 - Rr ) L / Rr •vw.ta 

( 3.23 ) . 


... 


ஒவ்வோர் இயக்கத்தின் நடைத் தூரத்தையும் ( 1 ) பின் 
வருமாறு கணக்கிட லாம் . நிலைப்படிவிலிருக்கும் மூலக்கூறு குவிய 
மையத்தைப் பொறுத்தவரை, பின்னோக்கி நகர்கிறது . இவ்வாறு 
நகரும் நீளம் என்ன ? இங்கே , மூலக்கூறின் வேகம் பூஜ்யம் ( O ) 
என்பதால் , மூலக்கூறு விடுபட ஆகும் ta நேரத்தில் குவியம் 


39 


நிறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


நகரும் தூரமே நடைத் தூரமாகும் . குவிய வேகம் = 

Rr.vm. 
அது . t : நொடிகளில் செல்லும் தூரம் = Rt.vm.ta. இதுவே , 
நிலைப்படிவில் உள்ள மூலக்கூறு பின்னோக்கி நகரும் தூரமாகும் . 
நகர்படிவில் உள்ள மூலக்கூறு , குவிய மையத்தைப் பொறுத்த 
வரை , முன்னோக்கி நகரும் தூரமும் இதுவேயாகும் . எனவே , 
1 = Rr.vm.ta 

( 3.24 ) 
SL = 1 / n 

( 2 (1 R ) L ] 
TL = Rr.vm.ta 

Rr.vm.ta 
Tr = 2 Rr ( 1 - Rt ) vm.L.ta 

( 3.25 ) 
சமன்பாடு 3.25 -ல் இருந்து அறியும் உண்மைகள் ! 
( 1 ) நகரும் படிவின் வேகம் கூடினால் , சமச்சீர் விலக்கம் 

கூடும் . எனவே , குவியத்தின் பரவல் அதிகமாகும் . 
( 2 ) நகரும் படிவிற்கும் , நிலைப்படிவிற்கும் இடையே 

மூலக்கூறு மாற ஆகும் நேரம் ( ta ) குறைந்தால் , 
CL குறையும் . எனவே , குவியப்பரவலும் குறையும் 
இவ்விரு முடிவுகளும் முன்பே பகுதி 3.4.2 - ல் 

சுட்டிக் காட்டப்பட்டுள்ளது நினைவிருக்கலாம் . 
( ஆ ) மூலக்கூறுகளின் ஊடுருவல் : மூலக்கூறுகளின் நகரும் 
படிவில் ஊடுருவதால் ஏற்படும் சமச்சீர் விலக்கத்தைப் பின்வரு 
மாறு கண்டறியலாம் : 

மூலக்கூறு நகர்படிவில் இருக்கும் நேரம் 1 என்றும் , 
அம் மூலக்கூறின் நகரும் படிவின் ஊடுருவல் எண் ( diffusion 
coefficient ) , D என்றும் கொண்டால் சமச்சீர் விலக்கம் பின் 
வரும் ஐன்ஸ்டீன் சமன்பாட்டால் ( 3.26 ) தரப்படுகிறது . 
ஏ p = 2 Dt 

.. ( 3.26 ) 
மூலக்கூறு நகர்ந்து செல்லும் தூரம் - என்றும் , நகர்படிவின் 
வேகம் V. என்றும் கொண்டால் , 
L 

( 3.27 ) 
t 
L 

( 3.28 ) 
t- ன் இந்த மதிப்பை , 2.26 -ல் பிரதியிட , 
2DL 

( 3.29) 


Vm 


t 


Vm 


40 


நிறப்பகுப்பு வேதியியல் 


( இ ) சுழல் ஊடுருவல்கள் : நிலைப்படிவில் ஒழுங்கற்ற 
டைவெளிகளால் சுழல் ஊடுருவல்கள் ( eddy diffusions ) 
உருவாகின்றன என்பதை முன்பு கண்டோம் . இந்த இடை 
வெளிகளின் நீளமே மூலக்கூறுகளின் நடைத் தூரம் ( 1 ) ஆகும் 
பொதுவாக , இடைவெளியின் நீளம் , நிலைப்படிவில் உள்ள 
துகள் களின் குறுக்களவிற்கு ( da ) சமமாக இருக்கும் . மொத்த 
நீளம் L என்றால் இத்தகைய படிகளின் எண்ணிக்கை ( n ) : 

L 

d , 
எனவே , சமச்சீர் விலக்கம் R- ன் மதிப்பை , பின்வருமாறு 
கணிக்கலாம் : 
TE = 1xn| 

...... ( 3.16 
VLd , 


n 


-- 


d,VA 


ஃ . TE = Ldp 


( 330) 


* . 


2 


.... 


3.5.3 மொத்தச் சமச்சீர் விலக்கமும் தகட்டு பரமும் 

குவியப் பரவலுக்கான தனித்தனிச் சமச்சீர் விலக்கங்களைச் 
சமன்பாடுகள் ( 3.25 ) , ( 3.291 , ( 3.30 ) சுட்டிக்காட்டுகின்றன . 
மொத்த சமச்சீர் விலக்கத்தை இவற்றிலிருந்து , சமன்பாடு 
3.18- ஐப்பான்படுத்தி அறியலாம் . 
ர + UD + E 

(3.18 ) 

2D 
L 2R ( 1 - Rf ) Vm ta + 

+ d . 

Vm 
குவியப்பரவலின் அளவீடாக, சமச்சீர் விலக்கத்துடன் 
கோட்பாட்டுத் தகட்டின் (theoertical plate ) உயரத்தையும் 
பயன்படுத்தலாம் . கோட்பாட்டு தகட்டின் உயரமும் ( H ) , 
சமச்சீர் விலக்கமும் , பின் வரும் வகையில் தொடர்பு 
கொண்டுள்ளன : 


ஏ ? 


H 


- 


.. ( 3.32 ) 


L 


ஏன் மதிப்பை 3.31 - ல் இருந்து பிரதியிட , பின் வரும் சமன்பாடு 
கிடைக்கிறது : 

2D 
H = 2 RF ( 1 - Rr ) vn ta + + d , ( 3.33 } 


குழல் நிறப்பகுப்பு முறையில் , குவியங்கள் பிரிந்து நிற்கும் 
தூரங்களைவிட , ஒரு குவியத்தைத் தனியே பிரித்தெடுக்கத் 


41 


இறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


தேவைப்படும் காலம் மிகவும் முக்கியமானது . எனவே . இம் 
முறையில் சமச்சீர் 

விலக்கத்தை ( ஏ ) , சமச்சீர் விலக்க 
நேரத்தை (standard deviation in time , r ) அறிவது மிக்க 
பயனுடையதாகும் . வெவ்வேறு தொலைவுகளில் நகரும் கரை 
பொருளின் அடர்வு காசியன் வரைபடமாக ( Gaussian curve ) 
அமைவதுபோல , 

நேரங்களில் பகுக்கப்பட்டு 
வந்து சேரும் கரைபொருளின் அடர்வும் , ஒரு காசியன் 
வரைபட வடிவிலேயே பிரிந்து நிற்கும் . சமச்சீர் விலக்க நேரம் 
இந்த வரைபடத்துடன் தொடர்புடையதாகும் . 


வெவ்வேறு 


சமச்சீர் விலக்கத்திற்கும் ( a ) , சமச்சீர் விலக்க நேரத்திற்கும் 
(r ) உள்ள தொடர்பை அறிவோம் . 


ச 


* = 


RE Vm 


குவிய வேகம் 
ர 


: / = 


Rra Vm 


- ( 3.34 ) 


2 


ஏ - ன் மதிப்பை 3.31 - ல் இருந்து பிரதியிட , 
L 

2D 
2RE ( 1 - Rr ) vm td + + 


R Vm 


( 3.35 ) 


சமன்பாடு 3.33 குவியப் பரவலுக்கான எல்லாக் காரணங் 
--களையும் முழுமையாகத் தொகுத்துவிட்டதாகக் கூறமுடியாது . 
குறிப்பாக ; 
( 1 ) நகரும் படிவில் கரைபொருள்கள் முழுமையான 
சமன்பாட்டு நிலையில் இருப்பதில்லை , இதை 

இதை 3.33 
விளக்கவில்லை . 
( 2 ) சமன்பாடில்லா நிலையும் , சுழல் ஊடுருவலும் 

இணைந்து செயல்படுவதால் ஏற்படும் விளைவுகளையும் 

சமன்பாடு 3.33 ஆராயவில்லை . 
( 3 ) பரப்புக் கவர்ச்சி நிறப்பகுப்பு முறையில் , கரை 

பொருளின் அடர்வு அதிகரிக்கும்போது , அவற்றை 
நிலைப்படிவு கவரும் திறன் குறைந்துகொண்டே 
வருவதால் , குவியம் பரவி வரும் என்று கண்டோம் , 
இந்த விளைவையும் சமன்பாடு 3.33 விளக்க முற்பட 
வில்லை . 


மேற்கண்ட விளைவுகளை , தகட்டின் உயரத்தைக் ( H ) 
கொண்டு விளக்கும் வகையில் புதிய சமன்பாடுகள் உருவாக்கப் 


42 


நிறப்பகுப்பு வேதியியல் 


பட்டுள்ளன . ஆனால் , விரிவஞ்சியும் , அத்தகைய சமன்பாடு 
களின் கணித விரிவு ( mathematical complexity ) கருதியும்,. 
இங்கு அவை ஆராயப்படவில்லை . 
3.5.4 குவியப் பரவலைக் குறைக்கும் வழிகள் 

கோட்பாட்டுத் தகட்டின் உயரம் தொடர்பான சமன்பாடு 
( 3.33 ) , குவியப் பரவலைத் தடுப்பதற்கான பல வழிகளை நமக்குச் 
சுட்டிக் காட்டுகிறது . அவற்றை இனிக் காண்போம் . 

( அ ) நகரும் படிவின் வேகம் : H- ன் மதிப்பு எவ்வளவு " 
குறைவாக இருக்கிறதோ அந்த அளவு குவியப்பரவல் குறைவாக 
இருக்கும் . நகரும் படிவின் வேகம் (Vm ) , சமன்பாடு 3.33- ல் , 

பகுதியிலும் ( aumerator ) , அடுத்து விகுதியிலும் 
( denominator ) வருவதால் , vn மிக அதிகமாக இருந்தாலும் 
அல்லது மிகக் குறைவாக இருந்தாலும் H- ன் மதிப்பு கூடிவிடும் . 
எனவே , H- ன் மதிப்பு மிகக் குறைவாக இருக்கும் வகையில் , 
Vw- ன் மதிப்பு அமைய வேண்டும் . vm- ன் தகுந்த மதிப்பை 
( optimum value ) பின்வருமாறு கணக்கிடலாம் . H- ன் மதிப்பு 
மிகக் குறைவாய் ( minimum ) இருக்கும்போது : 


முதலில் 


dH 


0 


.... 


( 3.36 ) 


dvm 


ஃ . 2 RE ( 1 - Rt ) td 


2D 
Vm " 


= 


0 


( 3.371 


yaa 


N 


( 3.38 ) 


R ( 1 - Rita 

D 
RE ( 1 Re ) ta 


y 


[ I- RE ] 


( 3.39 


இவ்வாறு , நகரும் படிவின் வேகத்தைக் கட்டுப்படுத்தி ,. 
நிறப்பகுப்பு முறையில் குவியப் பரவலைத் தடுக்கலாம் . இந்த 
உண்மையானது முன்பே கோட்பாடு வாயிலாகச் சுட்டிக் 
காட்டப்பட்டது . ஆனால் , அண்மைக் காலத்தில் தான் இது 
செய்முறையில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது . 

( ஆ ) மூலக்கூறுகளின் குறுக்களவு : கவர் பொருளில் உள்ள 
துகள்களின் ( sorbent particles ) குறுக்களவு ( dp ) அதிகமானால் , 
தட்டின் உயரமும் ( H ) கூடும் என்பதைச் சமன்பாடு 3.33 
சுட்டிக் காட்டுகிறது . கரை பொருளில் உள்ள துகள்களின் 
குறுக்களவு ஒரு குறிப்பிட்ட அளவு குறையும் வரை , இந்தச் 


போன்றே, நகரும் வேக விகிதம் ( RE ) , நகரும் படிவின் நகரும் 
நிறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 

43 . 
சமன்பாடு காட்டுவது போலவே குவியப்பரவல் குறைகிறது . 
ஆனால் , துகள்களின் குறுக்களவுமிேகவும் குறைந்துவிட்டால் , 
அவற்றுக் கிடையேயுள்ள இடைவெளி மிகக் குறைந்து , நகரும் 
படிவின் நகரும் வேகமும் குறைந்துவிடும் . மேலும் , நிலைப் 
படிவின் சில பகுதிகளில் துகள்கள் திரண்டுகொண்டு , மற்ற 
சில பகுதிகளில் நீண்ட குழல் போன்ற இடைவெளிகளை 
உருவாக்கும் . இதனால் , சுழல் ஊடுருவல் காரணமாக . 
உண்டாகும் குவியப் பரவல் மிகுதியாகிவிடும் . 

சுழல் ஊடுருவலால் உருவாகும் சமச்சீர் விலக்கத்தைக் ( ox ) 
கணக்கிடும் சமன்பாடு , 

தோராயமானது ( approximate ) . 
எனவே , சமன்பாடு 3.33 ஏன் dp- ன் மதிப்பு ஒரு குறிபிட்ட 
அளவைவிடக் குறையக் கூடாது 

என்பதை 

விளக்க 
முடியவில்லை . 
( இ ) படிவு மாற்ற வேகம் : கரைபொருள்களின் 

மூலக் 
கூறுகள் நிலைப்படிவிலிருந்து விடுபடும் நேரம் ( ta ) குறைந்தால் , 
படிவு மாற்ற வேகம் ( rate of phase .transfer ) கூடும் . ta குறைர் 
தால் , தகட்டின் உயரமும் ( H ) குறையும் என்பதைச் சமன்பாடு 
3.33 காட்டுகிறது . எனவே , வெவ்வேறு படிவுகளுக்கிடையில் , 
ஒரு மூலக்கூறின் படிவு மாற்ற வேகம் அதிகமாகும்போது , 
தகட்டின் உயரம் குறையும் ; அதனால் , குவியப்பரவலும் 
குறையும் . 

( ஈ ) மறைமுக மாறிகள் : இதுவரை விளக்கியதைப் 


13 


3E 


வேகம் ( vm ) , நகரும் படிவின் ஊடுருவல் எண் ( D ) ஆகியன 
தட்டின் உயரத்தைக் குறைத்து , குவியப் பரவலைத் தடுக்க 
எவ்வாறு பயன்படக்கூடும் என்பதை , சமன்பாடு 3.33 ஐ 
நுண்மையாக ஆராய்ந்து உணரலாம் . D , vn ; td முதலியன , 
தட்டின் உயரத்தை நேரடியாகப் பாதிக்கும் மாறிகள் ( variables ) 
எனலாம் . ஆனால் , சமன்பாடு 3.33 - ல் உள்ள மாறிகளைப் 
பாதிப்பதன் மூலம் , தகட்டின் உயரத்தை மறை முகமாகப் 
பாதிக்கும் மாறிகளும் உண்டு . இவற்றை மறை முக மாறிகள் 
( hidden variables ) எனலாம் . 


எடுத்துக்காட்டாக , வெப்பநிலையை எடுத்துக் கொள்வோம் ... 
வெப்ப நிலை உயர்வதால் , பகிர்வு எண் குறையும் என்றும் 
முன்னர்க் கண்டோம் . வெப்பநிலை உயர்வால் , மூலக்கூறுகள் 
நிலைப்படிவிலிருந்து விடுபடத் தேவைப்படும் நேரம் ( ta ) குறையும் 
என்றும் கண்டோம் . நகரும் பொருளில் உள்ள மூலக்கூறுகள் .. 


+ 


நிறப் 


விலக்கத் தூரம்வண்டும் . 

நிறப்பகுப்பு வேதியியல் 
வெப்பநிலை அதிகரிக்கும்போது , 

வேகமாக 

ஊடுருவல் 
கோவையின் மதிப்பு ( D ) மிகுகிறது . எனவே , வெப்பநிலை 
யானது Rf , ta , D ஆகியவற்றைத் தனிதனியே பாதிப்பதன் 
மூலம் தகட்டின் உயரத்தைப் பாதிக்கும் ஒரு மறைமுக 
மாறியாகும் . 

( உ ) ஊடுருவலும் , பரப்புக் கவர்ச்சியும் : தட்டின் உயரத் 
தைக் கணக்கிட உதவும் சமன்பாடு 3.33 - ல் படிவு மாற்ற 
வேகம் , நிலைப்படிவிலிருந்து கரைபொருளின் மூலக்கூறுகள் 
நகரும் படிவிற்கு விடுபட்டு வர ஆகும் நேரத் துடன் ( ta ) 
தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது . பரப்புக் கவர்ச்சி 
பகுப்பு முறையில் கரைபொருளின் மூலக்கூறுகள் நிலைப்படிவி 
லிருந்து விடுபட ஆகும் நேரம் ta என்று கொள்ளப்பட்டது . 
ஆனால் . தாள் நிறப்பகுப்பு , அயனி - பரிமாற்ற நிறப்பகுப்பு , 
வாயு - நீர்ம நிறப்பகுப்பு போன்ற முறைகளில் , நிலைப்படிவும் ஒரு 
நீர்மமாகவே இருக்கும் . இங்கு , ta என்பது கரைபொருளின் 
மூலக்கூறுகள் நிலைப்படிவை ஊடுருவிச் செல்ல ஆகும் நேரம் 

ஊடுருவல் எண் (D. ) 
ஆகியவற்றுடன் பின் வரும் ஐன்ஸ்டீன் சமன்பாட்டின் வழி 
யாகத் தொடர்பு கொண்டுள்ளது : 
O ற = 2Dsta 

( 3.40 ) 
. ta = tp / 2D ; 

( 3.41 ) 
இங்கு , சமச்சீர் விலக்கத் தூரம் நிளைப்படிவின் தடிப்பிற்கு ( ds ) 
சமம் எனக் கொண்டால் , 

ta d , / 2D . 

( 3.42 ) 
இந்த ta . ன் மதிப்பை , சமன்பாடு 3.33 - ல் பிரதியிட, 

RF ( I - RE ) vm dye 2D 
H = 

+ + dp ( 3.43 ) 

Vm 
சமன்பாடு 3.43 கிடைக்கிறது . ச் சமன்பாடு , பங்கீட்டு 
நிறப்பகுப்பு முறையில் - ( partition chromatography ) தட்டின் 
உயரத்தைக் கணக்கிடவும் , கட்டுப்படுத்தவும் பயன்படுகிறது . 


* 


- 


... 


Ds 


பகுதி உ : 
தி உ . 

கலவைகளைப் பிரித்தெடுத்தல் 
நிறப்பகுப்பு முறையில் குவியங்கள் எவ்வாறு , எந்த 
வேகத்தில் நகர்கின்றன என்பதை முன் பகுதிகளில் ஆராய்ந் 
தோம் . குவியங்கள் வேகமாக நகரவேண்டியது நிறப்பகுப்பு 
முறைகளுக்கு இன்றியமையாத ஒரு நிபந்தனையாகும் . 


கை 


45 


* 


வெற்றுக்கிடையே வேறுபாடு 
நிறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 

நிறப்பகுப்பு முறையில் குவியங்கள் எவ்வாறு பரவி , 
ஒன்றுடன் ஒன்றாகக் கலந்துவிடுகின்றன என்பதையும் முன்பு 
ஆராய்ந்தோம் . குவியங்கள் பரவாமல் தடுப்பது , நிறப்பகுப்பு 
முறையின் வெற்றிக்கு இன்றியமையாத மற்றொரு பண்பாகும் 

குவியத்தின் நகரும் வேகம் தொடர்பாகச் சில பயனுள்ள 
சமன்பாடுகள் ( 3.5 , 38 , 3.9 ) சுட்டிக்காட்டப்பட்டன . ஒரு 
குவியம் - தூரம் நகர்ந்தால் , அது தனியாகப் பிரிந்துவிடும் 
எனக் கொண்டால் , குவியம் பிரிய ஆகும் காலம் : 
tz = L / RE Ym 

( 3.20 ) 
இந்தக் காலம் குறைவானால் , குவியம் வேகமாக நகரும் . 

குவியப் பரவலால் விளையும் சமச்சீர் விலக்க நேரம் ( r ) 
சமன்பாடு 3.35 - ல் வரையறுக்கப்பட்டது . சமச்சீர் விலக்க 
நேரம் குறையக் குறைய , குவியங்கள் சிறப்பாகப் பகுக்கப்படும் .... 

ஒரு கலவையிலுள்ள பொருள்கள் பிரிக்கப்படும் திறன் , 
குவியம் பிரிய ஆகும் நேரத்தையும் ( tz ) , குவிய மையம் பிரிந்து 
பரவ ஆகும் நேரத்தையும் ( r ) சார்ந்ததாகும் . 

பிரிதிறன் ( resolution factor , R ; ) என்பது கலவையின் 
பிரிதிறத்தைக் கணக்கிட உதவும் ஓர் எண்ணாகும் . இரு 

மூலக்கூறுகள் உள்ள ஒரு கலவையை எடுத்துக் 
கொள்வோம் . இவற்றின் குவியங்கள் பிரிய தேவைப்படும் நேரம் 
அதிகமாக ஆக , பிரிதிறன் அதிகரிக்கும் : 
R ; « ty --tti 

(3.44 ) 
இவ்விரு வகை மூலக்கூறுகளின் சமச்சீர் விலக்கங்களின் 
நேரங்கள் I ,, 1 , எனக் கொள்வோம் . இவற்றின் தனி மதிப்போ 
அல்லது கூட்டு மதிப்போ அதிகமானால் , கலவையின் பிரிதிறன் ! 
குறையும் . 

1 
R 

( 3.45 ) 
It Ig 
சமன்பாடுகள் 3.44 , 3.45 இரண்டையும் இணைக்க ! 

tt , -t, 

( 3.46 ) 
ri trg 
ஒரு கலவைப் பொருள் எந்த அளவு பகுக்கப்படக்கூடும் என்பதை 
R- ன் மதிப்பு தெளிவாகச் சுட்டிக் காட்டும் . கலவையிலுள்ள 


.. 


-- 


Rs 


- 


-- 46 


நிறப்பகுப்பு வேதியியல் 


இரு பொருள்கள் நன்கு பகுக்கப்பட வேண்டுமானால் , Rs -ன் 
மதிப்பு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டதாக ( Rs > 1 ) 
ருக்க வேண்டும் . 


சமன்பாடு 3.46 நிறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகளின் 
சாரம் எனலாம் . ta , Rf , vm முதலிய ஒவ்வொரு பண்பும் 
பிரிதிறனின் மதிப்பை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதைச் 
சமன்பாடு 3. 46 - ன் துணைக்கொண்டு ஆராயலாம் . 


ஒவ்வொரு நிறப்பகுப்பு முறையிலும் , அதன் பிரிதிறனைப் 
பாதிக்கும் பல பண்புகள் உள்ளன . எந்தெந்தப் பண்புகளுக்கு 
எந்தெந்த மதிப்பு இருந்தால் , கலவைகள் நன்கு பகுக்கப்படும் 
என்பதை முழுமையாக ஆய்வுகள் மூலம் கண்டறிதல் கடினமான 
தாரு பணியாகும் . ஆனால் , சமன்பாடுகளைப் பயன்படுத்தி , 
ஒவ்வொரு பண்பைப் பற்றியும் தளித்தனியே ஆராய்ந்து தகுந்த 
சூழ்நிலைகளைத் தேர்ந்தெடுத்தல் எளிது . இதனால் தான் நிறப் 
பகுப்பு முறையின் கோட்பாடுகளில் இன்று விரிவான அக்கறை 
காட்டப்படுகிறது . 

சில குறிப்பிட்ட பண்புகளையும் , அவற்றின் தகுந்த 
மதிப்பைத் தேர்வு செய்யும் முறைபற்றியும் அடுத்துக் 
காண்போம் . 


r- ன் 


நகரும் படிவின் நகரும் வேகம் போன்ற சில பண்புகள் , 
r- ன் மதிப்பை மட்டுமே பாதிக்கின் றன . இவ்வாறு 
மதிப்பை மட்டுமோ , t- ன் மதிப்பை மட்டுமோ பாதிக்கும் 
பண்புகளைத் தனித்தனியே ஆராயலாம் . 


- 


ஆனால் , வெப்ப நிலை போன்ற சில பண்புகள் -ன் 
மதிப்பையும் , t- ன் மதிப்பையும் ஒருசேரப் பாதிக்கின்றன .. 
இத்தகு பண்புகளை , பிரிதிறனுடன் நேரடியாகத் தொடர்பு 
படுத்துவது எளிதன்று . ஓர் எடுத்துக்காட்டினைக் காண்போம் . 

பிரிதிறன் அதிக அளவு இருக்க வேண்டுமானால் , நிறப் 
பகுப்புக் கலத்தின் நீளம் எவ்வாறு இருக்க வேண்டும் ? 
t , = W / REVm 

( 3.20 ) 
t , ccL 
o / R , Vm 

- ( 3-34 ) 
ர L 

... ( 3-30 ) 


.... 


. 


IL 


இறப்பகுப்பு முறையின் கோட்பாடுகள் 


அடுத்து , 


t 


Rs = 


( 3.46) 


1. +1 , 


.. Rs ce 


- 


L 


S 


அல்லது , R K L 
R 

-- ( 3.47 ) 
எனவே , நிறப்பகுப்பு முறையில் குழாயின் நீளம் அதிகமானால் , 
அந்த நீளத்தின் வர்க்க விகிதத்தில் பிரிதிறனின் மதிப்பு 
அதிகரிக்கிறது . 

இம் முறைப்படி , பிரிதிறனின் வெப்பநிலைச் சார்பும் 
-கணக்கிடப்பட்டுள்ளது . இக் கணக்கீடு , வெப்பநிலை குறையக் 
குறைய , பிரிதிறக் கோவையின் மதிப்பு கூடுவதாகக் காட்டு 


கின்றது . 


கோட்பாடுகளின் உதவியுடன் கண்டறியப்பட்ட மேற் 
கண்ட உண்மைகள் , ஆய்வுகள் மூலம் நிலைநாட்டப்பட்டுள்ளன . 


இதேபோல் , துகள்களின் குறுக்களவும் , அழுத்தம் , நகரும் 
படிவின் வேகம் முதலிய ஒவ்வொரு பண்பும் பிரிதிறனை 
எவ்வாறு பாதிக்கின்றன என்பது ஆராயப்பட்டுள்ளது . 


எவ்வாறு 


பகுதி ஊ : கோட்பாடுகளின் பயன்கள் 
முடிவாக , நிறப்பகுப்பு முறைகளின் கோட்பாடுகளின் 
பயன்களைத் தொகுத்துக் கூறலாம் : 
( 1 ) நிறப்பகுப்பு முறை 

நடைபெறுகிறது 
என்பதை அறிந்து கொள்ளலாம் . 
( 2 ) நிறப்பகுப்பு. நன்கு நடைபெற , தகுந்த பண்புகளை 

விரைவில் தேர்ந்து கொள்ளலாம் . 
( 3 ) நிறப்பகுப்பு முறைகளை மிகவும் பயனுள்ள முறையில் 

மாற்றி அமைக்கலாம் . 
( 4 ) புதிய நிறப்பகுப்பு முறைகளைக் கண்டறியலாம் . 


படுகிறது (படம் 4.1 , அ ) . பகுக்கப்படவேண்டிய 

. , 
4. பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 

வேதியியலில் பயன் படுத்தப்படும் முறைகளிலேயே மிகத் 
தொன்மையானது குழல் நிறப்பகுப்பு ( column chromatography 
ஆகும் . இம் முறை , பொருள்சளைப் பெருமளவில் பகுக்கவும் 
( separation ) , தயாரிக்கவும் ( preparation ) பயன்படுத்தப்படுகிறது . 
இத்தகைய பயனுள்ள குழல் நிறப்பகுப்பு முறையைப் பரப்புக் 
குழல் நிறப்பகுப்பு ( adsorption column chromatography ), 
பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு ( partition column chromatography ) 
என இருவகைகளாகப் பிரிக்கலாம் . 

பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பில் , ஒரு கண்ணாடிக் 
குழலில் திண்மப் பொருள் நிலைப் படிவாக நிறைத்து வைக்கப் 

கலவை , 

நிலைப் 
படிவின் உச்சியில் எடுத்துக் கொள்ளப் படுகிறது ( படம் 4.1 ஆ ). 
நகர்படிவான நீர்மப் பொருள் , நிலைப்படிவின் உச்சியிலிருந்து 
ஊற்றப்படுகிறது ( படம் 4.1 , இ ) . மேலிருந்து கீழ்நோக்கி நகர் 
படிவு இறங்கி வரும்போது , கலவைப் பொருள் X , Y , Z போன்ற 
பல குவியங்களாகப் பிரிகிறது ( படம் 4.1 , ஈ ) . மேலிருந்து நகரும் 
படிவு தொடர்ந்து உற்றப்படும் போது குழலின் அடிப் பகுதி 
வரை குவியங்கள் தனித்தனியே பகுக்கப் படுகின்றன 
( படம் 4.1 , உ ) . இவ்வாறு பகுக்கப்பட்ட குவியங்கள் , குழலின் 
அடிப்பகுதியில் உள்ள திறப்பின் வழியாக வெளியேறுகின்றன . 
இக்குவியங்கள் , வெவ்வேறு கலங்களில் தனித்தனி பகுதிகளாகச் 
சேகரிக்கப்படுகின்றன ( படம் 4.1 , ஊ ) . 

பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு முறையிலும் , ஒரு திண்மப் " 
பொருள் குழலில் நிறைத்து வைக்கப் படுகின்றது . ஆனால் , இத் 
திண்மம் நிலைப்படிவாகப் பயன்படுவதில்லை ; மாறாக , இது 
நீர்மத்தைத் தாங்கும் திண்மத் தாங்கியாகப் ( solid support ) . 
பயன்படுகிறது . இவ்வாறு , திண்மத்தாங்கியில் நீர்மப் 
படிவு நிலையாக வைக்கப்படுகிறது . இந்த நிலைப்படிவின்மீது , 
கலவைப் பொருளானது பங்கீட்டுக் குழல் முறையில் வைக்கப் 
நகரும் படிவு ஊற்றப்படுகிறது . முன் போலவே கலவைப் 
பொருள் நிலைப்படிவிற்கும் நகரும் படிவிற்குமிடையே பங்கீடடை .. 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 

49 
கின் றன . மேலும் நகர்படிவை ஊற்றி , குவியங்களைத் தனித் 
தனியாகப் பிரித்தெடுக்கலாம் . 


TUE 


- 


Z. 


- 


--- 

- 


மக்கதை 


- 


- 


--- 


X. 


-- 


N 


ITHUANERITAINTHAANTHI 


HHHHHHHHHHHHHHHHHHHH 
. 


Y 


LEARNAATREONRENCE 


- 


- 


- பா 


Y 


-- 


X 


- 


- 
- - 


ஈ . 


உ 


xX. 


படம் 4.1 பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு! 


செயல் முறையைப் பொறுத்தவரை , மேலே விளக்கப்பட்ட 
இருவகை நிறப்பகுப்பு முறைகளும் ஒரே தன்மையுடையன 
ஆனால் , இம் முறைகளில் அடிப்படைக் கோட்பாடுகள் வேறு 
படுகின்றன . இந்த அத்தியாயத்தில் , பரப்புக் கவர்சிக் குழல் 
நிறப்பகுப்பு மட்டுமே விரிவாக ஆராயப்படும் . அடுத்த அத்தி 
வாயத்தில் , பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு ஆராயப்படும் . 


50 


நிறப்பகுப்பு வேதியியல் 


4.1 பரப்புக் கவர்ச்சி 
4.1.1 பரப்புக் கவர்ச்சி விசைகள் 

மூலக்கூறுகளுக்கு இடையே இயங்கும் மூலக்கூற்றிடை 
இழு விசைகள் ( intermolecular forces ), அம் மூலக்கூறுகளை நீர்மப் 
படிவாகவோ அல்லது திண்மப்படிவாகவோ மாற்றிவிடுகின்றன . 
இதைப் போன்றே , மூலக்கூறுகளுக்கும் திண்மத்தின் பரப் 
பிற்கும் இடையிலான இழுவிசைகள் , அம் மூலக்கூறுகளை 
திண்மத்தின் மேற்பரப்பில் பரப்புக் கவர்ச்சி அடையச் செய் 
இன்றன . பரப்புக் கவர்ச்சிக்கு அடிப்படையான இழுவிசைகள் 
பின்வருவனவாகும் : 
( அ ) இலண்டன் விசைகள் ( London forces ) : இவை , மிகவும் 

வலிவற்றவை ( weak forces ). ஆனால் , இத்தகு 
விசைகள் , 

எல்லா 

வகையான மூலக்கூறுகளுக் 
கிடையிலும் , தளப்பரப்புகளுக்கு இடையிலும் 

செயல்படுகின்றன . 
ஆ ) நிலை - மின்விசைகள் ( Electrostatic forces ) : இவை , 

இலண்டன் விசைகளைவிடச் சற்று வலிவானவை . 
மின் துருவடைந்த ( polar ) அல்லது மின் துருவடையக் 
கூடிய ( polarizable ) மூலக்கூறுகளை , மின் துருவடைந்த 
திண்மப் பரப்புகள் ( polar surfaces ) கவரும்போது , 

இத்தகு இழுவிசைகள் செயல்படுகின்றன . 
( இ ) எலக்ட்ரான் - மாற்ற விசைகள் ( Electron - transfer forces ) ; 

எலக்ட்ரான் வழங்கிகளுக்கும் ( electron donors ) , 
எலக்ட்ரான் வாங்கிகளுக்கும் ( eloctron acceptors ) 

டையே , இத்தகு விசைகள் செயல்படுகின்றன . 
( ஈ ) ஹைட்ரஜன் பிணைப்பு விசைகள் ( Hydrogen bond ) : 

மின்கவர்ச்சி ( Electro negativity ) மிகுந்துள்ள இரு 
அணுக்களுக்கிடையே ஹைட்ரஜன் அணு இருக்கும் 
போது ,. இத்தகு பிணைப்பு விசைகள் செயல்படு 
கின்றன . 


திண்மத்தின் தளப்பரப்பில் , மூலக்கூறுகள் கவரப்படக் 
காரணமாக அமையும் மேற்குறிப்பிட்ட இழுவிசைகள் , வலுக் 
குறைந்தனவாகும் . இவை , பெரும்பாலும் , ஒரு மோல் ( mole ) 
அளவிற்கு 10 கிலோ கலோரிகள் ( kilo calories, k cals ) இருக்கும் . 
இத்தகு இழுவிசைகளை , இயல் விசைகள் (physical forces) 
என்றும் , இவற்றால் ஏற்படும் பரப்புக் கவர்ச்சியை , இயல் பரப்புக் 
கவர்ச்சி , ( physical adsorptioa ) என்றும் வழங்கலாம். 


வரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


51 


இயல் பரப்புக் கவர்ச்சிக்கு மாறாக வேதிப் பரப்புக் கவர்ச்சி 
( chemisorption ) , வலுவான பிணைப்புகளை உருவாக்கக்கூடிய 
தாகும் . இத்தகு பரப்புக் கவர்ச்சியின்போது , மூலக்கூறுகள் 
தளப்பரப்புடன் - மிக வலுவாகப் பிணைக்கப்படுவதால் , 
அவற்றைத் தளப் பரப்பிலிருந்து விடுவிப்பதும் எளிதன்று . 
எனவே , இயல் பரப்புக் கவர்ச்சியே , நிறப்பகுப்பு மறையில் 
பயன்படுத்தத் தகுந்ததாகும் . இத்தகு பண்புகளின் அடிப் 
படையிலேயே பெரும்பாலும் கலவைகள் பகுக்கப்படுகின் றன . 


கின்றன . 


4.1.2 பரப்புக் கவர்ச்சி சமவெப்பக் கோடுகள் 

நகர்படிவில் வரும் கரைபொருளின் அளவிற்கேற்ப , நகரும் 
படிவிலிருந்து கரைபொருளை நிலைப்படிவு கவரும் திறன் 
( adsorptive power ) மாறுபடலாம் . வெவ்வேறு வெப்பநிலைகளில் 
ஏற்படக்கூடிய இத்தகைய வேறுபாடுகளை ஆராயப் பரப்புக் 
கவர்ச்சி சமவெப்பக் கோடுகள் ( adsorption isotherms ) பயன் 

324930 
இம் முறையில் , நிலைப்படிவால் கவரப்படும் மூலக்கூறு 
களின் அடர்வை ( Cs ) நிலைப்படிவின் எடையால் ( W ) வகுத்துக் 
கிடைக்கும் எண்ணை ( Cs / w = Xs ) Y- அச்சாகவும் , நகர்பொருளில் 
வரும் கரைபொருளின் மொத்த அடர்வை ( Xm ) படத்தின் 
X- அச்சாகவும் கொண்டு , ஒரு வரைபடம் ( graph ) உருவாக்கப் 
படுகிறது . இத்தகு வரைகோடுகள் , ஒவ்வொரு வெப்ப 
நிலையிலும் , ஒவ்வொரு வகையாக அமையலாம் . ஒரு குறிப்பிட்ட 
வெப்பநிலையில் , கரைபொருளின் அளவிற்கும் , கவர்பொருளின் 
கவர்திறத்திற்கும் இடையிலான தொடர்பைச் சுட்டிக்காட்டும் 
வரைபடமே , பரப்புக்கவர்ச்சிச் சமவெப்பக்கோடு 

எனப் 
படுகிறது . 

54 





கவர்பொருள் , கரைபொருள் ஆகியவற்றின் தன்மைக்கு 
ஏற்ப , பலவகைச் சமவெப்பக் கோடுகள் காணப்படுகின்றன . 
குறிப்பாக , பரப்புக் கவர்ச்சியில் மூன்று வகையான சமவெப்பக் 
கோடுகள் உள்ளன . இவை எவ்வாறு குவியப்பரவலைப் பாதிக் 
கின்றன என்பதை அடுத்துக் காண்போம் . 

1 ) நேர் சமவெப்பக் கோடுகள் ( Linear isotherms ) : இவ் 
வகை சமவெப்பக் கோடுகளால் குறிக்கப்படும் கவர் பொருள் 
களின் கவர்திறன் , நகர்படிவுடன் வரும் கரை பொருளின் 
அடர்வைப் பொறுத்து மாறுபடுவதில்லை . கரை பொருள் 
எந்த அளவு வந்தாலும் , பங்கீட்டு எண் (K = 

= X , | Xx ) 


Xg 


--- 


வருகின் றன் . 

வடிவின் 
52 

நிறப்பகுப்பு வேதியியல் 
மாறாமல் இருக்கும் . இச் சூழ்நிலையில் , கரைபொருளின் 
அடர்வை ஒட்டி மாறாமல் , குவியங்கள் ஒரேசீராக நகர்ந்து 
எனவே , கரைபொருளின் அளவு 

அளவு கூடுவதால் 

, 
குவியங்கள் பரவுவதில்லை ( படம் 4.2 காண்க ). 
Xm 

குவீயத்தூரம் 
( அ ) நேர் சமவெப்பக் கோடு 

( ஆ ) குவியப் பரவல் 
இத் தகைய சமவெப்பக்கோட்டு நிலையில் , நிலைப்படிவிற்கும் 
நகரும்படிவிற்கும் இடையே பொருள்கள் பங்கீடடைந்தால் , 
குவியங்கள் பரவாமல் தடுத்துப் பிரிப்பது எளிதாகும் . ஆனால் , 
இத்தகு நேர் சமவெப்பக் கோடு காட்டும் வகையில் , பெரும் 
பாலான மூலக்கூறுகள் பரப்புக் கவர்ச்சி அடைவதில்லை . 

( ஆ ) குவி சமவெப்பக் கோடுகள் ( Convex isotherms ) : குவி 
சமவெப்பக் கோடுகள் , அல்லது , லாங்மியூர் சமவெப்பக் 
கோடுகளே ( Langmuir isotherms ) பெரும்பாலான சூழ்நிலை 
களில் காணப்படுகின்றன . இந் நிலைகளில் , மூலக்கூறுகள் 
நகரும் படிவுடன் வந்தால் , அவற்றின் அடர்வு குறைவாக 
இருக்கும்போது , நிலைப்படிவு மிகுதியான கவர்பொருளைக் 
கவர்ந்து கொள்கிறது . ஆனால் , நகர்படிவில் மூலக்கூறுகளின் 
அடர்வு அதிகரிக்கும்போது , 

கவர் திறன் 
குறைந்துகொண்டே வருகிறது . நிலைப்படிவின் தளப்பரப்பில் , 
கவர் பொருளைக் கவரக்கூடிய தளப்பரப்பு ( active site ), 
கரைபொருளின் 

வரவு 

கூடக் கூட குறைந்து கொண்டே 
வருவதால் தான் , இவ்வாறு நிலைப்படிவின் சுவர்திறன் குறை , 
கிறது என்று கருதப்படுகிறது . 

இந் நிலையில் , குவியங்கள் நகரும் வேகமும் கரைபொருளின் 
படர்வினால் பாதிக்கப்படுகிறது . குவிய உச்சிக்கு முன்னுள்ள 


படம் 4.2 





பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 

53 
பகுதியில் நகர்படிவின் அடர்வு மிகுதியாக இருப்பதால் 
( பகுதி 3.2 காண்க ), அப் பகுதி மேலும் மேலும் வேகமாக 
முன்னேறுகிறது . இதனால் , குவியத்தின் ஒரு பகுதி மற்றொரு 
பகுதியைவிட வேகமாக நகர்கிறது . இத்தகைய குவி சமவெப்பக் 
கோட்டு நிலையில் , கலவைகளின் பரவலையும் , அதனால் குவியப் 
பரவலில் ஏற்படும் மாற்றத்தையும் , படம் 4.3 காட்டுகிறது . 


T 


A 
Xs 


கரைபொருளின்அடர்வு- 


( அ ) 


Xm 

குவியத்தூரம் 
( அ ) குவி சமவெப்பக் கோடு படம் 4.3 

( - ) குவியப் பரவல் 
இத்தகைய சூழல்களில் , குவியங்கள் பரவலடைந்து 
விடுவதால் , அவை ஒன்றுடன் ஒன்று எளிதில் கலந் 


கரைபொருளின்அடர்வு- 


டி 


( i 
ANNAI 


A 


குவீயத்தூரம் 


படம் 4.4 
குவி சமவெப்பக்கோட்டு நிலையில் குவியங்கள் கலந்து விடுதல் ( A , B , C 

என்பன வெவ்வேறு மூலக்கூறுகளின் குவியங்கள் ) 
விடுகின்றன . இவ்வாறு , பல குவியங்கள் , ஒன்றுடன் ஒன்று 
கலந்து நிற்பதைப் படம் 4.4 காட்டுகிறது . 


குழி 
தனால் 


கரைபொருளின்அடர்வு- 


Xg 


வருகின்றது . 
54 

நிறப்பகுப்பு வேதியியல் 
( இ ) குழி சமவெப்பக் கோடுகள் ( Concave isotherms ) : நிலைப் 
படிவின் திண்மத் தளப்பரப்பில் , மூலக்கூறுகள் ஒன்றுடன் 
ஒன்று 

இணையும் வாய்ப்பு ( molecular association ) , 
சமவெப்பக்கோட்டு நிலையை உருவாக்குகிறது . 
குவியங்களின் பிற்பகுதி நீண்டு , ஒன்றுடன் ஒன்று கலக்கும் 
வாய்ப்பு உருவாகிறது . படம் 4.5 , இத்தகு குழி சமவெப்பக் 
( அ ) 

( ஆ ) 

குவீயத்தூரம் + 
( அ ) குழி சமவெப்பக் கோடு படம் 4.5 (ஆ ) குவியப் பரவல் 
கோட்டையும் , அதனால் ஏற்படும் குவியப் பரவலையும் சுட்டிக் 
காட்டு கிறது . 

இவ்வாறு , குவியங்கள் பரவிக் கலந்துவிடும் நிலைமை, 
பரப்புக் கவர்ச்சி நிறப்பகுப்பில் மிகுதியாக இருப்பதால் , 
பரப்புக் கவர்ச்சி நிறப்பகுப்பு ஒரு பயன் மிகுந்த முறையாக 
வளர்வது கடினம் என்று கருதப்பட்டது . 

ஆனால் , நேர் 
சமவெப்பக்கோட்டு நிலையில் பகுப்படையும் பல கலவைகள் 
இன்று கண்டறியப்பட்டுள்ளன . மேலும் , குவியப் பரவலே 
ஏற்படாதவாறு பலவகைக் கலவைகளைப் பகுத்தெடுக்கும் 
முறைகளும் 

கண்டறியப்பட்டுள்ளன . எடுத்துக்காட்டாக , 
கரைபொருளின் அடர்வு மிகக் குறைவாக இருக்கும்போது , 
பொதுவாக , 

எல்லாக் கலவைகளுமே , நேர் சமவெப்பக் 
கோட்டுத் தன்மையில் பரவலடையாமல் பகுக்கப்படுகின்றன .. 
எனவே , இந்த நிறப்பகுப்பு விரைவாகவும் , விரிவாகவும் வளர்ந்து 

நேர்சமவெப்பக்கோட்டு நிலையில் செயல்படும் . 
பரப்புக்கவர்ச்சி குழல் நிறப்பகுப்பு பற்றி இனிக் காண்போம் . 


Xm – 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 

55 
பரப்புக் கவர்ச்சி நிறப்பகுப்பு , பின் வரும் பண்புகளை 
அடிப்படையாகக் கொண்டுள்ளது : 

( அ ) நிலைப்படிவின் பண்புகள் . 
( ஆ ) நகர்படிவின் பண்புகள் . 

( இ ) மூலக்கூறுகளின் அமைப்பும், பண்புகளும் . 
இவற்றை , இனித் தனித் தனியே ஆராய்வோம் . 


4.2 கவர்பொருள் 
நிறப்பகுப்பைப் பாதிக்கும் கவர்பொருள்களின் பல்வேறு 
பண்புகளில் , பின்வருவன குறிப்பிடத்தக்கவை : 

( அ ) கவர்பொருளின் தளப்பரப்பு (surface area ) . 
( ஆ ) தளப்பரப்பில் உள்ள மூலக்கூறுகள் , வினைக்குழுக்கள் 

ஆகியவற்றின் இயைபு . 
( இ ) தளப்பரப்பில் உள்ள மூலக்கூறுகள் , வினைக்குழுக் 

களின் இடநிலை அமைப்பு (spatial arrangement ) . 
இப் பண்புகளை நன்கு கட்டுப்படுத்தி , நிறப்பகுப்பைச் 
செம்மையாகச் செய்யலாம் . 

கவர்பொருள்களை மாற்றியமைத்து , நிறப்பகுப்பின் பகுப்புத் 
திறனை , பின்வரும் வழிகளில் கூட்டலாம் ! 
( அ ) கரைபொருளின் அளவு கூடும்போதும் பகிர்வெண் 

மாறா திருந்தால் ( அதாவது , கவர்பொருள் , நேர் சம 
வெப்பக் கோட்டுத் தன்மையில் செயல்பட்டால் ) 
குவியங்கள் பரவாமல் பகுப்படையும் . எனவே , 

நிறப்பகுப்பு வெற்றிபெறும் . 
( ஆ ) பகிர்வெண் மதிப்பு அதிகமாக இருந்தால் , குவியங் 

களின் நகர்வேகம் கூடும் . எனவே , நிறப்பகுப்பு 

விரைவாக நடைபெறும் . 
இவ்விரு மாற்றங்களையும் உருவாக்கும் வழிகளை இனி 
ஆராய்வோம் . 
4.2.1 கவர்பொருளின் நேர்த்திறன் 
ஒரு கவர்பொருள் எந்த அளவு 

பகுக்கப்படும் 
வரை , நேர்சமவெப்பக் கோட்டுத் தன்மையிலிருந்து விலகாமல் 
இருக்கிறதோ, அந்த அளவு நிறப்பகுப்பு வெற்றியடைகிறது . 
இதனையே , நாம் கவர்பொருளின் நேர்திறன் ( adsorbent linear 


கலவை 


56 


நிறப்பகுப்பு வேதியியல் 


capacity ) என்கிறோம் . இத் தன்மையைக் கூட்டுவதற்குரிய 
வழிகள் பின்வருவனவாகும் : 
( அ ) கவர்பொருளின் தளப்பரப்பு அதிகரிப்பின் , கவர் 

பொருளின் துகள் அளவை ( particle size ) குறைப் 
பதன் மூலம் , தளப்பரப்பைக் கூட்டி , கவர்பொருளின் 

நேர்திறனை அதிகமாக்கலாம் . 
( ஆ ) பாப்புக் கவர்ச்சி ஆற்றல் ( energy of adsorption ) , 

எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட ஒரேயளவு 
இருந்தால் , கவர்பொருளின் நேர்திறன் கூடுகிறது . 
கவர்பொருள் பரப்பின் கவர்திறன் ( activity ) மிகவும் 
கூடிவிடும்போது , தளப்பரப்பின் பல்வேறு பகுதிகள் 
மூலக்கூறுகளைக் கவரத் தேவையான ஆற்றல்களும் 
வேறுபடுகின்றன . இதனால் , தளப்பரப்பின் வெவ் 
வேறு பகுதிகள் , வெவ்வேறு மூலக்கூறுகளை 
வெவ்வேறு விதங்களில் கவர்கின்றன . எனவே , கவர் 
பொருளின் நேர்திறன் குறைந்து விடுகின்றது . 
அலுமினா , சிலிக்கா முதலிய கவர்பொருள்களின் 
கவர் திறன் மிகுதியாக இருந்தால் , ஒரு குறிப்பிட்ட 
அளவு நீரைக் கலப்பதன் மூலம் , அவற்றின் கவர் 
திறனக் கட்டுப்படுத்தி , கவர் பொருளின் நேர் 
திறனைக் கூட்டலாம் . வெவ்வேறு கவர்பொருள்களில் , 
வெவ்வேறு நீர்மங்கள் , கவர் திறனைக் கட்டுப்படுத்தப் 

பயன்படுத்தப்படுகின்றன . 
இ ) நிறப்பகுப்பு நிகழும் வெப்பநிலை கூடக்கூடக் கவர் 

பொருளின் நேர்திறன் அதிகரிக்கிறது . 
( ஈ ) நகர்படிவின் வேகமும் , அது கரைபொருளைக் கவரும் 

திறனும் கூடக்கூட , கவர்பொருளின் நேர்திறன் 

அதிகரிக்கிறது . 
( உ ) கலவையில் , ஏதேனும் ஒரு சேர்மம் மட்டும் , பிற 

சேர்மங்களைவிட மிக அதிக அளவு இருப்பின் , கவர் 
பொருளின் நேர்திறன் குறைகிறது . மாறாக , 
கலவையில் உள்ள எல்லாச் சேர்மங்களும் கிட்டத் 
தட்ட ஒரே அளவு இருப்பின் , கவர் பொருளின் 
நேர்திறன் மிகும் . 


மேற்கூறிய வழிகள் , பரப்புக் கவர்ச்சி நிறப்பகுப்பில் 
குவியங்கள் பரவாமல் தடுக்கப் பெரிதும் பயன் படுகின்றன . 


உபரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


57 


4. 2.2 கவர்பொருளின் கவர்திறன் 


ஒரு கவர்பொருளின் கவர்திறன் ( adsorbent activity ) , கவர் 
பொருளின் தளப்பரப்பின் அமைப்பையும் , அதில் கவர்பொருள் 
கவரப்படும்போது வெளியாகும் பரப்புக் கவர்ச்சி வெப்பத் 
தையும் ( heat of adsorption ) சார்ந்ததாகும் . பரப்புக் கவர்ச்சி 
நிறப்பகுப்பில் பயன்படும் கவர்பொருள்களை மூன்று வகை 
களாகப் பகுத்து ஆராயலாம் : 


4 


( அ ) வலிவு , வலிவின்மை : முதலில் , கவர் பொருள்களை 
வலிவுள்ளவை ( strong adsorbents ) ,, வலிவற்றவை ( weak 
adsorbents) என்று இரு வகைகளாகப் பிரிக்கலாம் . சர்க்கரை , 
கரிப்பொடி போன்றன வலிவற்ற கவர் பொருள்கள் . அலுமினா , 
சிலிக்கா போன்றன வலிவுள்ள கவர் பொருள்கள் . 

( ஆ ) மின் துருவத் தன்மை : ஆனால் , மின் துருவத் தன்மை 
யின் அடிப்படையில் , கவர் பொருள்களை வகைப்படுத்துவதே 
சிறப்பானதும் , இன்று மிகுதியாகப் பயன்படுத்தப்படுவதுமான 
முறையாகும் . 


அலுமினாபோன்ற உலோக ஆக்சைடுகள் மின் துருவத் 
தன்மையுடையன . இவை , ஆல்கஹால் ( alcoliol ) , அமீன் 
( amine ) , அமிலம் { acid ) போன்ற மின் துருவத்தன்மை உடைய 
மூலக்கூறுகளை நன்கு கவரும் திறமுடையனவாகும் . 


+ 


மின் துருவத் தன்மையற்ற கவர் பொருள்களுக்கு , கரிப் 
பொடி ஓர் எடுத்துக்காட்டாகும் . இவை , ஹைட்ரோகார்பன் 
( hydrocarbon ) போன்ற மின் துருவத்தன்மையற்ற மூலக் 
கூறுகளைப் பகுக்கப் பயன்படுகின்றன . 

( இ ) அமில - காரத்தன்மை : அமில - காரத்தன்மையை அடிப் 
படையாகக் கொண்டும் , கவர் பொருள்களை வகைப்படுத்தலாம் - 
எடுத்துக்காட்டாக , சிலிக்கா, அமிலத்தன்மை 

ஒரு 
கவர் பொருளாகும் . அலுமினா காரத்தன்மையுடைய ஒரு கவர் 
பொருளாகும் . 


உடைய 


அமிலத் தன்மையுடைய கவர் பொருள்கள் காரக் கரை 
பொருள்களுடன் வேதிக் கவர்ச்சியில் ( chemisorption ) ஈடுபடுவ 
தால் , காரங்களைப் பகுத்தெடுக்க அவற்றைப் பயன்படுத்த 
முடியாது . இதேபோல் , அமிலங்களைப் பகுத்தெடுக்க , காரத் 
தன்மையுள்ள கவர் பொருளைப் பயன்படுத்த முடியாது . 


58 

நிறப்பகுப்பு வேதியியல் 
அலுமினா போன்ற ஒரு குறிப்பிட்ட கவர் பொருளானது , 
அது தயாரிக்கப்பட்ட முறை , அதன் தளப்பரப்பு , அதிலுள்ள 
நீர்மத்தின் அளவு ஆகியவற்றைப் பொறுத்து , வெவ்வேறு 
கவர் திறன்களைப் பெற்றிருக்கும் . எடுத்துக்காட்டாக , தண் 
ணீரின் அளவைப் பொறுத்து , அலுமினா ஐந்து வகைகளாகப் 
பகுக்கப்படுகின்றது . தண்ணீர் எந்த அளவு குறைவாக இருக் 
கிறதோ , அந்த அளவு அலுமினாவின் கவர்திறன் கூடுகிறது . 
கவர்திறன் மிகுந்த அலுமினா ஐந்தாம்தர அலுமினா என்றும் 
வழங்கப்கப்படுகிறது . 

பரப்புக் கவர்ச்சி குழல் நிறப்பகுப்பில் பயன்படுத்தப்படும் 
கவர்பொருள்களின் துகள் அளவு , 80-200 கம்பிவலை ( mesh ) ; 
பொடிமை உள்ளதாக இருக்கவேண்டும் . இத்தகைய பொடிமை 
யுள்ள ஒரு கிராம் கவர்பொருளின் தளப்பரப்பு , கிட்டத்தட்ட 
50 சதுர மீட்டருக்கும் ( ச.மீ. ) அதிகமாக அமையும் . 

இனி , பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பில் பெரிதும் 
பயன்படுத்தப்படும் சில முக்கிய கவர்பொருள்களின் அமைப்பு , 
தயாரிப்பு , பயன் ஆகியவற்றை ஆராயலாம் . 
4.2.3 அலுமினா 

பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பில் அலுமினாவே 
மிகுதியாகப் பயன்படுத்தப்படும் கவர்பொருளாகும் . இதன் 
தளப்பரப்பு , தளப்பரப்பில் உள்ள வினைக் குழுக்களின் 
பண்புகள் , பயன்கள் பற்றி விரிவாக ஆராயப்பட்டுள்ளது . 
4.2.3.1 அலுமினாவின் தளப்பரப்பு 

அலுமினாவின் தளப்பரப்பில் , A1 , Al - O - H , Al - O , H + 
போன்ற அயனிகளும் , வினைக்குழுக்களுக்கும் ( functional groups ). 
உள்ளன . 


. 


8+ 


+ 
ALL 


AL 


படம் 4.6 அலுமினாவின் தளப்பரப்பு 


சாதாரணமாகக் கிடைக்கும் அலுமினா , காரத்தன்மை : 
யுடையதாகும் . அலுமினாவின் தளப்பரப்பில் உள்ள ஆக்சைடு 
வினைக்குழுக்களே ( -O- groups ) இவற்றின் காரத்தன்மைக்குக் 
காரணம் என்று கருதப்படுகிறது . 


59 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


4.2.3.2 அலுமினாவின் தரம் 

அலுமினாவை அதிக அளவு வெப்பப்படுத்தினால் , அதி 
லிருந்து தண்ணீர் வெளியாகி , அதன் கவர்திறன் கூடுகிறது . 
ஆனால் , வெப்பநிலையை 1000 ° C- க்கு மேல் உயர்த்தினால் , 
அலுமினா தன் கவர் திறனை முழுமையாக இழந்துவிடும் . 


பரப்புக் கவர்ச்சிக் குழல்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட 
முதல்தரக் கார அலுமினா ( basic alumina ) விற்பனைக்கு 
வந்துள்ளது . 

தரநிர்ணயம் செய்யப்படாத ( ungraded ) கார 
அலுமினா கிடைத்தால் , அதை 380-400 ° C வெப்பநிலையில் 3-4 
மணி நேரம் வெப்பமூட்டி , முதல் தரக் கார அலுமினாவைப் 
பெறலாம் . 


முதல் தர அலுமினாவுடன் , வெவ்வேறு விகிதங்களில் , .. 
தண்ணீரைச் சேர்த்து , மற்ற தரங்களை உடைய அலுமினாக் 
களைத் தயாரிக்கலாம் . வெவ்வேறு தர அலுமினாக்களையும் , 
அவற்றில் உள்ள தண்ணீர் விகிதங்களையும் பட்டியல் 4.1- ல் . 
காண்க . 


பட்டியல் 4.1 பலதரமுள்ள அலுமினாக்களின் நீரளவு 


அலுமினாவின் தரம் 


நீரளவு ( % ) 


I 


IL 


3 


III 


6 


IV 


10 


V 


15 


முதல்தர அலுமினாவிலிருந்து , பிறதர அலுமினாக்களைத் 
தயாரிக்கப் பின்வரும் செய்முறை கையாளப்படுகிறது . முகவை 
அல்லது வாயகன்ற குடுவை ஒன்றில் , தேவையான அளவு நீரை 
எடுத்துக்கொள்ளவேண்டும் . நீர் நன்கு சுழலுமாறு குடுவையை 


* 60 


நிறப்பகுப்பு வேதியியல் 


- ஒரு சுழற்றியில் ( stirrer ) பொருத்தவேண்டும் . 

நீர் சுழன்று 
கொண்டு இருக்கும்போதே , தேவையான அளவு அலுமினாவை , 
சிறிது சிறிதாக அதில் கொட்டவேண்டும் . பின்னர் , குடுவையை 
இறுகமூடி, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நன்கு சுழலவிட 
வேண்டும் . இதனால் , கவர் பொருளின தண்ணீர் நன்கு ஊடுருவி , 
தேவையான தரமுள்ள அலுமினாவை உருவாக்குகிறது . 


4.2.3.3 அலுமினாவின் தர நிர்ணய முறைகள் 

கொடுக்கப்பட்டுள்ள அலுமினாவின் தரத்தை , பல முறை 
களில் கண்டறியலாம் . இருமுறைகளை மட்டும் இங்கு 
ஆராய்வோம் . 


( அ ) புராக்மென் முறை ( Brockmann method ) : 1.5 செ.மீ. 
வட்டமும் 10 செ.மீ. நீளமும் உள்ள ஒரு கண்ணாடிக் குழலை 
எடுத்துக்கொள்ளவேண்டும் . இதில் ,, 

கொடுக்கப்பட்டுள்ள 
அலுமினாவை , 5 செ.மீ. உயரத்திற்கு நிரப்பவேண்டும் , இந்த 
அலுமினா நிரம்பிய குழல் , சில அசோ வண்ணங்களில் ( azo dyes ) 
கலவைகளை எவ்வாறு பகுக்கின்றன என்பதை ஆராய்வதன் 
மூலம் , அலுமினாவின் தரம் கணிக்கப்படுகிறது . புராக்மென் 
முறையில் பட்டியல் 4.2 - ல் தரப்பட்டுள்ள அசோ வண்ணங்களே 
பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின் றன . 


பட்டியல் 4.2 புராக்மென் முறையில் பயன்படுத்தப்படும் 

அசோ வண்ணங்கள் 


வ 


எண் 


பெயர் 


( a) 


p- மீதாக்சி அசோபென்சீன் ( p - methoxy azobenzene ) 


( b ) 


அசோபென்சீன் ( azobenzene ) 


( c ) 


( d ) 
( e ) 


சூடான் மஞ்சள் ( Sudan yellow ) 
சூடான் சிவப்பு ( Sudan red ) 
P- அமினோ அசோபென்சீன் ( p - amino azobenzene ) 
p- ஹைட்ராக்சி அசோபென்சீன் ( p - hydroxy 
azobenzene ) 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 

6f 
இந்த வண்ணங்களில் இரண்டைக் கலந்து , கலவைகள் 
உருவாக்கப்படுகின்றன (பட்டியல் 4.3 காண்க ) . 
பட்டியல் 4.3 

வண்ணக் கலவைகள் 


கலவை எண் 


வண்ணங்கள் 


b 


a , 
a , 


C 


1 
2 
3 
4 
5 


C , d 


d , e 
e , 

f 


ஒவ்வோர் அசோ வண்ணத்தையும் 0.02 கிராம் அளவு 
எடுத்துக்கொண்டு , 10 மி.லி. பென்சீனும் 40 மி.லி. பெட் 
ரோலியம் ஈதரும் ( petroleum ether ) கலந்த கரைப்பானில் 
கரைக்க வேண்டும் . இவ்வாறு தயாரிக்கப்பட்ட கரைசல்களை , 
பட்டியல் 4.3 - ல் காட்டியுள்ளபடி கலக்க வேண்டும் . 

கொடுக்கப்பட்ட கவர்பொருள் உள்ள ஆய்வுக் குழலில் , 
10 மி.லி. வண்ணக் கலவை வைக்கப்படுகிறது . அதன்மீது , 
20 மி . லி . பென் சீன் - பெட்ரோலியம் ஈதர் கலவை ஊற்றப்படு 
கிறது . இந் நிலையில் , கவர்பொருளின் கவர் திறத்திற்கேற்ப , 
சில வண்ணங்கள் இரு பொருளுடன் ( eluent ) வந்துவிடு 
கின்றன . வண்ணங்கள் பிரிந்து நகரும் முறைக்கும் , கவர் 
பொருளின் கவர்திறனுக்கும் இடையேயுள்ள தொடர்பு 
பட்டியல் 4.4 - ல் தரப்பட்டுள்ளது . 
பட்டியல் 4.4 பலதர அலுமினா குழல்களில் வண்ணங்கள் 

பிரிதல் 


கவர்திறன் 


I 


II 


III 


IV 


V 


கலவை எண் 


1 


1 2 


2 33 4 


5 


குழலின் மேற்பகுதி 


a 


a 


C 


c dd 


e 


f 


b 


a 


C 


e , 


குழலின் கீழ்ப் பகுதி 
இழு பொருள் 


b 


a 


C 


162 


நிறப்பகுப்பு வேதியியல் 


ம் முறை , கவர்பொருளின் தரத்தை ஐயமின்றி நிறுவப் 
போதுமானதாகும் . ஆனால் இம் முறைக்குத் தேவையான 
பல்வேறு வண்ணங்களைப் பெறுதல் அல்லது தயாரித்தல் 
எளிதன்று . மேலும் , குறைந்த அளவு நான்கு 

நான்கு வண்ணக் 
கலவைகளையேனும் பகுத்துப் பார்த்தல் ஆகிய பணிகளில் 
காலமும் , உழைப்பும் அதிகம் செலவாகும் . 


( ஆ ) தந்துகிக் குழல் முறை : புராக்மென் 

முறையைவிட 
இது எளியதாகும் ; குறைந்த நேரத்தில் செய்து முடிக்கக் 
கூடியதுமாகும் . 


ஒரு தந்துகிக்குழலில் ( capillary column ), தரம் கணிக்கப்பட 
வேண்டிய கவர்பொருளை நிரப்பிக்கொள்ளவேண்டும் . குழலின் 
ஒரு முனையை , பென்சீன் நீர்மத்தில் நனைக்க வேண்டும் . குழலின் 
மூடியுள்ள மற்றொரு முனையை , மெதுவாக உடைத்துத் திறக்க 
வேண்டும் . நனைக்கப்பட்ட முனையை , 0.5 % பென்சீன் கலந்த 
p- பினைல் அசோ அனிலீனில் ( p - phenylazoaniline ) நனைக்க 
வேண்டும் . அடுத்து , தந்துகிக் குழாயைப் பென்சீன் உள்ள 
ஆழமான பாத்திரத்தில் வைத்து , தந்துச் செயலின் ( ccpillary 
action ) மூலம் , குழலில் பென்சீன் ஏறச் செய்ய வேண்டும் . 
பென்சீன் , கிட்டத்தட்டத் தந்துகியின் மறுமுனைக்கு வந்ததும் . 
குழலை எடுத்து , பென்சீனும் வண்ணப்பொருளும் நகர்ந்துள்ள 
தூரங்களை அளந்து , அவற்றின் நகர்வேக விகிதங்களை ( R ; ) 
மதிப்பிட வேண்டும் . 

குவியம் நகரும் தூரம் 
Rf 

பென்சீன் நகரும் தூரம் 
வெவ்வேறு ( RE ) மதிப்புகளும் , அவற்றுடன் தொடர்புடைய 
கவர்பொருள் தரமும் பட்டியல் 4.5 - ல் தரப்பட்டுள்ளன . 
பட்டியல் 4.5 அலுமினாவின் தரமும் , வண்ணப் பொருள்களின் 

நகர்வேக விகிதமும் 


- 


கவர் பொருள் தரம் 


R மதிப்பு 


I 


III 
IV 
V 


0.06 
0.13 
0.25 
0.45 
0.55 


வரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


63 


அமில - காரத் தன்மையையொட்டி , அலுமினாக் கவர் 
பொருள்களை , கார அலுமினா , நடுநிலை அலுமினா , அமில அலுமினா 

வகைகளாகப் பகுக்கலாம் . இவைபற்றித் 
தனித்தனியே இனி ஆராயலாம் . 


“ என 


மூன்று 


-4.2.3.4 கார அலுமினா 

அலுமினாவின் பல வகைகளில் , கார அலுமினாவே 
மிகுதியாகப் பயன்படுத்தப்படுகிறது .. அமிலங்கள் தவிரப் 
பிறவகைச் சேர்மங்களைப் பகுக்க , கார அலுமினா சிறந்ததாகும் . 
சேர்மங்களின் மின் துருவத்தன்மை அதிகமானால் , அவை 
கவர்பொருளில் நன்கு கவரப்பட்டுவிடும் . அவற்றைப் பகுத் 
தெடுப்பதும் கடினமாகும் . எனவே , மின் துருவத்தன்மை மிகுந்த 
சேர்மங்களைப் பகுக்க , அலுமினா (IV ) அல்லது அலுமினா ( V ) 
போன்ற குறைந்த கவர் திறனுடைய அலுமினா வகைகளும் , 
மின் துருவத்தன்மை குறைந்த சேர்மங்களைப் பகுக்க , அலுமினா 
( I ) அல்லது அலுமினா ( II ) போன்ற கவர்திறன் மிகுந்த 
அலுமினா வகைகளே பெரும்பாலும் விற்பனைக்கு வருகின் றன . 


நிறப்பகுப்பு வேதியியல் 
4.2.3.6 அமில அலுமினா 

கார அலுமினாவிலிருந்து , அமில அலுமினாவையும் பின்வரும் 
முறையில் தயாரித்துக்கொள்ளலாம் . ஒரு பங்கு கார அலுமினா 
வுடன் , 

4 பங்கு IN ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தைக் 
( IN HC1 ) கலந்து , 10-16 மணித் துளிகள் நன்றாகக் குலுக்க . 
வேண்டும் . பின்னர் , மேல்மட்ட நீர்மத்தை (supernatant liquid ) : 
வடித்துப் பகுத்துவிடவேண்டும் . இவ்வாறு பல முறை செய்த 
பின் , ஒரு இறுகிய கண்ணாடி வடிகலத்தில் ( sintered glass crucible ) 
அலுமினாவை வடிகட்டிப் பிரித்து , 100 ° C வெப்பநிலையில் சில ) 
மணி நேரம் காய வைக்க வேண்டும் . 


இவ்வாறு தயாரிக்கப்படும் அமில அலுமினாவில் , தண்ணீர் 
மிகுதியாக இருக்கும் . எனவே , இதன் கவர் திறன் குறைவாகவே 
இருக்கும் . ஆனால் , இவ்வகை அலுமினா , அமினோ அமிலங்களையும் 
( amino acids ) , பெப்டைடுகளையும் ( peptides ) பகுப்பதற்கு நன்கு 
பயன்படுகிறது . இத்தகைய அலுமினாவில் உள்ள குளோரைடு 
அயனிகள் , சில வேளைகளில் அயனி இடமாற்றிகளாகச் ; 
( ion - exchangers ) செயல்படுகின்றன . 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு : 


65 


இந்த ஹைட்ராக்சில் குழுக்களே , சிலிக்காவின் அமிலத் 
தன்மைக்குக் காரணமாகின் நன . ஹைட்ராக்சில் குழுக்கள் 
சில வேளைகளில் மின் துருவத்தன்மை மிகுந்த சேர்மங்களுடன் 
ஹைட்ரஜன் பிணைப்பில் ஈடுபடுவதால் , நிலைப்படிவிலிருந்து 
சேர்மங்களை மீண்டும் பகுத்தெடுப்பது கடினமாகிறது . 


சிலிக்காவை கிட்டத்தட்ட 200 ° C- க்கு மேல் வெப்பப் 
படுத்தின் , அதன் தளப்பரப்பில் உள்ள மூலக்கூறுகள் நீரை 
வெளிவிட்டு , --Si - ( ) - Si - பிணைப்புகளை உருவாக்குகின் றன் 
( படம் 4.7 , IV ) . இவ்வகை மூலக்கூறுகள் உள்ள பகுதிகள் 
எல்லாச் சேர்மங்களையும் வேறுபாடின்றிக் கவரத் தொடங்கு 
வதால் , சிலிக்கரவின் பயன் மிகவும் குறைந்து விடுகிறது . 


150 - 160 ° C வெப்பநிலைக்கு உட்படுத்தப்பட்ட சிலிக்கா , 
முதல்தரச் சிலிக்கா எனப்படுகிறது . இது கவர்ச்சித்திறன் 
மிகுந்ததாகும் . இதனுடன் பல விகிதங்களில் நீரைக் கலந்து , 
பல தரமுள்ள சிலிக்கா வகைகளைப் பெறலாம் ( பட்டியல் 4.3 
காண்க. ) 


பட்டியல் 4.5 சிலிக்கா வின் தரமும் , நீரின் அளவும் 


சிலிக்காவின் தரம் 


நீரின் அளவு % 


I 


00 


I 


10-0 


III 


12.0 


IV 


15.0 


V 


20.0 


அலுமினாவின் தரத்தைக் கணிக்க உதவும் தந்துகிக் குழல் 
முறையைப் பயன்படுத்தி , 

பயன்படுத்தி , சிலிக்காவின் தரத்தையும் 
கணிக்கலாம் . இம் முறைப்படி , சிலிக்க . - 1 - ன் R. மதிப்பு 00: 
என்றும் , சிலிக்கா- III- ன் R மதிப்பு ஏறக்குறைய 0-65 
என்றும் கணிக்கப்பட்டுள்ளது . 


66 


நிறப்பகுப்பு வேதியியன் 


4.2 5 கரித்தூள் 


பெருமளவு 


ஆனால் , 


கிபி . 1935 வரை , கரித்தூள் ( powdered charcoal ) , கவர் 
பொருளாகப் 

பயன்படுத்தப்பட்டது . 
ன்று , தாவரங்களிலிருந்து பெறப்படும் இயற்கைப் பொருள் 
களைத் ( natural products ) தூப்மையாக்கவும் , சர்க்கரைகளை 
* { sugars ) அவற்றின் மூலக்கூறு எடையின் ( molecular weight )) 
அடிப்படையில் பதக்கவும் , இன்னும் இதுபோன்ற சில 
குறிப்பிட்ட பணிகளுக்கும் 

கரித்தூள் 
பொருளாகப் பயன்படுத்தப்படு கிறது . 


மட்டுமே , 


கவர் 


கரிப் பொடியை 1007 ° C வெப் நிலைக்கு மேல் வெப்பப் 
படுத்திப் பெறப்படும் கவர்பொருள் , மின் துருவற்ற ( nonpolar ) 
கரிப் பொடியாகும் . இது மின் துருவ 

மூலக்கூறுகளை ( polar 
Imolecules ) கவர்வதில்லை . ஆனால் , இக் கவர்பொருளின் கவர் 
திறத்திற்கு , இலண்டன் இழவிசைகள் ( London forces ) 
காரணமாய் அமைகின்றன . எல்லாவகை மூலக்கூறுகளிலும் . 
அவற்றின் மூலக்கூறு எடை கூடக்கூட , இலண்டன் இழ 
விசையும் கூடுகிறது . எனவே . மின் துருவற்ற மூலக்கூறுகளை , 
அவற்றின் மூலக்கூறு எடையின் அடிப்படையில் பகுத்தெடுக்க , 
த்தகைய கவர் பொருள் பெரிதும் பயன்படுகிறது . 


குழுக்கள் 


குறைந்த வெப்பநிலையில் , கரிப் பொடியுடன் ஆக்சிஜன் 
கூடும்போது , > C = 0 . > C - 0 - H போன்ற வினைக் 

கரிப்பொடியின் தளப்பரப்பில் உருவாகின்றன . 
எனவே , இவ்வகைக் கரிப்பொடி , மீன் துருவக் கரிப் பொடி 
( polar charcoal ) எனப்படுகிறது . இவ் வகைக் கரிப்பொடி , 
அலுமினா . சிலிக்கா போன்ற கவர்பொருளைப் 

கவர்பொருளைப் போன்றே 
செயல்படுகின்றது . 


4.2.6 . ஃப்ளோரசில் 


ஃப்ளோரசில் ( Floresil ) , ஒருவகை மெக்னீசியம் சிவிக் 
கேட்டாகுடி ( magnesium silicate ) . நீர் முழுமையாக நீக்கப்பட்ட 
ஃப்ளோரசிலின் கவர்கிறன் , அலுமினா, சிலிக்கா ஆகியவற்றின் 
கவர்திறனை விட மிகுதியாகும். இக் கவர் பொருள் அமிலத் 
தன்மை உடையதாக விளங்குவதால் , அமிலங்களைப் பகுத் 
தெடுக்க , கார அலுமினாவிற்குப் பதிலாக இதைப் பயன் 
படுத்தலாம் . 


67 


வரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


இக் கவர் பொருள் பெரும்பாலான சேர்மங்களுடன் வேதிக் 
கவர்ச்சியில் ஈடு படுகிறது . இதனால் , அச் சேர்மங்களை நிலைப் 
படிவிலிருந்து பிரித்தெடுப்பது கடினமாகிறது . இக் காரணம் 
பற்றியே , இக் கவர் பொருள் அலுமினா , சிலிக்கா போனற 
கவர்பொருள்களைப் போல் , அதிகம் பயன்படுத்தப்படுவதில்லை . 


4.2.7 மெக்னீசியா 

மெக்னீசியா ( magnesia ) ஒரு கவர் பொருளாகப் பயன்படும் 
விதம் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது . மெக்னீசியாவில் , 
கிறைவுறா மூலக்கூறுகள் ( unsaturate molecules ) ஹைட்ராக்சில் 
குழுக்களையுடைய மூலக்கூறுகளை வீட வலிவுடன் கவரப் 
படு கின்றன . இது , அலுமினாவின் கவர்திறப் போக்கிற்கு 
திரான தாகும். 


ஆனால் , மெக்னீசியாவின் துகள் அளவு ( particle size ) 
மிகச் சிறியதாய் இருப்பதால் , இதைக் கவர்பொருளாகப் 
பயன்படுத்துவது கடினமாகிறது . 


4.2.8 சீலைட் 


சீலைட் ( celite ) என்னும் ஒருவகை மண் ( diatomaceous 
searth ) கவர்திறன் மிகக் குறைந்த கவர்பொருள்களில் 
ஒன்றாகும் . எனவே , மின் துருவத்தன்மை மிகுந்த சேர்மங்களைப் 
பகுத்தெடுக்க , இக் கவர்பொருள் பெரிதும் பயன்படுகிறது . 
அலுமினா போன்ற கவர் பொருளுடன் சீலைட்டைச் சேர்த்தால் , 
குவிய நகர்வேகம் கூடும் . எனவே , சீலைட் கலந்த கவர் 
பொருள்கள் இன்று பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன . 


4.2.9 . சர்க்கரைப் பொடி 

பிற கவர்பொருள்களில் எளிதில் சிதைந்துவிடக்கூடியச் 
சில சேர்மங்களைப் பகுக்க , சர்க்கரைப் பொடி (Sugar powder ) 
கவர்பொருளாகப் பயன்படுத்தப்படுகிறது . 

ஹைட்ராக்சில் 
குழுக்களையுடைய சேர்மங்கள் சர்க்கரைப் பொடியால் நன்கு 
கவரப்படுகின்றன . 


4.2.10 மாற்றியமைக்கப்பட்ட கவர்பொருள்கள் ( Modified adsor 
bents ) 

பிக்ரிக் அமிலம் ( picric acid ) போன்ற சேர்மங்கள் கலந்த 
கவர் பொருள்களை நிறப்பகுப்புக் குழலில் நிலைப்படிவாகப் 


நிறப்பகுப்பு வேதியியல் 


68 


| 


கையான 


பயன்படுத்தும் போது , அரோமாட்டிக் சேர்மங்கள் ( aromatis 
compounds ) நன்கு கவரப்படுவதைக் காணலாம் . இதேபோல் 
வெவ்வேறு 

சேர்மங்களைப் பகுத்தெடுப்பதற் 
கென்றே . பல தகுந்த சவர்பொருள் கலவை அல்லது மாற்றி 
யமைக்கப்பட்ட கவர்பொருள்கள் இன்று தயாரிக்கப்பட்டு 
வருகின்றன . 

சனிமப் பொருள்களைப் பகுத்தெடுப்பதிலும் , இவ்வகைக் 
.கவர்பொருள்கள் பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன . எடுத்துக் 
காட்டாக , வெள்ளி அயனிகளுடன் ( silver ions ) கலந் 
அலுமினா சவர் பொருள் , நிறைஉறாப் பிணைப்புகளைக்கொண்ட 
சேர்மங்களை நன்கு கவர்கின் றன . 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பில் பயன்படுத்தப் 
பாம் கவர்பொருள்களைப்பற்றி ஓரளவு விரிவாக ஆராய்ந்தோம் . 
இனி , நகர்படிவுகள் பற்றி ஆராய்வோம் . 


4.3 கரைப்பான் 
பரப்புக்கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பில் , இருமாறுபட்ட 
இழுவிசைசள் ( 1wo opposing forces ) செயல்படுகின்றன . ஒரு 
புறம் , கவர்பொருள் மூலக்கூறுகளைக் கவர்ந்து தன்னுடன் 
நிறுத்திக்கொள்ள முனைகிறது . இந்த இழுவிசையைப்பற்றி 
இதவரை ஆய்ந்தோம் . மற்றொாபுறம் , நகரும் படிவு , மூலக் 
கூறுகளைக் சவர்ந்து செல்ல முனைகிறது . இந்த இழுவிசையைப் 
பற்றி இனி ஆராய்வோம் . 
4.3.1 கரைபொருளை நகர்த்தும் விசைகள் 

பகுச்சப்படவேண்டிய மூலக்கூறுகளை , இருவகைகளில் 
நகரும்படிவு ( mobile phase ) கவர முனைகிறது . 

முதலாவதாக 
45 கரும் நீர்மம் , கவரப்பட்டுள்ள மூலக்கூறுகளைத் தன்னுள் 
கரைத்துச் செல்ல முனைகிறது . இச் செயலால் , மூலக்கூறுகள் 
மேலும் மேலும் கர்பாடி வால் இழுக்கட்பட்டு , கீழ்நோக்கி 
நகர்கின்றன 

இவ் விசையை , 

இழுவிசை ( eluting force ) 
என்றும் , இச் செயலை இழுவினை ( elution ) என்றும் அழைக் 
கலாம் . புரோட்டான் இல்லாத கரைப்பான்கள் ( non- protonia 
solvents) பலவற்றில் , இத்தகைய இழுவிசையே மேலோங்கி 
நிற்கிறது . 

ஹைட்ரோகார்பன்கள் ( hydrocarbons ), ஈதர்கள் 
( ethers ) , கார்டனில் சேர்மங்கள் |carbonyl compounds ) கரைப் 
பான்களாகப் படன்படுத்தப்படும் போது , இந்த இழுவிசையே 
மேலோங்கி நிற்கிறது . 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 

சில கரைப்பான்கள் , நிலைப்படிவின் தளப்பரப்பை , கவர் 
பொருள்களை விட அதிக விசையுடன் கவர்கின்றன . எனவே . 
கரைப்பானின் மூலக்கூறுகள் , கரை பொருளின் மூலக்கூறுகனை 
இடம்பெயரச் செய்துவிட்டு , தாங்களே அவ்விடத்தை நிரப்பீ 
விடுகின்றன . இம் முறையை , இடமாற்றம் ( displacement ) என்று 
தாம் குறிக்கலாம் . ஆல்கஹால் ( alcohol போன்ற கரைப் 
பான்கள் , கவர் பொருளால் நன்கு கவரப்படுவதால் , கரை 
பொருள்கள் எளிதில் நகர்கின்றன . 

இவ்வாறு , இழுவிசை முறையில் கரைபொருள்களைக் 
கரைப்பான் இழுத்துச் செல்வதாலும் ( pulling effect ), இட 
மாற்று முறையில் கரைப்பான் கரைபொருள்களைத் தள்ளி 
விடுவதாலும் ( pushing effect ), கரைபொருள் நகர்கிறது . ஒரு 
குறிப்பிட்ட கரைப்பான் , எந்த முறையில் செயல்படுகிறது 
என்பதை அறுதியிட்டுக் கூறுவது கடினமாகும் . எனவே , 
கரைப்பான்கள் எல்லாமே இழுவிசை முறைபி லேயே செயல் 
படுவதாக வைத்துக்கொண்டு கரைப்பான்களின் இழுத்துச் 
செல்லும் திறன் பற்றி இனி நாம் ஆராயலாம் . 
-4.3.2 கரைப்பானின் பண்புகளும் , இழுதிறனும் 

கவர்பொருள்கள் மிகச் சிலவே உள்ளன . ஆனால் , 
ஏராளமான கரைப்பான்கள் வேதிகிறப் பகுப்பில் பயன்படுத்தப் 
--படுகின்றன . கவர்பொருள்களின் கவர்ச்சித்திறனை மாற்று 
வதைவிட , கரைப்பான்களை மாற்றி அவற்றின் இழு திறனை 
teluent strength ) மாற்றுவது எளிதாகும் . இம் முறைபே . 
வேதிநிறப்பகுப்பில் பெருமளவு கையாளப்படு கிறது . எனவே , 
கரைப்பான்களின் இழுதிறத்தைப் பாதிக்கும் பண்புகளை நாம் 
இனிக் காண்போம் . 

( அ ) நழுவுடை : நழுவுதடை ( viscosity ) அதிகமுள்ள 
கரைப்பான்கள் , மிக மெதுவாகவே நகர்கின்றன . இத்தகைய 
கரைப்பான்கள் நிறப்பதப்புக் குழல்களில் இன்னும் 
மெதுவாகவே நகரும் ; எனவே , இவை வேதிகிறப்பகுப்பில் 
அதிகம் பயன்படுத்தப்படுவதில்லை . 

( ஆ ) மின்து நவத் தன்மை : கரைப்பானின் மீன் துருவத் 
தன்மை ( polarity ) , அதன் இழதிறனப் பாதிக்கும் ஒரு மிக 
முக்கியமான பண்பாகும் . மின்துருவத்தன்மை குன்றிய கரைப் 
பான்கள் , கவர் பொருளின் பரப்பில் கவரப்பட்டுள்ள மூலச் 
கூறுகளை மெதுவாகவே கவர்ந்து செல்ல முடிகிறது . 
கரைப்பானின் மின் துருவத்தன்மை கூடக்கூட , அதன் இரு 
திறன் அதிகரிக்கிறது . 


70 


நிறப்பகுப்பு வேதியியல் 


ஒரு கரைப்பானீன் மின் துருவத் தன்மையை பாதிப்பிட 
உ தவம் 

சரியான அளவீடு , அக் கரைப்பானின் இருதுருவ 
யக்கம் ( dipole moment ) ஆகும் . பட்டியல் 4.6 , 

சில 
கரைப்பான் ளை அவற்றின் இருதுருவ இயக்கத்தின் ஏறு 
வரிசையில் காட்டுகிறது . 

கரைப்பான்களின் இழுதிறனும் , 
கிட்டத்தட்ட இதே வரிசையில் இருக்கும் . 
பட்டியல் 4.6 இருதுருவ இயக்க தின் ஏறுவரிசையில் 

சில கரைப்பான்கள் 


எண் . 


கரைப்பான் 


ஆங்கிலப் பெயர் 


1 . 


பெட்ரோலியம் ஈதர் 


Petroleum ether 


சைக்லோ எக்சேன் 


Cyclohexane 


2. 
3. 


Carbon tetrachloride 


கார்பன் டெட்ரா 
குளோரைடு 


4 . 


டாலுவீன் 


Toluene 


5 . 


பென்சீன் 


Benzene 


6 . 


Dichloromethane : 


டைகுளோரோமீத்தேன் 
குளோரோஃபாம் 


7 . 


Chloroform 


8 . 


Ethyl ether 


எத்தில் ஈதர் 
எத்தில் அசிட்டேட் 


9 . 


Ethyl acetate : 


10 . 


அசிட்டோன் 


Acetone 


1 . 


( I. 


-புரோப்பெனால் 


n - Propanol 


12 . 


எத்தனால் 


Ethanol 


13 . 


மெத்தனால் 


Methanol 


14 . 


தண்ணீர் 


Water 


இவ்வாறு அமைக்கப்படும் பட்டியல் இழுவிசைக்கோவை 
( eluctropic series ) எனப்படுகிறது . இப் பட்டியல் நிறம் 
பகுப்பில் மிகவும் பயனுள்ள தாகும் . 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


நிறப்பகுப்பின் போது , இழுதிறன் குறைந்த . கரைப்பானை 
முதலில் செலுத் கலாம் . கர்பொருளில் 

ந் 
எளிதாகக் கவரக்கூடிய மூலக்கூறுகளை மட்டும் அது கவர்ந்து 
சென்றுவிடும் . அடுத்தடுத்து , இழதிறன் இதிகமுள்ள கப் 
பான் களைச் செலுத்தத் தொடங்கலாம் . இவ்வாறு , வெவ் ps 
இழு திறன்களையுடைய இழு பொருள்களைப் பயன்படுத்தியே , 
கலவைகள் பகுக்கப்படுகின்றன . 





( இ கவர்பொருளின் பண்புகள் : எல்லா கவர்பொருள் 
களிலுமே , 

கரைப்பான்களின் இழுவிசை இடம் மாறமல் 
இருப்பதில்லை . ஒருவகைக் கவர்பொருளில் அதிக இழு நி மன் 
கொண்ட தாக விளங்கும் ஒரு கரைப்பான் , மற்றொரு 

கவர் 
பொருளைப் 

பொறுத்தவரை இழுதிறன் குறைந்ததாகச் 
செயல்படுவதுமுண்டு . 


| 


எனவே , இழுவிசைக் கோவைகளை எல்லாவதைக் கவர் 
பொருள்களுக்கும் பொதுவாகக் கொள்வகைவிட , ஒவ்வொரு 
கலர் பொருளுக்கும் 

தனித்தனி இழவிசைக் கோவைகளை 
உருவாக்கிக் கொள்வது பயனுள்ளதாகும் . இழு திறன் ( eluent 
strength ) என்ற எண் , ஒரு குறிப்பிட்ட கவர் பொருளில் கரைப் 
பான்களின் இழதிறனை மதிப்பிட உதவுகிறது . 


ஒரு குறிப்பிட்ட 

மூலக்கூறினையும் , கவர் பொருளையும் 
எடுத்துக் கொள்வோம் . A , B என்ற இரு கரைப்பான்கள் 
இக் கவர்பொருளில் , மூலக் கூ றுடன் பங்கீடு அடையும் பங்கீட்டு 
எண்கள் K , K ; எனக்கொள்வோம் . A , B யன் இழுகிறன்கள் , 
மூரையே , E , F. எனக் கொண்டால் , பங்கீட்டு எண்களுக்கும் 
இவற்றிற்கும் உள்ள தொடர்பு , சமன்பாடு 4.1 ஆல் குறிக்கப் 
படுகிறது . 
log ( K : / K ; ) = A ( E - E. ) 

( 4.1 ) 
இச் சமன் பாட்டில் , A- ன் மதிப்பு கரைபொருளின் அளவைப் 
{ size of the solute ) பொறுத்து மாறுபடுகிறது . 

வெவ்வேறு கவர்பொருள்களில் , வெவ்வேறு கரைப்பான் 
களின் இழுதிறன்களைப் பட்டியல் 4.7 சுட்டிக்காட்டுகிறது . 


சிறப்பகுப்பு வேதியேன் 
பட்டியல் 4.7 ( அ ) ; கவர்பொருள் - அலுமினா 


எண் 


கரைப்பான் 


ஆங்கிலப் பெயர் 


திறன் 


1 . 


--பென்டோ 


0.00 


n pentanc 


2 . 


சைக்லோ எக்சேன் 


cyclohexane 


SU4 


3. 1.பென்டீன் 


1 - pentene 


4 . 


carbon tetrachloride 


D18 


கார்பன் டெட்ரா 
குளோரைடு 


5 . 


கார்பன் டைசல்ஃபைடு 


carbon disulphide 


0-26 


6. டொலுவீன் 


toluene 


7. பென் சீன் 


benzeno 


0-32 


8 . 


எத்தில் ஈதர் 


ethyl ether 


0235 


9. 


குளோரோஃபாம் 


chloroform 


0-40 


4 


10 . 


எத்திலீன் டைகுளோ 


ethylene dichloride 


ரைடு 


அசிட்டோன் 


acetone 


0.55 


12 . 


டை ஆக்சேன் 


dioxane 


0-56 


13 . 


எத்தில் அசிடேட் 


ethyl acetate 


0-50 


அமில் ஆல்கஹால் 


amyl alcohol 


15 . 


அசிட்டோநைட்ரைல் 


acetonitrile 


0.55 


16 . 


பிரிடீன் 


pyridine 


01T 


isopropanol 


17. ஐசோபுரோப்பனால் 
18. எத்தனால் 
19 . மெத்தனால் 


ethanol 


methanol 


04 


20. எத்திலீன் கிளைகால் 


ethylene glycol 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


13 


பட்டியல் 4.7 ( ஆ ) : கவர்பொருள் சிலிக்கா 


எண் 


கரைப்பான் 


ஆங்கிலப் பெயர் 


திறன் 


1 . 


சைக்லோ எக்சேன் 


cyclohexane 


--005 


n- எப்டேன் 


n - heptane 


--001 


பென்டேன் 


peptane 


000 


4 . 


carbon tetrachloride 


0-14 


கார்பன் டெட்ரா 
குளோரைடு 


--5 . கார்பன் டை சல்பைடு 


carbon disulphide 


0-14 


chlorobenzene 


0-18 


குளோரோபென்சீன் 
7. எத்தில் பென்சீன் 
8. டொலுவீன் 


ethylbenzene 


0-20 


toluene 


0-22 


9 . 


பென்சீன் 


benzend 


025 


10 . 


குளோரோஃபாம் 


chloroform 


> 025 


நைட்ரோபென் சீன் 


nitrobenzene 


ethyl ether 


12. எத்தில் ஈதர் 
13. எத்தில் அசிடேட் 


erbyl acetate 


14. எத்தனால் 


ethanol 


115 . 


அசிட்டோன் 


acetone 


16 . 


அசிட்டிக் அமிலம் 


acetic acid 


47. மெத்தனால் 


methanol 


18 . 


பைரூவிக் அமிலம் 


pyruvic acid 


19 . 


தண்ணிர் 


water 


நிறப்பகுப்பு வேதியியன் 


பட்டியல் 4.7 ( இ ) : கவர்பொருள் - ஃப்ளோரசில் 


எண் 


கரைப்பான் 


ஆங்கிலப் பெயர் 


இழு 
திறன் 


பென்டேன் 


pentane 


0.00 


2 . 


carbon tetrachloride 


0.04 


கார்பன் டெட்ரா . 
குளோரைடு 


3 . 


பென்சீன் 


benzene 


0.18 


4 . 


குளோரோஃபாம் 


chloroform 


0 • 20 


5 . 


மெத்திலீன் குளோ 
ரைடு 


methylene chloride 


0-23 


எத்தில் ஈதர் 


ethyl ether,, 


0.31 


பட்டியல் 4.7 ( ஈ ) : கவர்பொருள் - கரித்தூள் 


- 


எண் 


கரைப்பான் 


ஆங்கிலப் பெயர் 


தண்ணீர் 


water 


2 . 


மெத்தனால் 


methanol 


3 . 


ethanol 


4 . 


acetone 


5. 


எத்தனால் 
அசிட்டோன் 
n- புரொப்பனால் 
எத்தில் ஈதர் 
எத்தில் அசிடேட் 


n - propanol 


6 . 


ethyl ether 


7 . 


ethyl acetate 


D. எக்சேன் 


n - hexane 


9. 


பென் சீன் 


benzene 


( குறிப்பு : கரைப்பான் 1 - ல் இருந்து 9 வரை செல்லும் 
பொழுது , இழுதிறன் படிப்படியாகக் கூடுகிறது . ) 


K 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


75 


* பட்டியல் 4.7 - ல் ஒவ்வொரு பிரிவும் ஒரு குறிப்பிட்ட கவர் 
பொருளில் கரைப்பான்களின் 

இழுதிறனைச் சுட்டிக்காட்டு 
கின்றது . அலுமினாவில் மட்டும் , பெரும்பாலான இழுதி ரன் 
எண்கள் சரியாகக் கணிக்கப்பட்டு விட்டன . பிற கவர் பொருள் 
களுக்குரிய இழுகிற எண்கள் முழுமையாகக் கணிக்கப்படா 
விட்டாலும் , இழுவிசைக் கோவைகள் ( eluotropic series ) ஓரளவு ., 
முறையாகத் தொகுக்கப்பட்டுள்ளன . 


பட்டியல் 4.7 , பின்வரும் உண்மைகளைத் தெளிவாக்குகிறது : 
( 1 ) இழதிறக் கோவைகள் , பெரும்பாலும் கரைப்பான் : 

களின் இரு துருவ இயக்கங்களின் வரிசையில் தான் 
அமைகின்றன . ஆனாலும் , சில குறிப்பிட்ட கரைப் 

பான்களைப் பொறுத்தவரை, விதிவிலக்குகள் உண்டு . 
( 2 ) மின் துருவடைந்த கவர்பொருளைப் பொறுத்தவரை 

கரைப்பானின் மின் துருவத்கன்மை கூடக்கூட 
அவற்றின் இழுதிறன் கூடுகிறது . ஆனால் , மின் 
துருவற்ற கவர் பொருளைப் பொறுத்தவரை, கரைப் 
பானின் மின்து நவத்தன்மை கூடக்கூ அவற்றின் 
இழுதிறன் குறைகிறது . எடுத் துக்காட்டாக , சரிப் 
பொடியில் மெத்தனால் ஒரு இழுதிறன் குறைந்த 
கரைப்பானாகும் . ஆனால் , பிற கவர்பொருள் களில் , 

இது இழுதிறன் மிகுந்த கரைப்பானாகும். 
(3 ) மின் துருவடைந்த கவர்பொருள்களிலேயே 

கரைப்பான்களின் இழுதிறன் ஒரே வரிசையில் 
இருப்பதில்லை . 


. 


TAL ,, 


4.3.3 கலவைக் கரைப்பான்கள் 

சில - கலவைப் பொருள்களைப் பகுக்க முனையும் போது , 
மீன் துருவத்தன்மை மிகச்சிறிதே வேறு படக்கூடிய கரைப் 
பான்கள் தேவைப்படுகின்றன . அந்த நிலையில் , வேறு பட்ட 
மின் துருவத்தன்மையுடைய இரு கரைப்பான்களை வெவ்வேறு 
விகிதத்தில் கலந்து , கேவையான மின் து நவத்கன்மையுடைய 
கதைப்பானைப் பெறலாம் . தம் பண்புகளில் மிகச்சிறிகளவே 
மாறுபடக்கூடிய மூலக்கூறுகளைப் பகுத்தெடுப்பதில் இத்தத 
கலவைக் கரைப்பான்கள் ( mixed solvents) பெரிதும் பயன் 
படுகின்றன . 


ஒரு குறிப்பிட்ட கரைப்பானில் , ஒரு கலவையின் குவியம் 
மவே பிரியாமலும் , மற்றொரு கரைப்பானில் அக் கலவை 


. 


SCHCLE 


-BuAc 


ELAC 


Me 


படம் 4.8 - ல் கலவைக் கரைப்பானகளின் மின் துருவ 

விறப்பகுப்பு வேதிக்கம் 
முழுமையாக நகரவும் செய்யுமானால் , அந்த நிலையில் கலவைக் 
கரைப்பான்கள் மிகவும் பயனுள்ளவையாகின்றன . 

E 
++ 

1 
100 

100 
100 

90:10 50: 50100 
--Cy 

90:10 50:50 100 

90:10 150 :50 100 
100 

90:10 
100 

90:10 50:50 100 
Be 
90:10 

50:50 100 
90:10 

50:50 100 
100 

190 : 10 80120 

1001 
90 :1050 : 50 
CHCLS 90:10 

50 : 50100 
90:10 

50:50 100 
100 

90:10 80:20 

+ - 100 
Buac 

50:50 
90:10 50:50 

90:10 
100 

8028 
100 

900 

An 
படம் 4.8 , கலவைக் கரைப்பான்கள் 
சைக்லோ எக்சேன் ; Be = பென்சீன் ; CHCI . = குளோரோஃபாம் 
Bu Ac = பியூட்டில் அசிடேட் ; Et Ac = எத்தில் அசிடேட் , 

An = கெட்டோன் : Me = மெத்தனால் ) 


+-100 


100 


+- + 100 


1 


தன்மை , அம்புக்குறி காட்டப்பட்டுள்ள திசையில் 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


செல்லும் , XX போன்ற ஒரு செங்குத்துக் கோட்டில் உள்ள 
கலவைகளின் மின் துருவத்தன்மை சமமாக இருக்கும் . 


பரப்புக் கவர்ச்சி நிறப்பகுப்பில் , கரைப்பான்களின் 
பங்கும் , கவர் பொருள்களின் பங்கும் பற்றி ஓரளவு ஆராய்ந் . 
தோம் . மற்றும் , பலவகை மூலக்கூறுகளின் பண்புகளும் , 
அவை பிரிக்கப்படுவதற்கு அடிப்படையாகும் எனவே , பல 
வகை மூலக்கூறுகளின் பண்புகளைப் பற்றி இனி ஆராயலாம் . 


4.4 மூலக்கூறுகளின் பண்புகள் 
வெவ்வேறு வகை மூலக்கூறுகள் , நிலைப்படிவின் தளப் 
பரப்பில் , வெவ்வேறு அளவில் கவரப்படுகின்றன . எனவே , 
கவர்படுதிறனின் அடிப்படையில் மூலக்கூறுகள் பகுக்கப் 
படுகின்றன . மூலக்கூறுகளின் கவர்படு திறனிற்கு அடிப்படை , 
அம் மூலக்கூறுகளின் மின் துருவத்தன்மையே ஆகும் . பண்பறி 
[ qualitative ) முறையிலும் , அளவறி ( quantitative ) முறையிலும் 
மூலக்கூறுகள் பகுக்கப்படும் வேகங்கள் குறித்து விரிவாக 
ஆராயப்பட்டுள்ளது . பண்பறி முறையில் கிடைத்த சில 
முடிவுகள் பின்வருவன : 
( 1 ) மூலக்கூறுகளின் மின் துருவத்தன்மை கூடக்கூட , 

அவை தடப்பரப்பில் நன்கு கவரப்படுகின்றன . 
எனவே , மின் துருவக் கவர் பொருள்களிலிருந்து 
இழு திற எண் மிகுந்த கரைப்பானாலேயே அவை 
கவர்ந்து செல்லப்படுகின்றன . இதனால் தான் , கரைப் 
பானின் மின் துருவத்தன்மையை மெல்ல மெல்லக் 
கூட்டும் போது , முதலில் அதிக மின் துருவடையாத 
மூலக்கூறுகளும் , பின்னர் அதிக மின் துருவடைந்த 
மூலக்கூறுகளும் பகுக்கப்பட்டு வெளியேற்றப்படு 


கின் றன . 


( 2 ) கவர்பொருளின் பரப்பில் , சில குறிப்பிட்ட 

வகையைச் சேர்ந்த மூலக்கூறுகள் நன்கு கவரப்பட்டு 
விடக்கூடும் . அவற்றைப் பிரித்தெடுக்க , மிகுந்த 

இழுதிற எண் கொண்ட கரைப்பான் தேவைப்படும் . 
( 3 ) கரித்தூள் போன்ற கவர்பொருள் 

மற்றவையாயிருப்பதால் , அவற்றால் மின் துருவமற்ற 
பெரிய மூலக்கூறுகளை நன்கு கவரப்படுகின் றன . 
எனவே , இங்கே மின் துருவமற்ற கரைப்பான்க்ளே 


மின் துருவ 


78 


! 


நிறப்பகுப்பு வேதியியல் 
மூலக்கூறுகளை நன்கு கரைத்துச் செல்லும் திறன் 
பெற்று விளங்குகின்றன . இதனால் தான் கரித்தூளில் 
இழுதிறக் கோவை , மற்ற மின் துருவடைந்த கவர் 
பொருள்களின் இழு திறக் கோவைக்கு எதிர்மாறாக 
அமைகிறது . 


தகர் 


மூலக் கூறுகளின் பண்புகள் பற்றிய இம் , முடிவுகள் 
ஓரளவு பயனுடையனவே எனினும் , மூலக்கூறுகளின் கவர்படு 
திறத்கைத் தெளிவாக அளவிட்டு அறியும் ஓர் அள வீடு , குவிய 

வரிசையைச் சுட்டிக்காட்டவும் , குவிய நகர்விலிருந்து 
மூலக்கூறுகளின் 

அமைப்பைக் 

கண்டறியவும் மிகுதியும் 
பயன்படும் . இத்தகைய முறையொன்று , ஏ . ஜே பி . மார்ட்டின் 
( A. J. P. Martin ) என்பவரால் உருவாக்கப்பட்டுள்ளது . 
பற்றி இனி ஆராய்வோம் . 


4.4.1 கவர்படுதிறனும் மார்ட்டின் சமன்பாடும் 

வெவ்வேறு மூலக்கூறுகளின் கவர்படுதிறனை ( solute adsorp 
tion energy , S ° ) பின்வருமாறு ஒப்பிடலாம் . ஒரு குறிப்பிட்ட 
தரமுள்ள அலுமினாவை எடுத்துக் கொண்டு , அதில் கொடுக்கப் 
பட்ட மூலக்கூறினை நீர்ம நிலையில் வைக்க வேண்டும் . அதன் 
மீது , ஒரு குறிப்பிட்ட நகர்படிவை ஊற்றவேண்டும் . நிலைப் 
படிவையும் , நகர்படிவையும் மாற்றாமல் , வெவ்வேறு மூலக் 
கூறுகள் பரப்புக் கவர்ச்சிக் குழலை முழுமையாகக் கடக்க 
ஆகும் நேரத்தையோ , முழுமைபாகக் கட ககத் தேவைப்படும் 
ககர்படிவின் கன அளவையோ , அந்தந்த மூலக்கூறுகளின் கவர் 
படுதிறனுடன் தொடர்பு படுத்தவேண்டும் . இந்த வகையில் , 
வெவ்வேறுவதை மூலக்கூறுகளின் கவர்படுதிறன்கள் 
கண்டறியப்பட்டுள்ளன . 


க 


பெருமளவுள்ள மூலக்கூறுகளின் முழுமையான கவர்படு 
திறத்தை ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு ஆய்வது கடினமாகும் . 
ஆனால் , ஒரு பெரிய மூலக்கூறின் கவர்படு திறன் , அதன் தனித் 
தனி பகுதிகளின் கவர்படுதிறனின் தொகைக்குச் சமமாக 
இருக்கவேண்டும் . மூலக்கூறுகளில் , ஒரே முறையில் வேதிவினை 
புரியும் குழுக்களை , நாம் வினைக்குழுக்கள் (functional groups) 
என்கிறோம் . எனவே , வெவ்வேறு வினைபடு குழுக்களுக்குத் 
தனித்தனி கவர்படு திறன்களை நாம் கண்டறிய முடிந்தால் 
அவற்றின் கூட்டுத்தொகை கவர்படு பொருளின் மொத்தக் 
கவர்படு திறனிற்குச் சமமாக 

சமமாக அமையும் . இம் முடிவினை , 
பின்வரும் சமன்பாடு குறிக்கிறது . 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


79 


- 


.4 . 


உ .4 


STA 2S 

( 4.2 ) 
இந்தச் சமன்பாட்டில் , Sm என்பது மூலக்கூறின் மொத்தக் 
கவர்படு திறனையும், S ; என்பது தனித் தனி வினைக்குழுக்களின் 
கவர்படு திறனையும் குறிக்கிறது , இச் சமன்பாடு , மார்ட்டின் 
சமன்பாடு ( Martin equation ) என்று அழைக்கப்படுகிறது . 

பல்வேறு மூலக்கூறுகளின் கவர்படு திறன்கள் தெரிந்தால் 
ஏதேனும் ஒரு வினைக் குழுவிற்குக் கவர்படுதிறன் ஒன்றை 
வைத்துக்கொண்டு , பிற வினைக்குழுக்களின் கவர்படு திறனை 
எளிதில் கணக்கிடலாம் . எடுத்துக்காட்டாக , 
SAr + SH = SATH 

( 4.3 ) 
SAr + SNO , Sarnos 

-- (4.4 ) 
இங்கு ArH என்பது பென்சீனையும் , A - N ) , என்பது நைட்ரோ 
பென்சீனையும் குறிப்பதாக வைத்துக்கொள்வோம் . சமன்பாடு 
4.4 - ல் இருந்து , 4.3 ஐக் கழிப்பின் , 

SNO , -- SH = SArNO , - SATH 
ஃ SNO , = SH + SARNO , - SATH 

(46) 
SArH , SArNO , ஆகிய இரண்டும் ஆய்விலிருந்து பெறப்படும் 
அளவீடுகள் SH- ன் மதிப்பை ஊகித்துக் கொள்ளலாம் . எனவே , 
சமன்பாடு 4.6 - ல் இருந்து , நைட்ரோ குழு வின் கவர்படுதிறனை 
( SNO , ) கணக்கிடலாம் . 

இந்த வகையில் கணக்கிடப்படும் 
கவர்படு திறன்கள் , சார்புடையனவே ( relative) தவிர , முழுத் 
தனி மதிப்புகள் ( absolute values ) அல்ல என்பதை மறந்து விடக் 
கூடாது . 


.... ( 45 ) 


இவ்வாறு கணக்கிடப்படும் வினைக்குழுக்களின் கவர்படு 
திறன்கள் , கவர் பொருளுக்கேற்ப மாறுபடுகின்றன . எனவே , 
பல்வேறு வினைக்குழுக்களின் கவர்படுதிறன்களை , ஒல்வொரு 
கவர்பொருளிலும் , தனித்தனியே கண்டறிய வேண்டியுள்ளது . 

ஒரே கவர்பொருளிலும்கூட , சில வீனைக்குழுக்கள் அவை 
அரோமாட்டிக் ( aromatic ) பகுதிகளுடன் இணைக்கப்பட் 
டிருந்தால் ஒருவிதமாகவும் , அலிஃபாட்டிக் ( aliphatic ) பகுதி 
களுடன் இணைக்கப்பட்டிருந்தால் வேறு விதமாகவும் செயல் 
படுகின்றன . 

எனவே , இவ்விருவகை மூலக்கூறுகளிலும் , 
வினைக்குழுக்களின் கவர்படு திறன் , தனித்தனியே கணக்கிடப் 
படவேண்டியுள்ளது . 


சிலிக்கா , அலுமினா ஆகிய கவர்பொருள்களில் சில வினைக் 
குழுக்களின் கவர்படுதிறன்கள் பட்டியல் 4.8- ல் தரப்பட்டுள்ளன . 


பட்டியல்48வினைக்குழுக்களின்கவர்படுதிறன்இன் 


எண் 


வினைக்குழு 


Reactivegroup 


Symbol 


அலிஃபாடிக் |Al,0,|Sio, 


அரோமாட்டிக் A10,|Si0, 


-CH, 

CH 
, 
CH= F C Br 


0-06 0-12 0.31 0.11 0•20 0:33 1.51 8.70 


011 0.07 025 0-15 0•20 0.17 0.15 0.67 


மெத்தில் மெத்திலீன் அரோமாட்டிக்கார்பன் ஃபுளுரோ குளோரோ புரோமோ அயோடோ தயால் டைசல். ஃபைடு 
சல்ஃபைடு ஈதர் டெர்ஷியரிஅம்மீன் ஆல்டிஹைடு நைட்ரோ நைட்ரைல் எஸ்டர் கீட்டோ ஹைட்ராக்சில் பிரைமரிஅமினோ கார்பாக்சிலிக்அமிலம் அமைடு 


methyl methylene aromaticcarbon fluoro chloro bromo iodo thiol disulphide sulphide ether tertiaryamino aldehyde nitro nitrile ester keto hydroxyl primaryamino carboxylicacid amide 


1. 
2. 3. 4, 
5. 6. 7. 8. 9. 10. 11. 12. 13. 14. 15. 16. 17. 18. 19. 20. 21. 


-SH S. -S. 
0. 


007 -0.15 

075 151 174 1 14 194 170 1-90) 
294 3-61 5 80 4.79 571 5.27 5.17 5-27 5.60 800 7-60 9-60 


-003 

0.02 0.31 1.64 182 2.00 200 2-80 2-70 2-65 3.50 4.40 4.79 5 40 5:00 5.00 5.00 6.50 6.24 2100 8.90 


0.76 104 


0.48 087 


- 


- 


- 


-CHO 

NO. -(=N CO,R 

CO _OH NH. COOH CONH, 


3.35 2.75 3-25 4-02 4.36 7.40 4:41 19.00 6.20 


348 2:27 3-31 418 4.56 4-20 5-10 6-10 66ல 


- 


நிறப்பகுப்பு வேதியியல் 


- 


- 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


பட்டியல் 4.8 மிகப் பயனுள்ளதாகும் . இதைப் பயன் 
படுத்தி , ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறிள மொத்தக் கவர்படு 

றனைக் கணக்கிட்டுக் கொள்ளலாம் . ஒரு கலவையில் உள்ள 
எல்லா மூலக்கூறுகளின் கவர்படுதிறன்களையும் கணக்கிட்டுக் 
கொண்டால் , இந்த மூலக்கூறுகள் எந்த வரிசையில் 
பிரிவடையும் என்பதை நாம் அறியலாம் . 


அலுமினா, சிலிக்கா , ஃபுளோரசில் ஆகிய மூன்று கவர் 
பொருள்களிலும் கவரப்படும் அலிஃபாட்டிக் , அரோமாட்டிக் 
வினைக்குழுக்களின் கவர்படுதிறன் களுக்கு இடையே , நெருங்கிய 
தொடர்பு உள்ளது . இந்த அடிப்படையில் அமைந்த சமன் 
பாடுகளைப் பயன்படுத்து , ஒரு வினைக்குழுவின் கவர்படுதிறன் 
ஒரு குறிப்பிட்ட கவர் பொருளில் ஆய்வுமூலம் கண்டறியப் 
பட்டால் , பிற கவர்பொருள்களிலும் அவ் வினைக்குழுவின் 
கவர்படுதிறனைக் கணக்கிட முடியும் . 


மீன் துருவத்தன்மை உடைய கவர்பொருளில் , ஒரு மூலக் 
கூறின் கவர்படு திறன் அதன் கன அளவைப் பொறுத்துள்ளது . 
பெரிய மூலக்கூறுகள் , அதிக இலண்டன் இழுவிசையுடன் 
கவரப்படுகின்றன . சிறிய மூலக்கூறுகள் , குறைந்த இழு வீசை 
யுடன் மட்டுமே கவரப்படுவதால் , அவை விரைவில் நகர்ந்து 
விடுகின்றன . குறிப்பாக , மின் துருவத்தன்மையற்ற கரித்தூளில் 
மூலக்கூறுகளின் கவர்படுதிறனுக்கும் அவற்றின் மோலார் 
கன அளவிற்கும் ( molar volume ) , உள்ள தொடர்பு நிறுவப் 
பட்டுள்ளது . 

மேலும் , பட்டியல் 4.8 கார்பாக்சிலிக் அமில வினைக்குழுவின் 
கவர்படுதிறன் அலுமினாவில் மிக அதிகமாக இருப்பதையும் , 
காரவினைக் குழுக்களின் கவர்படு திறன் சிலிக்காவில் சிறிதளவு 
அதிகமாக இருப்பதையும் காட்டுகிறது . அலுமினா, ஒரு காரத் 
தன்மையுடைய கவர் பொருள் என்பதையும் , சிலிக்கா , 
அமிலத்தன்மையுடைய கவர் பொருள் என்பதையும் 
வுண்மை மேலும் வலியுறுத்துகிறது . 


ஒரு 


4.4.2 மார்ட்டின் சமன்பாட்டின் பயன்வரம்பு 

மார்ட்டின் சமன்பாடு , முதலில் பங்கீட்டு நிறப்பகுப்பில் 
பயன்படுத்தப்பட்டு , பின்னர் பரப்புக்கவர்ச்சிக் குழல் நிறப் 
பகுப்புக்கு விரிக்கப்பட்டதாகும் . 

இச் சமன்பாடு , பாப்புக்கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பில், 
மூலக்கூறுகளின் கவர்படு திறனைச் சரியாகக் கணித்துச் சொல்வா 


182 

நிறப்பகுப்பு வேதியியல் 
தில்லை . இதற்குக் காரணங்கள் பல . அனவ விரிவாக ஆராயப் 
பட்டு , சரியான கவர்படு திறனைக் காண , மார்ட்டின் சமன் 
பாட்டில் பல திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன . இவை பற்றி , 
இங்கு விரிவாக ஆராய வாய்ப்பில்லை . எனினும் , மார்ட்டின் 
சமன்பாடு பொருந்தாத சில இடங்களையும் , அதன் காரணங் 
களையும் இங்குச் சுட்டிக் காட்டலாம் . 


( அ ) கவர்படுபொருளின் - இடநிலைப்பு (Sample localisation ) : 
ஒரு நீர்மத்தில் பென்சாயிக் அமிலத்தைக் (benzoic acid ) 
கரைத்தால் , அம் மூலக்கூறின் எல்லாப் பகுதிகளையும் கரைப் 
பானின் மூலக்கூறுக் தாக்கமுடியும் . ஆனால் , அலுமினாவின் 
தளப்பரப்பில் , பென்சாயிக் அமிலத்தின் மூலக்கூறு கவரப் 
படுமானால் , - COOH குழு மட்டும் அலுமினாவால் செங்குத் 

கவரப்பட்டு , மற்ற - CH = வினைக்கு முக்கள் 
அலுமினாவின் தளப்பரப்பில் கவரப்படாமலேயே போய்விடும் . 
படம் 4. > இச் சூழலைச் சுட்டிக்காட்டுகிறது . 


தாகக் 


S 


S 


S 


S 


O 


S 


S 


S 


S 


S 

S 
COOH 
S 

S 


COOH 


S 


படம் 4.9 கரைதலும் , பரப்புக் கவர்ச்சியும் 


ஆனால் , சமன்பாடு 4.8 எல்லா வினைக்குழுக்களுமே தளப் 
பரப்பில் கவரப்படுவதாகக் கொள்கிறது . எனவே , இவ்வாறு 
கவர்படுபொருள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் மட்டுமே தளப் 
பரப்பில் கவரப்படுவதால் , மார்ட்டின் சமன்பாடு பயனற்ற 
தாகிறது . 


( ஆ ) மூலக்கூற்றிடை மின்து நவ விளைவுகள் : ( Intramoleculars 
electrouic effects) ஒரே மூலக்கூறில் உள்ள ஒரு வினைக்குழு 
மின் வழங்கியாகவும் ( electron donor ), மற்றொரு வினைக்குழு 
வின்வாங்கியாகவும் ( electron acceptor ) இருந்தால் , அவற்றுக்கு 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


83 


இடையே நிகழும் செயல்கள் ( interactions ), வினைக்குழுக்களின் 
கவர்படுதிறனைக் குறைக்கவோ அல்லது கூட்டவோ செய் 
கின்றன . இத்தகு நிலையிலும் மார்ட்டின் சமன்பாடு பொருந்துவ 
தில்லை . 


எடுத்துகாட்டாக , m- நைட்ரோ அனிலீனும் ( படம் 4.10 
( ஆ ) காண்க ) , P- நைட்ரோ அனிலீனும் ( படம் 4.10 ( அ ) ] 
மார்ட்டின் சமன்பாட்டின்படி ஒரேயளவு கவர்படுதிறன் 
கொண்டவையாக இருக்கவேண்டும் . ஆனால் , உடன் இசைவு 
விளைவால் { resonance effect ) இவற்றின் கவர்படு திறன்கள் 
வேறுபடுகின்றன . 


NH2 


+ NH2 


NH2 


NO2 


N 


N 


0 


( ஆ ) 


படம் 4.10 


நைட்ரோ அனிலீன்களில் உடன் இசைவு 


( இ ) மூலக்கூற்றிடை இடநிலை விளைவுகள் ( Intramolecular 
steric effects ) : ஒரு கவர்பொருளில் மூலக்கூறுகள் கவரப்படும் 
போது , மூலக்கூறின் பலபகுதிகளுக்கிடையே உள்ள இடநிலை 
வினைவுகளால் வினைக்குழுக்கள் கவர் பொருளில் கவரப்படாமல் 
போய்விடுகின்றன . 

( i ) மூலக்கூறுகளின் சமதள விளைவு ( Sample planarity ) : 
கவர்பொருளின் பரப்பு , கிட்டத்தட்ட ஒரு சமதளமாக அமைக் 
திருப்பதாகக் கொள்வோம் . கவரப்படும் மூலக்கூறும் 
ஒரு சமதள மூலக்கூறாக இருந்தால் , மூலக்கூறின் எல்லாப் 
பகுதிகளும் கவர்பொருளில் சமமாகக் கவரப்படும் . ஆனால் , 
பிரதியிடப்பட்ட பைபினைல் ( substituted biphenyl ) மூலக்கூறு 
களில் , இடநிலைத்தடுப்பி ( steric hindrance ) அதிகமாகும்போது 
அவை 

தமது சமதளத்தன்மையை இழந்துவிடுகின்றன 
( படம் 4,11 காண்க ) . 


நிறப்பகுப்பு வேதியியல் 
எனவே , இத்தகு மூலக்கூறுகளுக்கு மார்ட்டின் சமன்பாடு 
பொருந்துவதில்லை . 


( ii ) இரு வினைக்குழுக்கள் 
NO2 
COOH 

ஒரே 

கவர்பொருள் 
மையத்தைத் தாக்குதல் : ஓ 
டைஹட்ரிக் ஃபீனால் ( o- dihy: 
dric phenol ) மூலக்கூறிலுள்ள 

இரு - OH வினைக்குழுக்களும் , 
COOH 

ஒன்றுக்கொன்று மிக அருகில் 

NO2 இருப்பதால் , அவை ஒரே 
பாடம் 4.11 பிரதியிடப்பட்ட பைபினைல் 

கவர்பொரு ள் மையத்தை 
மூலக்கூறின் அமைப்பு நோக்கிச் செல்லும் . இதனால் , 
அந்த மூலக்கூறு , p- டைஹைட்ரிக்ஃபீனாலைவிட வலிமையாகத் 
தளப்பரப்பில் கவரப்படுகிறது ( படம் 4.12 காண்க . எனவே , 
இந்த நிலையிலும் மார்ட்டின் சமன்பாடு பொருந்துவதில்லை ... 


에 


0 


H 


H 


AL 


( 
அ 
) 


AL 


( ஆ ) 


படம் 4.12 இரு குழுக்கவர்ச்சியும் , ஒரு குழுக்க வர்ச்சியும் 
அ : 0 - டைஹைட்ரிக்ஃபீனால் ; ஆ 1 P- டைஹைட்ரீக்ஃபீனான் 


இவ்வாறு , மார்ட்டின் சமன்பாடு சில சமயம் பயனற்றதாக 
இருப்பதற்கு மூலக்கூறுகளின் அமைப்பில் உள்ள சில 
நுண்மையான வேறுபாடுகளே காரணமாக அமைகின்றன . 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


இதுவரை , பரப்புக்கவர்ச்சிக்குழல் நிறப்பகுப்பின் அடித் 
தளங்களான கவர்பொருள் , கரைப்பான் , பகுக்கப்படும் மூலக் 
கூறுகளின் அமைப்பு ஆகியவைபற்றி ஓரளவு ஆராய்ந்தோம் . 

முறை நல்ல பயன் தர வேண்டுமானால் , வேறுசில 
செய்முறைத் தேவைகளையும் ( practical requirements) நாம் 
கவனிக்கவேண்டும் . அவைபற்றி மிகச் சுருக்கமாக இனிக் 
காண்போம் . 


4.5 பகுப்புத்திறனைப் பாதிக்கும் சில பண்புகள் 
கவர்பொருள் , கரைப்பான் , கரைபொருள் ஆகியவை தவிர , 
பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பின் திறனை ( eficiency ) 
பாதிக்கக்கூடிய பண்புகள் பல உள்ளன . அவற்றுள் , குழலின் 
அளவு , கவர்பொருள் துகள்களின் அளவு ( particle size ) ; 
குழல்களை நிரப்பும் முறை, கரைப்பானின் நகர்வேகம் (flow rate ) , 
குழல் வெப்பநிலை , கலவைப்பொருளைக் குழலில் இடும் முறை 
{ sample application ) ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும் . 


-4.5.1 குழலின் அளவு 

குழலில் மிக அதிக அளவு கவர்பொருளை நிரப்பி , மிகக் 
குறைந்த அளவு கலவையைப் பிரித்தெடுக்க முனைந்தால் , 
பகுப்புத்திறன் கூடலாம் . ஆனால் , இதனால் நேரமும் , கவர் 
பொருளும் வீணாகும் . மாறாக , குறைந்த அளவு கவர் பொருளில் 
கலவையைப் பகுத்தெடுப்பது கடினம் . எனவே , கலவையின் 
எடையும் , கவர்பொருளின் எடையும் 1 : 20 என்ற விகிதத்தி 
லிருந்து 1 : 100 என்ற விகிதத்திற்குள் இருப்பது நன்று . 

சாதாரண நிறப்பகுப்பில் , இவ் விகிதம் 1 ; 40 
இருக்குமாறு கலவைகள் தயாரிக்கப்படுகின்றன , 


பொதுவாக , 


குழலின் நீளத்திற்கும் , அதன் அகலத்திற்கும் இடையே 
யுள்ள கொடர்புபற்றி பல கருத்து வேறுபாடுகள் உள்ளன . 
முன்பு , இவ் விகிதம் 5 : 1 முதல் 10 : 1 வரை இருந்து வந்தது . 
இப்போது பொதுவாக , 10 : 1 முதல் 100 : 1 வரை விகிதங்கள் 
அமையுமாறு குழல்கள் தயாரிக்கப்படுகின்றன . சில பகுப்பு 
களில் 100 : 1 முதல் 1000 : 1 வரையான நீள , அகல விகிதங்கள் 
பயன்படுத்தப்படுகின்றன . ஆனால் , இவ்வளவு நீண்ட குழல் 
களில் நேரச் செலவு அதிகமாகும் சதாரணமாக , 15 : 1 என்ற 
கிதம் பயன்படுத்தப்படுகிறது . ( இங்கே . குழல் நீளம் என்பது, 
கவர்பொருள் நிரப்பப்பட்டுள்ள பகுதியின் நீளத்தையே குறிக்கும் 
என்பது வெளிப்படை ) . 


86 

நிறப்பகுப்பு வேதியியல் 
4.5.2 துகள்களின் அளவு 

கவர்பொருளானது நுண்ணிய துகள் வடிவில் இருந்தால் , 
தகட்டுயரம் (plate height ) குறையும் ; எனவே , குவியப் பரவல் 
குறையும் . இவை முன்பே கண்டோம் . ( பகுதி 3.5.3 ஆ ) 
ஆனால் , நுண்ணிய துகள்களைப் 

பயன்படுத்தும்போது , 
துகள்களுக்கிடையிலுள்ள இடைவெளி குறைந்து விடுவதால் , 
நகரும்படிவு அவற்றுக்கிடையில் நகர்ந்து செல்லும் வேகம் 
வெகுவாகக் குறைந்துவிடுகிறது . எனவே , 

துகள்களின் 
அளவும் ஒரு குறிப்பிட்ட நிலை யின தாக அமைவதே சிறப்பாகும் . 
துகள் அளவிற்கும் , நகர்படிவின் வேகத்திற்கும் இடையேயுள்ள 
தொடர்பைப் பட்டியல் 4 9 சுட்டிக்காட்டுகிறது . 


பட்டியல் 4.9 துகள் அளவும் , நகர்படிவின் வேகமும் 


துகள் அளவு 


நகர்படிவின் 

வேகம் 
( மி.லி. மணித்துளி) 


கம்பிவலை மதிப்பு 


சராசரி 
குறுக்களவு 
( மைக்ரான் ) 


60 - 100 


200 


11,000 


100 


150 


124 


640 


150 


- 


200 


80 


400 


200 


325 


59 


190 


40 


80 


20 


20 


10 


5 


[ குறிப்பு ! மைக்ராட் = 10- செ.மீ. 

மணித்துளி = minute. ) 
பொதுவாக , குழல் நிறப்பகுப்பில் 80 - 200 கம்பிவலை 
( mesh ) அளவுள்ள கவர்பொருள்களே பயன்படுத்தப்படுகின்றன . 
இதைவிட மென்மையான கவர் பொருள் துகள்கள் , மென்படிவு 
நிறப்பகுப்பில் ( thin - layer chromatography ) பயன்படுத்தப் 
படுகின்றன , 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


87 


4.5.3 குழல்களை நிரப்பும் முறை 


குழல்களை நிரப்பும்முறை , நிறப்பின் திறனைப் பெரிதும் 
பாதிக்கும் என முன்பு கருதப்பட்டது . ஆனால் , இப்போது , 
வெவ்வேறு 

முறைகளில் குழல்களை நிரப்பினால் , குழல் 
செம்மையாக நிரப்பப்பட்டால் , நிரப்பு முறையானது பகுப்புத் 
திறனைப் பாதிப்பதில்லை எனக் கண்டறியப்பட்டுள்ளது . 
பொதுவாக , உலர் முறை ( dry method ) அல்லது ஈர முறையில் 
( wet method ) குழல்கள் நிரப்பப்படுகின்றன . 


( அ ) உலர் நிறப்பு முறை : இம் முறையில் , கண்ணாடிக் 
குழலில் , கவர்பொருள் சிறிதுசிறிதாக இடப்பட்டு , ஒரு சிறு 
கண்ணாடிக் குச்சியால் 

மெதுவாக இறுக்கப்படுகிறது . 
கண்ணாடிக் குழலை உள்ளங்கையில் மெதுவாகத் தட்டியும் . 
விரலால சுண்டியும் கவர் பொருள் இறுக்கப்படுவது முண்டு . 
கவர்பொருள் சிறிது சிறிதாக இடப்பட்டு நிரப்பப்பட்ட பின் , 
குழலினுள் இழுபொருளாகப் பயன்படுத்தப்படும் கரைப்பான் 
ஊற்றப்படுகிறது . கவர்பொருளின் மட்டத்தைவிட சற்று 
அதிகமாகக் கரைப்பானின் மட்டம் இருக்கும்படி பார்த்துக் 
காள்ள வேண்டும் . 


( ஆ ) ஈர நிறப்பு முறை : இம் முறையில் , முதலில் கவர் 
பொருளும் , கரைப்பானும் ( முதன் முதல் இழுபொருளாகப் 
பயன்படும் கரைப்பான் ) நன்றாகக் கலக்கப்பட்டு , ஒரு குழம்பு 
{ slurry ) தயாரிக்கப்படுகிறது . அடுத்து , இது குழலில் ஊற்றப் 
படுகிறது . இவ்வாறு , படிப்படியாகக் குழல் நிரப்பப்படுகிறது . 


குழல்களை நிரப்ப , மற்றோர் எளிய நிரப்பு முறையும் 
கையாளப்படுகிறது . இம் முறையில் , கரைப்பான் முதலில் 
கண்ணாடிக் குழலில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது . ஒரு புனல் 
வழியாகக் 

கவர்பொருள் மேலிருந்து சிறிது சிறதாகக் 
கொட்டப்படுகிறது . ஒவ்வொரு முறையும் , கையால் 
தட்டுவதாலும் சுண்டுவதாலும் , கவர்பொருள் நன்கு படிந்து 
விடுகிறது . குழல் நிரம்பியபின் , அதிகமாக உள்ள கரைப்பான் 
வெளியேற்றப்படுகிறது . 


எவ்வகையில் குழலை நிரப்பினாலும் , கவர்பொருளில் இடை 
வெளி இல்லாமலும் , கவர்பொருள் திறந்தவெளியுடன் அதிக 
கேரம் தொடர்புகொண்டு , நீரைக் கவர்ந்து கொள்ளாமலும் 
பார்த்துக்கொள்வது இன்றியமையாததாகும் . 


38 


நிறப்பகுப்பு வேதீயேன் 


4.5.4 கரைப்பானின் நகர்வேகம் 

கரை பொருளின் நகர்வேகங்களில் ஏற்படும் 
மாறுதல்கள் , பெரும்பாலும் , பகுப்புத்திறனைப் பாதிப்பதில் 
ஆனால் , மிக அதிக வேகமா அல்லது மிகக் கலந்த 
வேகமோ , கு வியப்பரவலை 

ஊக்குவிக்கக்கூடும் . எனவே, 
5 மிமீ /மணித்துளி அல்லது அதையொட்டிய நகர்படிவின் 
வேகம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது . 


4.5.5 . குழல் வெப்பநிலை 

குழலின் வெப்பநிலை , தவிபங்களின் நகர் வேகத்தையும் 
குவியங்களின் பரவலையும் வெவ்வேறு விகிதங்களில் பாதிக்கிறது . 
எனவே , ஒரு குறிப்பிட்ட வெப்பரிலபில் பதக்கப் படமுடியாத் 
கலவை , மற்றொரு வெப்பநில பில் பதக்கப்படலாம் . பதப்பிச் 
போது மூலக்கூறுகள் 3 வதிவினை புரியாமல் தடுக்கவும் , கரைப் 
பானின் இழதிறத்தைக் குறைக்கவும் , குறைந்த வெப்ப 
நிலைகளில் நிறப்பகுப்பு நடத்தப்படுகிறது . 

ஆனால் , குறைந்த வெப்பநிலையில் கரைப்பானில் கரையாத 
கரைபொருள்களைப் பிரித்தெடுக்க , சற்று அதிக வெப்பசியில் 
நிறப்பகுப்பு நிகழ்த்தப்படுகிறது . 
4.5.6 கலவைப் பொருளை இடும் முறை 

குழல் நிறப்பகுப்பில் பதக்கப்படவேண்டிய கலவைை 
முதலில் பயன்படுத்த வேண்டிய இழபொருளில் கரைத்து , 
நிலைப்படிவின் உச்சியில் ஊற்றுவதே வழக்கமாகும் . இதில் 

முக்கியமான உண்மைபை மறந்து விடக்கூடாது . 
குறிப்பிட்ட கரைப்பானில் , கலவை முழுமையாகக் கரைந்து விட 
வேண்டும் . முழுமையும் கயைாத கலவைபைக் குழலிக் 
ஊற்றிவிட்டால் , கரையாதபகுதிகவர்பொருளின் மேற்பரப்பை 
மூடிக்கொள்ளும் . மேலும் , கலவையிலுள்ள பொருட்கள் 
வெவ்வேறு நேரத்தில் கரைந்து நகர்ந்து வருவதால் , குவியங்கள் 
தெளிவாகப் பதப்படாமலேயே போய்விடக்கூடும் . 


இதுவரை , பரப்புக் கவர்ச்சிக் குழல் சிறப்பகுப்பு பத்திய 
பல அடிப்படை உண்மைகளை நாம் விரிவாக ஆராய்ஒன்னாம் 
பிறப்பதப்பு ஆய்வுகளைச் செய்யும் முறைபற்றியும் , அவற்றிச் 
பயன்களைப்பற்றியும் இனி நாம் ஆராயலாம் . 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 

4.6 முன் ஆய்வுக் குழல்கள் ( Testing Columns ) 

குழல் நிறப்பகுப்பு முறை இன்று பெருமளவு பயன்படுத்தப் 
படுகிறது . பதக்கப்படவேண்டிய பொருளின் அளவிற் கேற்ப , 
குழலின் அளவு , கவர்பொருளின் அளவு , கரைப்பான்களின் 
அளவு ஆகியவற்றைக் கூட்டிக் கொள்ளலாம் . ஆனால் , ஒரு 
குறிப்பிட்ட கலவையைச் செம்மையாகப் பகுக்க வேண்டுமானால் , 
தகுந்த கவர்பொருள் , கரைப்பான் ஆகியவற்றை முதலில் 
தேர்ந்தெடுக்கவேண்டும் . இதற்குப் பெரிய தயாரிப்புக் குழல்களை 
( preparative columns ) பயன்படுத்தினால் , காலமும் பொருளும் 
வீணாகும் . எனவே , தகுந்த கரைப்பானையும் கவர் பொருளையும் 
தேர்ந்தெடுக்க, எளிய விரைவான இரண்டு முறைகள் 
கையாளப்படுகின்றன . 


--4.6.1 மென்படலத் தாள் முறைகள் 

குழல் நிறப்பகுப்பை விட மென்படிவு நிறப்பகுப்பு விரை 
வாகச் செய்து முடிக்கக்கூடிய முறையாகும் . எனவே , மென் 
படிவுப் பகுப்பு முறையில் தகுந்த கரைப்பானையும் , கவர் 
பொருளையும் முதலில் தோந்தெடுக்க முனபலாம் . பங்கீட்டுக் 
குழல் நிறப்பகுப்பில் , இம் முறை மிகச்சிறப்பாகப் பயன்படு 
கிறது . மேலும் , தாள் நிறப்பகுப்பும் முன்பு குழல் நிறப்பகுப்புக் 
குரிய கவர் பொருளையும் , கரைப்பானையும் தேர்ந்தெடுக்கப் 
பயன்படுத்தப்பட்டது . 


ஆனால் , மென்படிவு , தாள் நிறப்பகுப்புகள் , பங்கீட்டை 
அடிப்படையாகக் கொண்டனவே தவிர , பரப்புக் கவர்ச்சியை 
அடிப்படையாகக் கொண்டனவல்ல . எனவே , இம் முறைகளைப் 
பரப்புக்கவர்ச்சி நிறப்பகுப்பின் முன் ஆய்வுகளாக ஏற்றுக் 
கொள்ள முடியாது . மென்படிவில் , தண்ணீர் நிலைப்படிவாகப் 
பயன்படுத்தப்படுவதால் , கவர் பொருளின் தரம் நமக்குத் 
தெரியாது . மென்படிவு முறையில் பயன்படுத்தப்படும் கரைப் 
பான்கள் , குழல் முறைக்குத் தேவையானதைவிடச் சற்று அதிக 
மின் துருவத்தன்மை உடையனவாயிருக்கும் . எனவே , இ . 
முறைகளை நம்பி , தயாரிப்புக் குழல்களை உருவாக்குவதைவிட, 
நுண் நிறப்பகுப்புக் குழல்களை ( micro chromatographic columa ) 
உருவாக்கி , அவற்றின் மூலம் கவர்பொருளின் தரத்தை நிர்ண 
விப்பதோடு , கவர்பொருளையும் தேர்ந்தெடுத்துக்கொள்வது 
பயனுள்ள தாகும் . 


- 


. 


நிறப்பகுப்பு வேதியியல் 
4.6.2 நுண் நிறப்பகுப்புக் குழல்களைத் தயாரித்தல் 

முதலில், 9 செ . மீ . நிளமும் , 2 கன செ.மீ. ( cc ) கொள்ளளவு 
முள்ள உறிஞ்சுகுழலை ( pipet : e ) எடுத்துக்கெள்ள வேண்டும் . 
அதன் கீழ் நுனியினுள் சிறிதளவு கண்ணாடி இழைகளைச் ( glass 
wool ) செலுத்தி , ஒரு சிறு கண்ணாடிக் குச்சியின் ( glass rod ) 
துணையால் அடைக்கவேண்டும் [ படம் 4.13 ( அ ) காண்க ) . 
அதனுள் கிட்டத்தட்ட 6 செ.மீ. உயரம் வரை , கவர்பொருளைச் 
சிறிது சிறிதாகக் கொட்டி நிரப்பவேண்டும் [ படம் 4.13 ( ஆ ) ] 
அடுத்து , இழு பொருளாகப் பயன்படுத்தவிருக்கும் முதல் 
கரைப்பானை நிரப்பவேண்டும் [ படம் 4.13 ( இ ) ] . குழலின்மேல் 
துனியைக் கைவிரலால் மூடிக்கொண்டு , அதைத் தலைகீழாகச் 
சாய்த்து நன்கு குலுக்கவேண்டும் [ படம் 4.13 ( ஈ) ] . பின்னர் , 


மன 
-ம - டி . 
44 
2 team 
பெ M 

படி 
- பாடு 

உபாக 
--- 

கன் 


பு 

--- 
கை 
--- 
--- 
-- 
கம் 


18 


ச 


- 


படி 


--- 


- 


- 


- 


-- 


KULLETI 


- 


-- 


-- 


- 
- - 


-- 


- 
- 
பா - 

- 


காகம் 


- 


- 


- 


-- 


- 


- 


- 


ப வா 
-- 


ப 


- - 


-- 
- 


- 


-- 


-- 


- 


- 


- 


--- 


* 


- 


* 


--- 


- 


S. 


- 


-- 


a . - 


- 


- 


- 


வ 


e 


-- 


- 


- 


- - 


க 
-- 


--- 


-- 
- 


-- 


வ 


ஊ 


படம் 4.13 நுண் நிறப்பகுப்புக் குழலைத் தயாரிக்கும் முறை 
A. கவர்பொருள் ; B. கரைப்பான் , C. கலவை ; D. இழு பொருள் 


குழலை நிமிர்த்தி , குழலின் உட்பு றச் சுவரில் ஒட்டிக் கொண்ட 
டிருக்கும் கவர்பொருளையும் - பொருளால் கழுவிவீட் 
வேண்டும் . அதன்பின் , கவர்பொருள் பரப்பின் மீது மேலும் 
சிறிதளவு கண்ணாடி இழைகளை வைக்கவேண்டும் படம் 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


4.13 ( உ ) ] . அதன்மீது , சிறிதளவு இழுபொருளை ஊற்றிவைத் 
தால் , நமக்குத் தேவையான நுண் நிறப்பகுப்புக் குழல்கள் 
கிடைத்துவிடுகின்றன [ படம் 4.13 ( ° ) ] . ஆய்வுகள் முடியும் 
வரை , இந்த நுண் குழல்களின் மேற்புறம் காய்ந்துவிடாமல் 
பார்த்துக்கொள்ளவேண்டும் . 


4.6.3 கவர்பொருளின் தரநிர்ணயம் 

கவர்பொருளின் தரநிர்ணயத்திற்குப் ( grading ) புரோக்மன் 
முறை எவ்வாறு பயன்படுகிறது என்பதை முன்பு கண்டோம் 
( பகுதி 4.2 ) . அங்குச் சாதாரண குழலைப் பயன்படுத்தி , 
தரத்தைக் காணும் முறை விளக்கப்பட்டது . நுண்குழல் களைப் 
பயன்படுத்தி , புரோக் மென் முறையில் தரத்தை இன்னும் 
எளிதாகவும் , விரைவாகவும் மதிப்பிடலாம் . ஒரு நுண்குழலின் 
மொத்த கன அளவு 1.4 

• 4 - 16 க.செ.மீ. மட்டுமே இருக்கும் 
ஆதலால் , இம் முறையில் பொருள் விரயமும் குறைகிறது . 
துண்குழலைப் பயன்படுத்துவதைத் தவிர , முன்பு விவரிக்கப்பட்ட 
புரோக்மென் முறைக்கும் இதற்கும் வேறுபாடில்லை . 
4.6.4 கவர்பொருளையும் , கரைப்பானையும் தேர்ந்தெடுத்தல் 

முன்பு குறிப்பிட்ட ஆய்வுக் குழல்களையே , தகுந்த கவர் 
பொருளையும் கரைப்பானையும் தேர்வு செய்யவும் பயன்படுத் 
தலாம் . கவர்பொருளை நிரப்பி , கரைபொருளை ஓரளவு வடிய 
விட்டபின் , 

கவர் பொருள் பரப்பின் மீதுள்ள 
கண்ணாடி இழைகளின்மேல் வைத்து , கரைப்பானை ஊற்ற 
வேண்டும் . இழுதிறன் குறைந்த கரைப்பானை முதலிலும் , 
படிப்படியாக இழுதிறன் மிகுந்த கரைப்பான்களையும் ஊற்றி, 
ஒவ்வொரு முறையும் கீழேவரும் இழுவைக் கரைசலைப் ( effluent ) 
பகுத்து எடுத்துக்கொள்ளவேண்டும் . வெளிவரும் இழுவைக் 
கரைசலில் உள்ள கரைபொருள்களைப் பின் வரும் முறைகளில் 
ஏதேனும் ஒன்றைக் கொண்டு கண்டறியவேண்டும் ; அவற்றின் 
வண்ணம் , அவற்றுடன் வண்ணமூட்டக்கூடிய பொருள்களைச் 
சேர்த்தல் , UY- ஒளி, ஒளி உமிழ்வு ( phosphorescence ), மென்படிவு 
நிறப்பகுப்பு , மூலக்கூறுகளின் பிற இயல் அல்லது வேதிப் 
பண்புகள் . 

ஒரு குறிப்பிட்ட கரைப்பானில் , குறிப்பிட்ட கரைப்பான்களை 
ஊற்றும்போது , ஒரு கலவையானது தனித்தனி குவியங்களாக 
வெவ்வேறு இழுவைப்பகுதிகளில் பிரிந்து விட்டால் , அந்த 
கவர்பொருளையும் கரைப்பான்களையும் , பெரிய அளவு பகுப் 
பிற்கும் பயன்படுத்திக்கொள்ளலாம் . 


கலவையை 


நிறப்பகுப்பு வேதியியல் 
4.7 செய்முறை வழிகள் 
நிறப்பகுப்பு , மிக விரைந்து வளர்ந்து வரும் ஒரு பகுப்பு 
முறையாகும் . இம் முறையை நன்கு பயன்படுத்திக் கொள்ள , 
கோட்பாட்டு அறிவுடன் நல்ல செயல் திறனும் தேவை . 
ஒவ்வொரு நிறப்பகுப்பு முறையிலும் புதிய செய்முறைகளும் , 
புதிய கருவிகளும் கையாளப்படுகின்றன . அவ்வப் பகுதிகளில் 
அவற்றை நாம் விரிவாக ஆராயலாம் . இங்கு , பரப்புக் கவர்ச்சி 
நிறப்பகுப்புக் குழல்களில் பயன்படுத்தப்படும் சில செய்முறை 
வழிகளையும் ( practical techniques ), கருவியமைப்புகளையும் 
காணலாம் , 


4.7.1 நிறப்பகுப்புக் குழல்கள் 

நிறப்பகுப்புக் குழல்கள் பெரும்பாலும் கண்ணாடியால் 
செய்யப்படுகின்றன . ஆனால் , சில சமயங்களில் உலோகத்தால் 
செய்யப்பட்ட குழல்கள் , கண்ணாடிக் குழல்களை விட 
யானவை . ஆனால் , பல வண்ணக் குவிபங்களாகக் 

வருவதை கண்ணாடிக் குழல்களில் தெளிவாகக் 
காண்பதைப்போல் , உலோகக் குழல்களில் காணமுடியாது . 


கலவை 


பிரிந்து 


பகுக்கப்படவேண்டிய கலவையின் அளவைப் பொறுத்து , 
குழல்களின் அளவும் மாறுபடும் . பொதுவாகப் பயன்படுத்தப் 
பட்டு வரும் பல்வேறு குழல்களும் , அவற்றின் அளவுகளும் , 
அவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அலுமினாவின் அளவும் பட்டியல் 
4.10.ல் தரப்பட்டுள்ளன . 

பட்டியல் 4.10 : நிறப்புக் குழல்களின் அளவுகள் 
அலுமினாவின் குழல் உள் | பயன்படு குழல் 
எடை ( கிராம் ) விட்டம் ( மி மீ . ) உயரம் ( மி . மீ .) விட்டம் ( மி மீ .) 

திறப்பின் 


3 


1 
2 
4 
8 
15 
30 
60 
125 
250 
500 


8 
10 
13 
14 
20 
25 
32 
40 
50 
65 


110 
130 . 
160 
200 
250 
300 
400 
500 
600 
750 


4 
6 
6 
6 
3 
* 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 

பட்டியல் 4-10 - ல் பயன்படு நீளம் என்பது கவர் பொருள் 
வீரப்பப்படும் பகுதியின் நீளத்தைக் குறிக்கும் . குழல் நீளத்தில் 
பாதியளவையே கவர்பொருள் நிரம்பியிருக்கும் வகையில் , 
குழலின் மொத்த நீளம் அமையவேண்டும் . 


பலவகை நிறப்பகுப்புக் குழல்கள் பயன்படுத்தப்பட்டு 
வருகின்றன . அவற்றுள் சிலவற்றைப் படம் 4.14 சுட்டிக் 
காட்டுகிறது . [ 4.14 ( அ ) ] எளியவகையான ஓர் ஆய்வுக் குழலாகும் . 
முன் ஆய்வுக் குழல்கள் தயாரிக்கவும் , சில சமயங்களில் எளிய 
பண்பறி பகுப்பாய்வு முறைகளுக்கும் கூட , இது பயன்படுத்தப் 
படுகிறது . இக் குழலில் , அடிப்பகுதியில் நீர்மம் விழும் 
வேகத்தைக் கட்டுப்படுத்த முடியாது . 


0 


படம் 4.14 நிறப்பகுப்புக் குழல்களின் வகைகள் 


படம் 4.14 ( ஆ )- ல் காட்டப்பட்டுள்ள குழலில் , இக் குறை 
தவிர்க்கப்பட்டுள்ளது . திறப்பானைத் திறந்தும் மூடியும் , இழு 
பொருளின் நகர் வேகத்தைக் கட்டுப்படுத்த முடியும் . இவ்வகைக் 
குழல்களே 

இன்று பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன . 
அ , ஆ ஆகிய இருவகைக் குழல்களிலும் , நிலைப்படிவானது நகர்ப் 
படிவுடன் வெளியேறாமல் தடுக்கக் கண்ணாடி இழைகள் 


*194 


நிறப்பகுப்பு வேதியியல் 


குழல்களின் கீழ்ப்பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ளன . ஆனால் 
பெரிய குழல்களில் , கண்ணாடி 

இழைகள் . நிலைப்படிவை 
முழுமையாகத் தடுத்து நிறுத்தமுடியவில்லை . எனவே , குழலின் 
அடிப்பகுதியில் நுண் துளைத் தகடுகள் வைக்கப்படுகின்றன . 
இவ்வகைக் குழல்களில் , ஆய்வுக்குப்பின் 

கவர்பொருளை 
வெளியேற்ற வழியில்லை . 


P 


கா 


- 


-- 
-- 
சகா 

- 


- 

- 


-- 


- 


- 


பாக 


- 


- 
* 


- 

- 
ever 


- 
- 
f- hmm . 


- 


- 


TIMITENITHITTHIRUNIN 


* 
--- 


* 


- 


HINI 


- 


- 


- 


* 


* 





- 


| 
TH 
-NE 

-- 
| ----- 
- படம் - 

- 

-சு - - 
பியா 

4 ம்ம் 
F 
சாதமாக 

- - 


- 


உள 


உ 


படம் 4-14 ( எ) நிறப்பகுப்புக் குழல்களின் வகைகள் 


இவ்விரு குறைகளையும் , படம் 4.14 ( இ ) -ல் காட்டப்பட்டுள்ள 
குழல் நீக்குகிறது . குழலின் மேற்பகுதியை , அடிப்பகுதியீ 
லிருந்து திருகிக் கழற்றிவிடலாம் . எனவே , குழலின் மேற் 
பகுதியிலுள்ள கவர்பொருளை வெளியேற்றுவது எளிதாகிறது . 


வைத்துக்கொள்ளலாம் . சில சமயங்களில் , நுண்துளைத் தகடு 
பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 

P5 
குழலின் கீழ்ப்பகுதியில் , நுண் துளைத் தகடுகளை ( perforated discs ) 


களில் உள்ள துளைகளைக் கவர்பொருள் மூடிவிடுவதால் , 
பொருள் நகர முடியாமல் போவதுண்டு . எனவே , நுண் துளைத் 
தகட்டிற்குப் பதிலாக , வடிதாள்களைத் தடுப்பான்களாகப் பயன் 
படுத்தலாம் . 

பரப்புக்கவர்ச்சி நிறப்பகுப்பில் , கரைபொருள்களை நகர் 
படிவுடன் வெளியேற வைத்துப் பதக்கும் முறையே ( elution 
method ) பெரும்பாலும் கையாளப்படுகிறது . சில ஆய்வுகளில் , 
குவிபங்களாகக் கவர்பொருளில் பிரிந்தவுடன் , கவர் பொருளைக் 
குழலிலிருந்து அப்படியே வெளியில் எடுத்து , குவியங்களைப் 
பிரிக்கும் வெளியேற்று முறையும் ( extrusion ) பயன்படுத்தப் 
படுகிறது . பல பகுதிகளையுடைய குழல்கள் [ படம் 4-14 , ( ச y 
இவ்வகைப் பகுப்பில் பெரிதும் பயன்படுகின்றன . 
இதுவரை 

விளக்கப்பட்டுள்ள குழல்களில் தடுப்புப் 
பொருளுக்கும் , திறப்பானுக்கும் இடையே உள்ள இடைவெளி 
அதிகமாக இருக்கும் . இதனால் , இப் பகுதியில் இழுவைப் பொருள் 
தங்கி குவியங்கள் இங்கு மீண்டும் கலந்துவிடுவதுண்டு . இக் 
குறையைத் தவிர்ப்பதற்கென்று உருவாக்கப்பட்ட குழல் படம் 
4.14 , ( உ ) -ல் காட்டப்பட்டுள்ளது . 

சில சூழ்நிலைகளில் , இழுவையின் நகர்வேகம் மீகக் 
குறைவாக இருக்கலாம் . நகர் வேகத்தை அதிகரிக்க , குழலின் 
மேற்பகுதியில் காற்றழுத்தத்தை அதிகரிக்கலாம் . 

அல்லது , 
நகர்படிவை வேறொரு கொள்கலத்தில் வைத்து , அதைப் 
பகுப்புக் குழலுடன் இணைத்து, அழுத்தத்தை அதிகரிக்கலாம் . 
[ படம் 4-14, ( ° ] ] இவ்வகைக் குழல் ஒன்றின் அமைப்பைக் 
காட்டுகிறது . 

ஆய்வக அறையின் வெப்பநிலையில் பகுக்கப்படமுடியாத 
கலவையை , சற்று அதிக வெப்பநிலையில் பகுக்க இயலும் . 

வெப்பநிலையைப்பெற , பகுப்புக் குழலைச் சுற்றிக் 
குறிப்பிட்ட வெப்பநிலையிலுள்ள ஒரு நீர்மத்தைச் செலுத்தலாம் 
[ படம் 4.14 . ( எ ) காண்க .) 

இவ்வாறு , தேவைக்கேற்பப் பல புதுவகைக் குழல்கள் 
பயன்படுத்தப்படுகின்றன 
4.7.2 குழல் அமைப்பு 

பகுப்புக் குழல்களில் கவர்பொருளை - நிரப்பும் முறைகள் 
முன்பே விரிவாக விளக்கப்பட்டுள்ளன ( பகுதி 4.5 காண்க ) . 


வேறொரு 


நிறப்பகுப்பு வேதியியல் 
கவர்பொருள் நிரப்பப்பட்டபின் , அதன் மேற்பரப்பு காய்ந்து 
விடாமல் பார்த்துக்கொள்ளவேண்டும் . வட்டவடிதாள் , பொடி 
மணல் , கண்ணாடி இழைகள் ஆகியவற்றால் கவர் பொருளின் 
மேற்பரப்பில் எப்போதும் நகர்படிவு இருப்பதும் அவசியம் - 
மாகும் . 


4.7.3 கலவையை இடும் முறை 

கலவை , நகர்படிவில் முற்றும் கரைக்கப்பட்ட பின்போ - 
பரப்புக்கவர்ச்சிக் குழலில் ஊற்றப்படவேண்டும் என்று முன்பே 
சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ( பகுதி 4.5 காண்க ) கூடியவரை 
ஒரே சீராகப் பரவி நிற்கும் வகையில் கலவை 

ஊற்றப்பட 
வேண்டும் . வளைந்த நுனியுடைய சிறு உறிஞ்சு குழலில் 
( bent pipette ) கலவையை எடுத்து , குழலின் உச்சியில் அதன் 

உட்புறத்தைத் தொட்டபடி 
பிடித்துக் கொண்டு , கலவையை 
மெதுவாக வழி பவிட வேண் 
டும் . சிறிதளவு நகர்படிவைப் 
பயன்படுத்திக் கலவையைக் 
கழுவியும் விடலாம் . படம் 4.15 
இம் முறையை விளக்குகிறது . 


பாக 


F 


- டி 


- 


வ 


- 


- 


2 4.7.4 . இழுவை முறைகள் 

ஒரு குறிப்பிட்ட கரைப்பானால் 
கலவையை மேலும் பதக்க 
வியலாது 

என்பதை 
செய்து கொண்டபின்பே , அடுத்த 
கரைப்பானைப் பயன்படுத்த 
வேண்டும் . கரைப்பான்களை 
அவற்றின் மின் துருவத் தன்மை 
கூடும் வகையில் படிப்படியாக 
மாற்றவேண்டும் . 


HD 


- 


3 


சுகா சமை 


வகை பாக 


ப 


படம் 415 

குவியமையத்திற்குப் பின்னால் 
கலவையை இடும் முறை வரும் பகுதி , குவியத்தை விட 
1. வளை உறிஞ்சு குழல் 

மெ துவாக நகர்வதால் , குவிய 
2. தடுப்பான் 

வால் நீட்சி (tailingeffect ) ஏற்டு 
3. கவர் பொருள் 

கிறது எனக் கண்டோம் . நகர் 
படிவின் மின் துருவத்தன்மை தொடர்ந்து கூடிக்கொண்டே 
வந்தால் , குவிய மையத்தின் பிற்பகுதி வேகமாக நகரத் 
தொடங்கும் . எனவே , வால் நீட்சி குறையும் ; குவிபங்கள் 


வெவ்வேறு 
பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 

97 
நன்கு பகுக்கப்படும் . இவ்வாறு நகர்படிவின் மின் துருவத் , 
தன்மையைத் தொடர்ந்து கூட்டிக்கொண்டே போகும் 
முறைக்கு , தொடர்மாற்ற முறை ( gradient elution ) என்று பெயர் . 
கரைப்பான கள் , நேர் தொடர்பாற்ற முறையி லோ அல்லது 
படித் தொடர்மாற் ) முறையிலோ 

கலக்கப்படு கின்றன . 
இதற்குத் தேவையான கரு வயமைப்புகளைப் 

4-16 
காட்டுகிறது . 


فااا 


2 


- 


படம் 4-16 
தொடர் மாற்ற முறையில் கரைப்பான்களின் கலவையைப் பெறுதல் 
அ . படித் தொடர் மாற்ற முறை ; ஆ . நேர் தொடர் மாற்ற முறை . 
41- மின் துருவத்திறன் குறைந்த கரைப்பான் 2 - மின் துருவத்திறன் மிகுந்த 

கரைப்பான் ) 


4.7.5 இழுபொருள்களைச் சேகரிக்கும் முறை 

கலவைப் பொருள்கள் வெவ்வேறு வண்ணக் (தவியங்களாக 
வெளிவந்தால் , அவற்றைத் தனித் தனியே பிரித்தெடுப்பது 
எளிதாகும் . ஆனால், பரப்புக்கவர்ச்சிக் கழல்களில் பகுக்கப் 
படும் பல மூலக்கூறுகள் நிறமற்றலை . எனவே , இவற்றைப் 
பகுத்தெடுக்க முனையும்போது , இரு பொருளில் ஒரு குறிப்பிட்ட 


98 


நிறப்பகுப்பு வேதியியல் 


நேரத்தில் எந்த மூலக்கூறு வெளியே வந்து கொண்டு இருக் 
கிறது என்பதை 

நம்மால் அவ்வப்போதே கண்டு கொள்ள 
முடியாது . 

எல்லாக் குவியங்களும் ஒரே வண்ணமுடைய 
வையாய் இருக்கும் போதும் , இந்த நிலையே உருவாகிறது . 


இக்தகைய சூழல்களில் , இழு பொருளை , ஒரு குறிப்பிட்ட 
பருமனுக்கு ஒருமுறையோ , ஒரு குறிப்பட்ட அளவு நேரத்திற்கு 
ஒருமுறைபோ தனித் தனியாகச் சிறு குடுவைகளிலோ அல்லது 
ஆய்வுக் குழாய்களிலோ முறையாகச் சேகரித்துக்கொண்டு , 
அவற்றைத் தனித் தனியே ஆராயவேண்டும் . இவ்வாறு , இழு 
பொருள் கலவைகளைத் தனித்தனியே சேகரிக்க , பலவகையான 
தானியங்கிக் கருவிகள் ( automatic instruments ) உருவாகக்கப் 
பட்டுள்ளன . 


4.7.8 பகுக்கப்பட்ட குவியங்களைக் கண்டறியும் முறைகள் 

நிறப்பகுப்பு என்பது , கலவைகளை நிறத்தின் அடிப்படையில் 
பகுப்பது என்ற பொருள் தருகிறது . முதன் முதலில் இம் 
முறையில் பகுக்கப்பட்ட கலவைகள் , வண்ணத்தின் அடிப் 
படையிலேயே! பகுக்கப்பட்டன . இன்றும் கூட , பரப்புக் 
கவர்ச்சிக் குழல்களில் பகுக்கப்படும் சில கலவைகள் , வெவ் 
வேறு நிறங்களையுடைய சேர்மங்களையுடையனவாக விளங்கு 
கின்றன . இவற்றை , குழலில் பகுக்க முனையும்போது , 
வெவ்வேறு நிறமுள்ள கரைசல்களாகக் கீழே இறங்குகின்றன . 
எனவே , வண்ணத்தின் அடிப்படையில் அவற்றைப் பகுத்து 
விடலாம் . 


ஆனால் , இன்று பரப்புக் கவர்ச்சிக் குழல்களில் பதக்கப் 
படும் பெரும்பாலான கலவைகள் நிறமற்றவை . இவற்றைப் 
பகுக்கும் முறைகளை இங்குச் சுருக்கமாக ஆராய்வோம் . 

( அ ) வண்ணக் கலவையாக மாற்றுதல் : வண்ணமற்ற 
கலவைகளில் உள்ள் மூலக்கூறுகளைப் பகுப்பதற்கு முன் , 
அவற்றை வேதியியல் வினை களில் + டுபடுத்தி , வண்ணப் பொருள் 
களாக மாற்றலாம் . இப்புதிய வண்ண மூலக்கூறுகளைப் பகுப்பது 
எளிதாகும் . எடுத்துக்காட்டாக , நிறமற்ற கார்போஹைட் 
ரேட்டுகளை , அவற்றிலுள் - ஹைட்ராக்சைடு வினைக்குழுவுடன் 
பின் வருமாறு வினைபுரிய வைப்பதால் , வண்ணமுள்ள எஸ்ட்டர் 
களாக மாற்றலாம் . 
-- OH + Cl co C , H , N = NC , H. -- 

-0- CÓ C , H , N = NC, H , + HC 


பா 


பக 


றுகள் , புறஊதாஒளிபை ultraviolet light ) ஏற்று , தாமாகவே 
பாப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 

99 
ஆல்டிஹைடுகளை , வற்றின் 2,4 - டைநைட்ரோபினைல் 
மைட்ரசோன்களாக (2,4- dinitrophenyl hydrazone ) மாற்றி , 
அவற்றைப் பகுக்கலாம் . அமிலங்களைப் பின் வரும் வினைப்படி 
திறமுள்ள எஸ்டர்களாக மாற்றலாம் : 
COOH + Br CH , C , H , N = N CH , 

, N , + 
( ஆ ) நிறங் காட்டிகளைச் சேர்த்தல் : சில நிறங்காட்டிகள் 
findicators ) குறிப்பிட்ட வகை மூலக்கூறுகளுடன் வேதிவினை 
புரியும் போது , அவற்றின் நிறங்கள் மாறுகின்றன . 
விலுள்ள மூலக்கூறுகளைக் கண்டறிய , இப் பண்பைப் பயன் 
படுத்தலாம் . 

எடுத்துக்காட்டாக , இரும்பு ( IIT ) குளோரைடு ( Fet ) ) 
ஃபீனால்களுடன் ( phenols ) கூடி , பல வண்ணங்களைத் தரும் . கவர் 
பொருளுடன் இரும்பு ( III ) குளோரைடைக் கலந்து , பகுப்புக் 
குழலில் நிரப்பி , ஃபீனால் கலவைபைப் பகுக்க முனையும்போது , 
ஃபீனால்கள் வண்ணக் குவியங்களாக நகர்வதைக் காணலாம் . 

மேலும் , அமினோ அமிலங்கள் பகுக்கப்பட்டுள்ள குழலில் 
தாமிர அசிட்டேட்டை ஊற்றினால் , அமினோ அமிலங்கள் உள்ள 
பகுதிகள் மட்டும் நீல நிறமாகக் காட்சியளிக்கும் . 

இத்தகு நிறங்காட்டிகள் பலவற்றைப் பற்றி , மென்படல 
வீறப்பகுப்பு முறையை ஆராயும் போது , நாம் விரிவாகக் 
காண்போம் . 

( இ ) புறஊதா ஒளிபைப் பயன் படுத்துதல் : சிலவகை மூலக் 


ஒளிரத் தொடங்கும் . இத்தகைய மூலக்கூறுகளை 
கலவைகள் பகுக்கப்படும் குழலில் புற ஊதா ஒளியைப் பாய்ச் 
சினால் , அம் மூலக்கூறுகள் உள்ள பகுதிகள் மட்டும் ஒளிர்வதைக் 
காணலாம் . 


ஒளிரும் தன்மையுடைய மூலக்கூறுகளை ஒளிரவிடாமல் 
செய்யும் சில மூலக்கூறுகளும் உண்டு . பிந்திய வகை மூலக்கூறு 
களைப் பகுக்கும் போது , கவர் பொருளுடன் ஒர் ஒளிரும் சேர்மம் 
( fluorescent compound ) நிறங்காட்டியாகச் சேர்க்கப்படுகிறது . 
குழலில் ஒளிராத பகுதிகள் , பகுக்கப்பட்டுள்ள மூலக்கூறுகள் 
உள்ள பகுதிகளாகும் . 


100 

நிறப்பகுப்பு வேதியியல் 
( ஈ ) பிற இயற்பியல் பண்புகள் : இது வரை விளக்கப்பட்ட 
முறைகள் , நிறத்துடன் தொடர்பு உடையன . ஆனால் , பல : 


. 


A ) 


கரைப்பான்அடர்த்தி 


5 

பகுதி 


25 


45 


B 


RA 


படம் 4.17 


A கலவையின் இயற்பண்புகளைக் கொண்டு பகுத்தல் . 

B : மென்படல் நிறப்பகுப்பு 


ப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 


101 


கலவைகளைப் பகுக்கும் போது , அவற்றை எவ்வகையிலும் 
விறக்துடன் தொடர்பு படுத்த முடியாது இத்தத சூழலில் , 
இழு பொருளை முன்னர் குறிப்பிட்டபடி வரிசையாகச் சேர்த்து 
வைத்துக் கொண்டு கலவையின் இயற் பண்புகளை ஆராயலாம் . 
எடுத் துக்காட்டாக , ஒரு கரைப்பானின் ஒளி விலக்க எண் 
{ refractive index ) அதில் கரைந்துள்ள கரைபொருளின் அளவைப் 
பொறுத்து மாறும் . 

மற்றும் , கரைப்பானை ஆவியாக்கி நீக்கிவிட்டு , கரை 
பொருளின் எடையை மட்டும் அளவிடலாம் . இம் முறையில் , 
இழ பொருள் உள்ள தழாய்களில் உள்ள கலவைகளை வரிசை 
யாக ஆராய்ந்தால் , வரை படம் 4.17 ( A ) - வைப் போன்ற ஒரு 
வரை படம் கிடைக்கும் . 45 ஆய்வுக் குழாய்களில் கலவையின் 
பகுதிகளி நந்தால் , எல்லாக் குழாய்களையுமே நாம் இவ்வாறு 
ஆராயவேண்டியதில்லை . 5 , 10 , 15 , 20 ... போன்று , ஒவ்வொரு 
ஐந்தாவது குழாயையும் எடுத்துக்கொண்டு ஆராய்வதன் மூலமே 
த்தத வரைபடத்தைப் பெறலாம் . எடுத்துக் கொள்ளப்பட்ட 

மூன்று குவியங்களாகப் பிரிந்துள்ளது என்பதைப் 
படம் 4.17 ( A) தெளிவாகக் காட்டுகிறது . 


கலவை 


( உ ) மென்படல நிறப்பகுப்பு : குழல்களில் பகுக்கப்பட்ட நிற 
மற்ற கலவைகளைக் கண்டறியும் மிக எளிய முறை இதுவே 
மாதம் . இம் முறையைப் பற்றி நாம் விரிவாகத் தனி அத்தியா 
யத்தில் பிறகு ஆராய்வோம் . படம் 4.17 ( A ) - வுடன் தொடர் 
புடைய கலவையின் மென்படலப் பகுப்பு , படம் 4.17 ( B ) - ல் 
காட்டப்பட்டுள்ளது . இவ்விரு முறைகளின் முடிவுகளை 
ஒப்பிட்டுப் பார்ப்பதன் மூலம் , எந்தெந்த ஆய்வுக் குழாய்களில் 
தனித்த கரைபொருள் மூலுக்கூறுகள் உள்ளன 

என்பதைத் 
தெளிவாக அறியலாம் . 


4-8 : பரப்புக் கவர்ச்சிக் குழல்களின் பயன்கள் 
பரப்புக் கவர்ச்சிக் குழல்களின் பயன்கள் மிகப்பல . இம் 
முறையில் , வேவ்வேறு வகை வினைக் குழுக்களை புடைய மூலக் 
கூறுகளைப் பகுப்பது மிக எளிதாகும் . ஒரே வகையான வினைக் 
குழுக்களை உடைய ஒரின வரிசை ( homologous series ) மூலக் 
கூறுகள் பலவும் இம் முறையில் பகுக்கப்பட்டுள்ளன . 


இம் முறையில் , கரைப்பான்களைப் படிப்படியாக மாற்று 
வதும் , தொடர்மாற்று முறையில் ஒரே சீராக மின் துருவத் 
தன்மையை வளரச் செய்வதும் எளிதாகும் . குழல்களை 


102 


நிறப்பகுப்பு வேதியியல் 


மாற்றியும், கரைப்பானின் பண்புகளை மாற்றியும் , சிறிய அல்லது 
அதிக அளவுள்ள கலவைகளை இம் முறையில் பகுக்கலாம் . 


பரப்புக் கவர்ச்சிக் குழல்களில் எத்தகைய மூலக்கூறுகளைப் 
பகுக்கலாம் 

பயன்படுத்தப்படும் கவர்பொருளைப் 
பெரிதும் சார்ந்துள்ளது ( பட்டியல் 411 காண்க . 


என்பது , 


பட்டியல் 4-11 கவர்பொருள்களும் , பகுபடும் கலவைகளும் 


வா 


எண் 


கவர் பொருள் 


கலவைகள் 


1 . 


அலுமினா 


ஸ்டீரால்கள் ( sterols ), வண்ணங்கள் 
( dles ) , 

வைட்டமின்கள் , 
லாய்டுகள் ( alkaloids , கனிமச் 
சேர்மங்கள் ( inorganic c : mpounds ) . 


ஆல்க 


2 . 


சிலிக்கா ஜெல் 


ஸ்டீரால்கள் , அமினோ அமிலங்கள் .. 


3 . 


கார்பன் 


பெப்டைடுகள் , கார்போஹைட் 
ரேட்டுகள் , அமினோ அமிலங்கள் . 


மெக்னீசியா 


அலுமினாவைப்போன்ற பயன்கள் . 


5 . 


மெக்னீசியம் 
சிலிக்கேட் 


ஸ்டீரால்கள் , எஸ்டர்கள் , 
கிளிசரைடுகள் . 


6 . 


கால்சியம் 
கார்பனேட் 


கேரோட்டினாய்டுகள் carotenoids );. 

சான்தோஃபில்கள் (Kalithophylls) . 
என்சைர்கள் , புரோட்டீன்கள் , 
பாலி நியூக்ளி போடைடுகள் 
( polynucleotides ) . 


7 . 


ஸ்டார்ச் 
கால்சியம் 


8 . 


பாஸ்பேட் 


என்சைம்கள் . 


கா 


49 ஆய்வுகள் 
பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு முறையை அடிப் 
படையாகக் கொண்ட இரு எளிய செய்முறைப் பயிற்சிகள் 
அடுத்தப்பக்கக்தில் தரப்பட்டுள்ளன . இவற்றைச் செய்து 
பார்ப்பதும் , மேலும் . பல 

ஆய்வுகளை நாமே 

உருவாக்கிக் 
செயல்படுத்துவதும் பயனுள்ளதாகும் . 


பரப்புக் கவர்ச்சிக் குழல் வீறப்பகுப்பு 

103 
19.1 பெர்மாங்கனேட்டையும் , டைக்ரோமேட்டையும் 
தெடுத்தல் 

1.5 - 2 •0 செ.மீ. விட்டமுள்ள ஒரு நிறப்பகுப்புக் குழலில் 
+ SM நைட்ரிக் அமிலத்தை எடுத்துக்கொண்டு , குழலில் 15 செ.மீ. 
உயரம் வரை அலுமினாவை நிரப்ப வேண்டும் . பிறகு , மேலும் 
23 மி.லி. கரைப்பானை ஊற்றி , அதைக் கீழே வழியவிட 
வேண்டும் . 


0-02M பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டையும் , 0 • 016 M 
போட்டாசியம் டைக்ரோமேட்டையும் சம பருமனளவு கலந்து , 
அக் கலவையில் 10 மி.லி. அளவைக் குழலின் மேற்பரப்பில் 
ஊற்றவேண்டும் . அடுத்து , 0.5 M நைட்ரிக் அமிலத்தை ஊற்றி , 
ககர்படிவை ஒரு மணித்துளிக்கு 2 மி.லி. வேகத்தில் வெளியேற 
டவேண்டும் . 


பொட்டாசியம் டைக்ரோமேட் குழலின் மேற்பகுகியில் 
தங்கிவிடும் . பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கீழிறங்கி வரும் . 
பெர்மாங்கனேட்டின் நிறத்தைக் கொண்டு . அதைத் தனியாகப் 
சரித்தெடுத்து விடலாம் . பின்னர் , 1M கங்க . அமிலக்கைக் 
கரைப்பானாகப் பயன்படுத்தி , பொட்டாசியம் டைக்ரோ 
மேட்டை வெளிக் கொணரலாம் . 


பிரித்தெடுத்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுடன் தரம் 
தேரிக்க அதிக அளவு (known excess ) ஹைட்ரஜன் பெராக்சைடுக் 
கரைசலை ஊற்றி , எஞ்சியுள்ள ஹைட்ரஜன் பெராக்சைடைத் 
தரம் தெரிந்த பெர்மாங்கனேட்டுடன் ( standard permanganate , 
02 N ) பின் வழி சேர்க்கை ( back titration ) செய்ய வேண்டும் . 


ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட்டை இடைக் 
கரைசலாகப் (link solution ) பயன் படுத்தி , பொட்டாசியம் 
டைக்ரோமேட்டின் அளவைக் கண்டறியலாம் . 


4.9.2 சல்ஃபேட்டிலிருந்து குளோரைடைப் பகுத்தல் 

கரைப்பானைப் பயன்படுத்தாமல் , கலவையையே கவர் 
பொருளில் தொடர்ந்து ஊற்றிப் பகுத்தலை , முன்னிலைப் பகுத்தல் 
{ frontal analysis ) எனலாம் . பின் வரும் ஆய்வு இம் முறையை 
விளக்குகிறது . மேலும் , வண்ணமற்ற கலவைகளைப் பகுக்கப் 
பயன்படுத்தப்படும் வழியொன்றையும் இந்த ஆய்வு சுட்டிக் 
காட்டுகிறது . 


104 

நிறப்பகுப்பு வேதியியல் 
முந்திய ஆய்வில் குறிப்பிட்ட அளவுள்ள பரப்புக் கவர்ச்சிக் 
குழலை , 0.5M நைட்ரிக் அமிலத்தைக் கரைப்பானாகப் பயன் 
படுத்தித் தயாரிக்க வேண்டும் . திறப்பான் வழியே வெளி வரும் 
கரைப்பானில் குளோரைடு அயனிகளும் , சல்ஃபேட் அயனி 
களும் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் . 


75 மி.லி. அளவுள்ள 20M ஹைட்ரோகுளோரிக் அமிலம் , 
75 மிலி . அளவுள்ள 10 M கந்தக அமிலமும் சேர்த்து , ஒரு 
கலவையைத் தயாரித்துக் கொள்ளவேண்டும் . இக் கலவையைச் 
சிறிதுசிறிதாக , குழலின் மேலிருந்து ஊற்றி , இழு பொருள் 
மணித்துளிக்கு 2 மி.லி. வேகத்தில் நகருமாறு திறப்பானைத் 
திறந்து விடவேண்டும் . 


கலவையை ஊற்றிய பிறகு , 2 மி.லி. இழு பொருள் விகம் , 
வரிசையாக ஆய்வுக்குழாயில் சேகரிக்க வேண்டும் . பின்னர் , 
ஒவ்வோர் ஆய்வுக் குழாயில் உள்ள கலவையையும் இரு பகுதி 
களாகப் பிரித்துக் கொண்டு ஒரு பகுதியில் குளோரைடு உள்ளதா 
என்பதை வெள்ளி நைட்ரேட் சேர்த்தும் , மற்றொரு பகுதியில் 
சல்ஃபேட் உள்ளதா என்பதைப் பேரியம் குளோரைடுச் 
சேர்த்தும் கண்டறிய வேண்டும் . 


இவ்வாறு , எத்தனை மி.லி. கரைப்பான் வெளிவந்தபின் , 
குளோரைடு வரத் தொடங்கியது என்பதையும் , அடுத்து , 
எத்தனை மி.லி.க்குப் பின் , சல்ஃபேட் வரத் தொடங்குகிறது 
என்பதையும் இந்த ஆய்விலிருந்து அறியலாம் . 


5. பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு 


முன் அத்தியாயத்தில் , பரப்புக் கவர்ச்சிக் குழல் நிறப்பகுப்பு 
பற்றி விரிவாக ஆராய்ந்தோம் , பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு : 
மற்றொரு பயனுள்ள நிறப்பகுப்பு முறையாகா . இம் முறை , 
சில குறிப்பிட்டவகை மூலக்கூறுகளைப் பிரித்தெடுக்கப் பயன்படு 
கிறது . செய்முறையைப் பொறுத்தவரை , பரப்புக் கவர்ச்சிக் 
குழல்களுக்கும் , பங்கீட்டுக் குழல்களுக்கும் இடையேயுள்ள 
வேறுபாடுகள் மிகக் குறைவாகும் . 


தாள் நிறப்பகுப்புக்கும் ( paper chromatography ) செல்லு 
லோஸ் பங்கீட்டுக் குழல் சிறப்பகுப்புக்கும் cellulose partition 
2column chromatography ) உள்ள நெருங்கிய தொடர்பு , முன்ன 
தைப் பகுப்பாய்வுக்காகவும் ( analytical method ) , பின்னதைத் 
தயாரிப்புக்காகவும் ( preparative method ) பயன்படுத்த வழி 
செய்கிறது . 


5 : 1 பங்கீடும் , பரப்புக் கவர்ச்சியும் 
பங்கீட்டு முறையில் , நிலைப்படிவு , நகரும் படிவு ஆகிய 
இரண்டும் நீர்மங்களாகும் . இரு நகரும் படிவுகளுக்கிடையே 

யக்கூறுகள் பங்கீடடையும் முறையே , பங்கீட்டு நிறப் பகுப் 
பின் அடிப்படையாகும் . 


பரப்புக் கவர்ச்சி நிறப்பகுப்பில், நிலைப்படிவு திண்மமாகவும் , 
கரும்படிவு நீர்மமாகவும் அமைகிறது எனவே , இம் முறை 
யில் ஒரு குழலில் நிலைப்படிவான திண்மத்தை அடைத்து 
வைத்து , நகரும் படிவை மேலிருந்து ஊற்றுவதன்மூலம் 
பொருள்களைப் பிரித்தெடுக்க முடிகிறது . 


ஆனால் . பங்கீட்டுக் குழல் முறையில் நாம் நீர்ம நிலைப்படிவை 
( ஒரு குழலில் ஊற்றிவைத்து , நகரும் நீர்ம நிலைப்படிவை அதன் 
ஊடே நகர்ந்து செல்ல வைக்கமுடியாது . இங்குதான் , பங் 
கீட்டுக் குழல்களுக்கும் பரப்புக் கவர்ச்சிக் குழல்களுக்கும் 
டையேயுள்ள வேறுபாடு நன்கு வெளிப்படுகிறது . 


106 

நிறப்பகுப்பு வேதியியல் ) 
பங்கீட்டுக் குழல்களை அமைப்பதற்கு ஓர் எளிய வழி , நிலைப் 
படிவை ஒரு திண்மத் தாங்கியில் ( solid support ) நிலையாக இருக்க 
வைத்து , நகர்படிவை அதன் வழியே நகரவைப்பதாகும் . 
எடுத்துக்காட்டாக , சிலிக்காவின் தளப்பரப்பில் தண்ணீர் 
நன்றாகக் கவரப்படுகிறது . இவ்வாறு தண்ணீர் கவரப்பட் 
டுள்ள சிலிக்காவை , ஒரு குழலில் நிரப்பிவைத்தால் , தண்ணீர் 
சிலிக்காவின் தளப்பரப்பை மூடிநின்று , நிலைப்படிவாகச் செயல் 
படத் தொடங்குகிறது . கிலிக்காவின் தளப்பரப்பில் கவரப்பட 
முடியாத வேறொரு கரைப்பான் , நகரும் படிவாகச் செயல்படு 
கிறது . இவ் விரு நீர்மங்களுக்கிடையில் கரைபொருள் பங்கீட 
டைந்து பகுக்கப்படு கிறது . இதுவே , பங்கீட்டுக் குழல் நிறப் 
பகுப்பின் அடிப்படையாகும் . 


5.2 தாங்கிகள் 
தாங்கிகள் ( supports ) , பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பின் 
முக்கியத் தேவையாகும் . ஒரு பயனுள்ள தாங்கி , பின் வரும் 
பண்புகளை உடையதாக இருக்கவேண்டும் : 
( அ ) தாங்கி , பெரும் பரப்பைப் பெற்றிருக்க வேண்டும் . 

அப் போது தான் அது நிலைப்படிவு நீர்மத்தை முழுமை 
யாகக் கவர்ந்துகொண்டு , நீர்ம நிலைப்படிவின் மூலக் 
கூறுகள் நகர்படிவோடும் கரை பொருளோடும் நன்கு 

செயலாற்றத் துணை செய்யும் . 
( ஆ ) நகரும் படிவுடனோ அல்லது கரை பொருளுடனோ, 

தாங்கியின் தளப்பரப்பில் எப் பகுதியும் நேரடி 

வினையில் ஈடுபடக்கூடாது . 
( இ ) தாங்கியால் நிரப்பப்பட்ட குழல் , நிலையான தாகவும் 

( stable ) , ஒருபடித்தானதாகவும் ((homogeneous) 

அமையவேண்டும் . 
( ஈ ) நிலைப்படிவையும் தாங்கியையும் கலந்து , 

குழலை 
அமைப்பது எளிதாக இருக்க வேண்டும் . 
( உ ) நகர்படிவு நகர்ந்து செல்லும் வேகத்தை , தாங்கி 

தடுத்துக் குறைத்துவிடக்கூடாது . 


இவற்றுள் , இரண்டாவது பண்பு , 

ரண்டாவது பண்பு , ஒவ்வொரு தாங்கிக்கும் 
அடிப்படைத் தேவையாகும் . ஆனால் , ஒரு தாங்கி இப் பண்பை 
அடைவது , அல்லது , இப் பண்பை உடைய தாங்கியின் முழுப் 
பரப்பையும் நிலைப்படிவு மூடிவிட்டாலும்கூட , தாங்கியின் 


முடிந்தவரை 
பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு 

107 " 
எஞ்சிய பரப்புக்கவர்ச்சித் திறன் சில சமங்களில் செயல்படு 
கிறது . எனினும் , ஒரு திண்மத்தின் பரப்புக்கவர்ச்சித் திறன் 
மட்டுமே , அஃது ஒரு தாங்கியா அல்லது கவர்பொருளாகச் 
செயல்படும் நிலைப்படிவா என்பதைத் தீர்மானிக்கிறது . எனவே , 
குறைக்கப்படுகிறது . இந்த அடிப்படையிலேயே தாங்கிகள் : 

: 
தேர்வு செய்யப்படுகின்றன. 


சில சமயங்களில் , சில குறிப்பிட்ட வகை மூலக்கூறுகளைக் 
கொண்டு , தாங்கியின் இயக்கமையங்கள் 

( active centres ) 
செயலற்றவையாக்கப்படுகின்றன . எடுத்துக்காட்டாக , சிலிக் 
காவின் பரப்பில் உள்ள சில ஹைட்ராக்சில் குழுக்கள் , பின்வரும் 
வகையில் வலுவிழக்கச் செய்யப்படுகின்றன . 


OH 


OH 


H 
(CH3 )3 Si--- N -- Si ( CH3)3 : 


-S " 


* 


osi ( CH3 ) 3 Osi ( CH3 ) 3 


Si 


Si = 


of NH3 


படம் . 5. 1. இயக்க மையங்கள் செயலற்றனவாக மாற்றப்படுதல் 


தாங்கியில் உள்ள துகள்களின் அளவு ( particle size ) மிகவும் 
குறைந்து விட்டால் , நகர்படி வின் நகர்வேகம் வெகு காகக் 
குறைந்துவடும் , மாறாக , துகள்ளவு அதிகமாக இருந்தால் , 
தாங்கியின் துகள்களுக்கிடையிலுள்ள இடைவெளி பெருகி , 
கரை பொருள் நிலைப்படிப்புடன் தொடர்பு கொள்ளாமலேயே 
நகர்ந்துவிடக் கூடும் . எனவே , பொதுவாக , தாங்கியின் அளவு 
30-200 கம்பிவலை எண் ( mesh ) இருக்க வேண்டும் . 


பயனுள்ள சில தாங்கிகளைப்பற்றியும் , அவற்றை 
வாக்கும் முறைபற்றியும் இனி ஆராய்வோம் . 


5.2.1 . சிலிக்கா களிமம் 


பங்கீட்டுக் குழல்களில் பயன்படுத்தப்படும் சிலிக்கா துகள் 
களின் அளவு ஒரே சீராக இருக்கவேண்டும் . அப்போதுதான் 


108 


நிறப்பகுப்பு வேதியியல் 


முறையான ஒருங்கமைந்த பகுப்புக் குழல்களைத் தயாரிக்க 
முடியம் : 

( சழல்களின் பண்புகளும் ஒரே தன்மை 
யுடையனவாய் அமையும் . முன்பு குறிப்பிட்டது போல , 30-200 
கம்பிவலை எண் உள்ள துகள்களே 

பங்சீட்டுக் குழல்களில் 
பெநாளவு பயன்படுத்தப்படுகின்றன . கடைகளில் கிடைக்கும் 
-- சிலிக்கா களிமத்தின் துகள் அளவு தெரியாவிட்டால் , அதை 

ரூ சல்லடைகளுக்கிடையில் சலித்து எடுத்தால் , 
சல்லடைகளின் கம் வெலை எண்களுக்கு இடையில் , துகள் 
களின் அளவு அமையும் . 


இவ்வாறு கயாரிக்கப்படும் சிலிக்கா களிமம் ( silica gel ) 
50-75 % தண்ணீரைத் தன் பரப்பில் கவர்ந்து கொள்ளும் திறன் 
வாய்ந்ததாக அமையும் . பொதுவாக , தண்ணீர் அல்லது நிலைக் 
கரைசல்களே ( buffer solutions ) சிலிக்காவில் நிலைப்படிவாகப் 
பயன்படுத்தப்படுகின்றன . ஒரு கிராம் சிலிக்கா களிமம் , 
சிட்டத் தட்ட 0.6 கிராம் தண்ணீர் அல்லது நிலைக்கரைசலை 
உட்கவரும் திறன் வாய்ந்ததாகும் . 

பெரும்பாலும் , சிலிக்கா களிமம் பின் வருமாறு தயாரிக்கப் 
படுகிறது . சோடியம் சிலிக்கேட் , கண்ணீர் , பனிக்கட்டி ஆகியன 
சம அளவில் எடுத்துக் கொள்ளப்பட்டு , அவை நன்கு கலக்கப் 
* படுகின்றன . இந்தக் கலவை நன்கு கலக்கப்பட்டுக்கொண்டு 

நக்கும்போது , அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ( con HCI ) 
சிறிது சிறிதாக ஊற்றப்படுகிறது . அப்போது , சிலிக்கா களிமம் 
வீழ்படிவாகத் ( precipitate ) தோன்றுகிறது . இந்த வீழ்படிவை 
வடித்தெடுத்து , 3 % ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் 2 அல்லது 
3 நாள்கள் வைக்கப்படுகிறது . சில சமயங்களில் , சிலிக்கா 
களிமத்தில் இரும்பும் இருப்பதுண்டு . அப்போது , 3 % ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்தில் கொதிக்க வைப்பதன் மூலம் , இரும்பு 
கரைக்கப்பட்டு , நீக்கப்படுகிறது . பின்னர் சிலிக்கா களிமம் வடித் 
தெடுக்கப்பட்டு . வடிநீர் ( filtrate ) அமிலத்தன்மையை இழக்கும் 
வரை தண்ணீரால் கழுவப்படுகிறது . அடுத்து , மெத்தனாலை 
{ methanol ) ஊற்றிக் கழுவி , 110 120 ° C வெப்பநிலையில் சிலிக்கா 
களிமத்தைக் காய வைக்கவேண்டும் . 

பரப்புக்கவர்ச்சியில் பயன்படுத்தும் சிலிக்காவின் தரத்தைக் 
குறைத்து , அதனுடன் தேவையான அளவு தண்ணீரைச் 
சேர்த்து , பங்கீட்டுக்கு ஏற்ற சிலிக்கா களிம்பாக மாற்றலாம் 
( பின்னால் பார்க்கவும் ) . 

எவ்வளவு சிறப்பாகத் தயாரித்தாலும் , சிலிக்கா களிமங் 
களின் பரப்புக்கவர்ச்சித் திறனை முழுமையாகக் குறைக்க 


சின்றன . 


களிமத்தைத் தூய்மைப்படுத் 
பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு 

109 - 
முடிவதில்லை . எனவே , இந்தத் தாங்கியில் நிகழ்த் கப்படும் ஆய்வு 
களின் முடிவுகள் ஒரே சீராக அமைவதில்லை . எனவே , பங்கீட்டுக் 
குழல்களில் , சிலிக்கா களி மத்தைத் தவிர வேறு சில பரப்புக் 
கவர்ச்சித் திறன் குறைந்த தாங்கிகளும் பயன்படுத்தப்படு 
5.2.2 . கீசல்கர் 

பங்கீட்டுக் குழல்களில் பயன்படுத்தப்படும் மற்றொரு தாங்கி . 
கீசல்கர் ( kieselgahr ) ஆதம் . சாதாரணமாக , இதுவும் பல 
அளவுள்ள துகள் வடிவில் தான் கிடைக்கிறது . சிலிக்காவைப் 
போலவே , இதையும் இரு வேறு கம்பிவலை எண்களுடைய 
சல்லடைகளில் சலித்தெடுக்கலாம் . சில சமயங்களில் , இதிலும் , 
இரும்பு போன்ற பொருள்கள் கலந்திருக்கக்கூடும் . 
பொருள்களை நீக்கி , 

சிலிக்கா 
தியதைப் போலவே , கீசல்கரையும் தூய்மைப்படுத்தவேண்டும் . 

கலவைப் பொருள்களை , கீசல்கர் , பரப்புக்கவர்ச்சியால் 
ஈர்ப்பதில்லை . ஒரு கிராம் கீசல்கர் , 0 • 8 கிராம் வரை தண்ணீரைக் 
கவர்ந்து கொள்ளும் திறமுடையது . எனவே , நகர்படிவிற்கும் 
நிலைப்படிவிற்கும் இடையேயுள்ள விகிதம் மிகக் குறைந்து 
விடுகிறது . இதனால் , கலவை நன்கு பங்கீடடையும் வாய்ப்பு 
உருவாகிறது . எனவே , மேற்கூறிய பண்புகள் , கீசல்கரின் 
பயனை மிகுதிப்படுத்துகின்றன . 


| 


மாற்றுப் பங்கீட்டுக் குழல்களி லும் ( Reversed partition 
columns ) கீசல்கர் பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது ( அடுத்த 
பகுதியில் காண்க ). 


சீலைட் ( celite ) என்பது . கீசல்கரைப் போன்ற பண்புகளை 
யுடைய மற்றொரு கவர் பொருளாகும் . 


5.2.3 . செல்லுலோஸ் தூள் 

செல்லுலோஸ் தூள் ( cellulose powder ) , பங்கீட்டுக் குழல் 
கரூக் கென்ற தனியாகத் தயாரிக்கப்பட்டு , விற்பனைக்குக் கிடைக் 
கிறது . இதை , நேரடியாகப் பங்கீட்டுக் குழல்களில் நிரப்பிப் 
பயன் படுத்தலாம் . நிலைப்படிவாகிய தண்ணீரைக் கூட , இதில் 
ஊற்றி இடையீடடையச் செய்யவேண்டிய அவசியமில்லை , 

செல்லுலோஸ் குழல்களின் பெருஞ்சிறப்பு , அவற்றுக்கும் 
செல்லுலோஸ் தாள் நிறப்பகுப்புக்கும் உள்ள தொடர்புதான் . 


நையாள் 





எளிதாக , 


தாங்கியின் மீது நகர்கின்றன . 
2110 

நிறப்பகுப்பு வேதியியல் 
தாள் நிறப்பகுப்பில் , குறைந்த அளவுள்ள கலவைகளையே 
பிரித் கெடுக்க முடியும் . எனவே , அதிக அளவு கலவையைக் 

வேண்டியிருக்கும்போது , குழல்களைப் பயன் 
படுத் துவது சிறப்பாக அமைகிறது . மேலும் , அளவறி ஆய்வு 
களிலும் ( quantitative estimaticn ) குழல்முறை, தாள் முறையை 
விடத் துல்லியமான தாக விளங்குகிறது . இவ்விரு நிறப்பகுப்பு 
களிலும் , செல்லுலோஸ் தாங்கியாகப் பயன்படுத்தப்படுவதால் , 
தாள் முறையிலிருந்து 

அதே விலைப்படிவு நகர் 
படிவுகளைக் குழல்முறைக்கு மாற்றிக் காள்ள முடிகிறது . 

தாள் முறையிலும் , குழல் முறையிலும் செல்லுலோஸ் 
பயன்படுத்தப்படுவதால் , அவற்றுக்கிடையே 

வேறுபாடு 
-ஏ தமில்லை என்று வாதிட முடியாது . தாளில் , செல்லுலோஸ் 
இமைகள் ( fibres ) ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒழுங்காக 
இணைந்துள்ளன . ஆனால் , குழல்களில் 

நிரப்பப்பட்ட 
செல்லுலோஸ் துகள்கள் ஒழுங்கான வகையில் அமைவதில்லை . 
குழல் முறையில் , கலவை பதக்கப்படும் முன்பே , நிலைப்படிவு 
தாங்கியில் இணைந்து நிற்கும்படி செய்யப்படுகிறது . ஆனால் , 
தாள் முறையில் , நிலைப்படிவும் நகர்படிவும் ஒரே நேரத்தில் 
பகுப்புத் திறன்களில் ஏற்படும் சில சிறிய வேறுபாடுகளுக்குக் 
காரணமாக அமைகின்றன . 


1 


பங்கீட்டு முறையில் , செல்லுலோஸ் பெரும்பாலும் ஒரு 
தாங்கிபாகவே பயன்படுகிறது . ஆனால் , இதற்கும் சிறிதளவு 
பரப்புக்கவர்ச்சித்திறன் ( adsorptive power ) உண்டென்பது நன்கு 
நிலைநாட்டப்பட்டுள்ளது . செல்லுலோஸின் குளுக்கோஸ் பகுதி 
களில் உள்ள ஹைட்ராக்சில் குழுக்களின் மின் துருவத் 
தன்மையே , செல்லுலோஸ் தாங்கியின் பரப்புக்கவர்ச்சித் 
திறனிற்குக் காரணம் என ஊகிக்கலாம் . இக் குழுக்களிலுள்ள 
புரோட்டான்கள் , சில சமயங்களில் அபனி இடமாற்றிகளாகப் 
{ ion - exchangers ) பயன்படுகின்றன . குழல் , தான் ஆகிய இரண் 
டிற்கும் இக் குறை பொதுவான தாகும் . 

அண்மையில் , தாள் நிறப்பகுப்பில் சில குறைகள் 
கண்டறியப்பட்டுள்ளன . எடுத்துக்காட்டாக , நகர்படிவிற்கும் 
நிலைப்படி விற்கும் இடையேயுள்ள விகிதம் மிக அதிகமாக 


உள்ளது . 


பல வடிவங்களில் செல்லுலோஸ் கிடைக்கிறது . சாம்பலற்ற 
ashless ) செல்லுலோஸ் துகள்களே பங்கீட்டுக் குழல்களுக்கு 


111 


பேங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு 


ஏற்றவை . செல்லுலோஸ்களைப் போலவே ஸ்டார்ச் துகள்களும் 
-சில சமயங்களில் பங்கீட்டுக் குழல்களில் பயன்படுத்தப்படுகிறது . 


5.3 நிலைப்படிவும் , நகர்படிவும் 
பங்கீட்டு எண்களே , பங்கீட்டு நிறப்பகுப்பில் கலவைகளின் 
பகுப்பை நிர்ணயிக்கின் தன என்ற உண்மை முன்பே விளக்கப் 
பட்டது . ( பகுதி காண்க ) பங்கீட்டு எண் { partition coeffi 
cient ) , ஒரு கரைபொருள் இருவேறு நீர்மங்களில் கரையும் 
கரைதிற வேறுபாட்டைப் பொறுத்தது . எனவே , கலவை 
--பிலுள்ள மூலக்கூறுகள் இரு நீர்மங்களில் கரையும் திறன்கள் 
மாறுபட்டிருந்தால் , 20; வை அந்க நீர்மங்களில் பங்கீடடைவதன் 
மூலம் பகுக்கப்படலாம் . எடுத்துக்காட்டாக . சர்க்கரையும் 
அ போடினும் கலந்த கலவையைப் பகுக்க வேண்டும் எனக் 
கொள்வோம் . தண்ணீரில் சர்க்கரையும் , கார்பன் டெட்ரா 
குளோரைடில் அயோடினும் நன்கு கரையக்கூடியன . ஆனால் , 
தண்ணீரும் கார்பன் டெடராகுளோரைடும் ஒன்றுடன் ஒன்று 
கலவாதவை . எனவே , தண்ணீரை நிலைப்படிவாகவும் , கார்பன் 
டெட்ராகுளோரைடை நதர்படிவாகவும் கொண்டால் 
அயோடின் நகர்படிவுடன் வேகமாக நகர்ந்து விடும் ; சர்க்கரை 
பின் தங்கிவிடும் . இதுவே , பங்கீட்டு முறையின் அடிப்படை 
பாகும் . 


1 . 


இடையே 


பொதுவாக , 

மூலக்கூறு நகர்படிவில் கரையும் 
அளவிற்கும் , நிலைப்படி வில் கரையும் அளவிற்கும் 
யுள்ள விகிதம் 1 : 100 என்ற அளவு இருந்தால் , பங்கீட்டு நிறப் 
பகுப்பில் அதைப் பகுத்தெடுப்பது எளிதாகும் . 


நிலைப்படிவும் நகர்படிவும் , கரைப்பான்களின் மின் துருவத் 
தன்மையில் உள்ள வேறுபாட்டை அடிப்படையாகக் கொண்டே 
தேர்வு செய்யப்படுகின்றன . மின் துருவத்தன்மை அகமுள்ள 
மூலக்கூறுகள் மின் துருவத்தன்மை அதிகமுள்ள கரைப்பான் 
-களிலும் , மின் துருவத்தன்மை குறைந்த மூலக்கூறுகள் மின் 
துருவத்தன்மை குறைந்த கரைப்பான்களிலும் நன்கு கரை 
கின்றன . இதுவே like dissolves like " என்று குறிப்பிடப் 
படுகிறது . எனவே , கரைப்பான்களின் மின் துருவத் தன்மையில் 
உள்ள வேறுபாடே , அவற்றில் கரையும் கரைடொருள்களின் 
கரை திறனிற்கு அடிப்படையாக அமைகிறது எனலாம் ஆகவே , 
பங்கீட்டு முறையில் , கரைப்பான்களின் மின் துருவத்தன்மை 
முதன் மையான இடம் பெறுவதில் வியப்பில்லை . 


எனவே , 
112 

நிறப்பகுப்பு வேதியியல் 
5.3.1 கரைப்பான்களும் அவற்றில் செய்யப்படும் மாறுதல்களும் 

தண்ணீர் , பங்கீட்டு நிறப்பகுப்பில் பொதுவாகப் பயன் 
படுத்தப்படும் மின் துருவத்தன்மை மிகுந்த கரைப்பானாகும் . 
சில சமயங்களில் , குறைந்த 

மூலக்கூறு 

எடையுடைய 
ஆல்க ஹால்கள் , கிளிசரால்கள் ( glycerols ), ஃபார்மமைடு (forma .-- 
mide ) ஆகியனவும் மின் துருதத்தன்மை மிகுந்த கரைப்பான் 
களாகப் பயன்படுத்தப்படுவதுண்டு . 

மின் துருவத்தன்மை குறைந்த படிவாகப் பயன்படுத்தப் 
படும் நீர்மங்கள் , பெரும்பாலும் கரிமப் பொருள்களாகும் 
( organic substances ) . n- பியூட்டனால் ( n - butanol ), பென்சில் " 
ஆல்கஹால் ( benzyl alcohol ) , ஃபீனால் ( phenol ) , எத்தில் 
அசிட்டேட் (ethyl acetate ) , குளோரோஃபாம் ( chloroform ) 
பென் சீன் ( benzene ) ஆகியன சில எடுத்துக்காட்டுகளாகும் . 

தண்ணீரில் கரைபொருள்களின் கரைதிறனைப் பலவகை 
களில் மாற்றியமைக்கலாம் . சில உப்புகளை நீரில் கரைத்து , 
உப்பு -வெளியேற்ற விளைவை ( salting - out effect ) உருவாக்கலாம் .- 
pH மதிப்பு மாறாத , நிலைமாறாக் கரைசல்களைப் ( buffer solutions ) 
பயன்படுத்தி , அமினோ அமிலங்கள் ( amino acids ) போன்ற சில 
குறிப்பிட்ட மூலக்கூறுகளை மட்டும் கரைக்கவோ , வீழ்படி 
வடையவைக்கவோ முடியும் . உட்கூடுகைப் பொருள்களைத் 
( complexing agents ) தண்ணீருடன் சேர்த்து , குறிப்பிட்ட 
பொருள்களை மட்டும் உட்கூட்டுப் பொருள்களாகப் பகுத் 
தெடுக்கலாம் . 

மின் துருவத்தன்மை குறைந்த கரைப்பான்களை ஒன்றுடன் 
ன்று கலந்து , அவற்றிற்கு இடைப்பட்ட மின் துருவத் 
தன்மையுடைய கரைப்பான்களைப் பெறலாம் . 

நிலைப்படிவாகவும் , நகர்படிவாகவும் தேர்ந்தெடுக்கப்படும் 
இரு நீர்மங்கள் , ஒன்றுடன் ஒன்று கலவாதனவாக இருக்க 
வேண்டும் , ஆனால் , எந்த இரு நீர்மங்களும் தம்முள் ஒன்றுடன் 
இரு நீர்மங்களை நேரடியாக நிலைப்படிவாகவும் நகர்படிவாகவும் 
பயன்படுத்துவதற்குப் பதிலாக அவற்றை முதலில் நன்கு கலந்து 
சமன்பாட்டு நிலையை அடையச் செய்ய வேண்டும் . இவ்வாறு 
சமன்பாடடைந்த கலவைகளுள் ( equilibrated mixtures ) ஒன்றை 
நிலைபடிவாகவும் , மற்றொன்றை நகர்படிவாகவும் பயன்படுத்த , 
வேண்டும் . 


- 


பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு 


- 


நிலைப்படிவின் பண்பையோ 

அல்லது நகர்படிவின் 
பண்பையோ மாற்ற நாம் பயன்படுத்தும் மூன்றாவது பொருள் , 
இரு படிவுகளையுமே வெவ்வேறு வகைகளில் பாதிக்கக்கூடும் . 
எடுத்துக்காட்டாக , பென் சீனையும் தண்ணீரையும் இரு படிவு 
களாகக் கொள்வோம் . பென் சீனில் மின் துருவ மூலக்கூறுகளின் 
கரை திறனைக் கூட்டுவதற்காக , நாம் மெத்தானலைச் ( methanol ) 
சேர்ப்பதாக வைத்துக்கொள்வோம் . பென்ரீனுடன் மட்டுமன்றி 
தண்ணீரிலும் மெத்தனால் கலக்கக் கூடியதாகும் . எனவே , 
பென் சினின் பண்பை மாற்றுவதற்காக 

நம் 

சேர்க்கும் 
மெத்தனால் , பென்சீன் , தண்ணீர் ஆகிய இரு நீர்மப்படிவுகளின் 
பண்புகளையும் பாதிக்கிறது . 

நிலைப்படிவையும் நகர்படிவையும் தேர்ந்தெடுக்கும் போது , 
பகுக்கப்பட வேண்டிய கலவையிலுள்ள மூலக்கூறுகளின் கரை 
திறனயே நாம் முக்கியமாகக் கருத்தில் கொள்ள வேண்டும் . 
ஆனால் , வெவ்வேறு இணைக் கரைப்பான்களுக்கிடையிலான 
அவற்றின் பங்கீட்டு எண்ணும் , முழுமையாகக் கிடைப்பதில்லை 
எனவே , ஒரு குறிப்பிட்ட கலவைக் கேற்ற நிலைப்படிவையும், 
நகர்படிவையும் அனுபவ அடிப்படையிலேயே கண்டுபிடிக்க 
வேண்டியுள்ளது . 

கரைபொருள்களின் அடிப்படையில் பங்கீட்டுக் குமல் நிறப் 
பகுப்பினை மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் . அவற்றைத் தனித் 
தனியே இனி ஆராயவோம் . 
5.3.2 சாதாரணப் பங்கீட்டுக் குழல் 

மின்தருவத் தன்மையுடைய சமன்பாடடைந்த 
கலவை equilib ated mix ure ) நிலைப்படிவாகவும் , குறைந்த மின் 
துருவத்தன்மையுடைய கலவை நகர்படிவாகவும் இயங்கும்படி 
அமைக்கப்படும் பங்கீட்டுக் குழல்கள் ( ncrmal partition columns ) 
எனலாம் . 
இவ்வகைக் 

குழல்களில் , பெரும்பாலும் நீர் நிலைப் படி 
வாகவும் , n- பியூட்டனால் ( n - butanol, பென்சில் ஆல்கஹால் 
[ benzy alcohol ) , ஃபீனால் ( phenol ) முதலிய மின் துருவத்தன்மை 
குறைந்த கரைப்பான்கள் அல்லது அவற்றின் கலா வகள் 
நகர்பாவாகவும் பயன்படுத்தப்படுகின்றன . நீர் கலந்த ( aqurous ) 
அமிலங்கள் அல்லது காரங்கள் நிலைமாறாக் கரைசல்கள் (buffer 
solutions ) முதலியனவும் நிலைப்படிவாகப் 

பயன் படுத்தப் 
படுவதுண்டு . 

நீர் இழு ( hydrophilic ) கரைப்பான்களான குறைந்த மூலக் 
கூறு எடையுடைய ஆல்கஹால்கள் , ஃபார்மமைடு ( formamide ) 


3 


நிறப்பகுப்பு வேதியியல் 
முதலியன தண்ணீருக்குப் பதிலாக நிலைப்படிவாகப் பயன்படுத்த 
லாம் (பட்டியல் 5.1 காண்க ) . 
பட்டியல் 5.1 சாதாரணப் பங்கீட்டுக் குழல்களில் பயன்படும் 

கரைப்பான கள் 


எண் 


நிலைப்படிவு 


நகர்படிவு 


தண்ணீர் 


ஆல்கஹால்கள் 


2 . 


அமிலம் கலந்த 


ஹைட்ரோ கார்பன்கள் 


தண்ணீர் 


3 . 


காரம் கலந்த தண்ணீர் 


பென்சீன் , டொலுவீன் , 
சைக்லோஹெக்சன் 
எக்சேன் 


சி . 


தண்ணீர் + நிலைமாறாத 

கரைசல் 


குளோரோஃபாம் 


3 . 


நீர் கலந்க எத்தில் அல் 
லது மெத்தில் ஆல்க 


எத்தில் அசிட்டேட் 


ஹால் 


6 . 


ஆல்கஹால் 


எத்திலீன் கிளைக்கால் 


1 . 


ஃபார்மமைடு 


மெத்தில் எத்தில் 
கீட்டோன் 


கிளைக்கால்கள் 


பிரிடீன் ( pyridine ) 


பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பில் மேற்கு றிப்பிட்ட முறையே 
பெரும்பாலும் பின்பற்றப்படுகிறது . சில வேளைகளில் , பின் வரும் 
முறைகளும் பயன்படுத்தப்படுகின்றன . 
5.3.3 மாற்றுப் பங்கீட்டு நிறப்பகுப்பு 

மாற்றுப் பங்கீட்டு நிறப்பகுப்பு ( reversed phase partition 
chromatography ), சாதாரணப் பங்கீட்டு முறைக்கு நேர் எதிரான 
தாகும் . இம் முறையில் , மின் துருவத்தன்மை குன்றிய கரைப் 
பான் நிலைப்படிவாகலம் . மின் துருவத் தன்மை மிகுந்த கரைப் 
பான் நகர்படிவாகவும் , பயன் படுத்தப்படுகிறது . எனவே , 
பட்டியல் 51.ல் நகர்படிவுகளாகக் காட்டப்பட்டுள்ள 
நீர்மங்களை நிலைப்படிவுகளாகவும் நிலைப்படிவுகளாகக் காட்டப் 
பட்ட வற்றை நகர்படிவுகளாகவும் கொண்டால் , அம் முறை 


பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு 

115 
மாற்றுப்பங்கீட்டு முறை எனப்படும் . நீர்நீக்த ( hydrophobic) 
கரைப்பான்களான கனிய எண்ணெய்கள் ( mineral oils ) , சிலிக் 
கோன் ( silicone ) எண்ணெய்கள் முதலியனவும் நிலைப்படிவு 
களாகப் பயன்படுத்தப்பட்டுள்ளன . 

மின் துருவத்தன்மை குறைந்த மூலக்கூறுகளைப் பகுத்தெடுப் 
பதில் இம் முறை நன்கு பயன்படுகிறது . முதலில் , தேவையான 
அளவு மின் துருவத்தன்மை குறைந்த நிலைப்படிவு, தாங்கியுடன் 
சேர்க்கப்படுகிறது . பின்னர் , இக் கலவை குழலில் நிரப்பப் 
படுகிறது . பகுப்புக்குரிய கலவை வைக்கப்பட்ட பின் , நகர் 
படிவு ஊற்றப்படுகிறது . இம் முறையில் பயன்படும் சில நிலைப் 
படிவுகளும் பட்டியல் 52 - ல் தொகுக்கப்பட்டுள்ளன . 

பட்டியல் 5.2 : மாற்றுப்படிவுப் பங்கீட்டு முறை 


எண் 


நிலைப்படிவு 


நகர்படிவு 


1 . 


-பியூட்டனால் 


தண்ணீர் 


2 . 


ஆக்டனால் (octanol ) 


அமிலம் கலந்த நீர் 


3 . 


குளோரோஃபாம் 


காரம் கலந்த நீர் 
நீரும் , சில மாறாத கரைசல் 


குளோரோசிலேன்கள் 
( chlorosilanes ) , சிலிக் 
கோன்கள ( silicones ) 


களும் 


5 . 


கனிம எண்ணெய்கள் 


நீர் கலந்த ஆல்கஹால்கள் 


16 . 


பாரஃபின் ( paraffin 


ஆல்கஹால்கள் , 
ஃபார்மமைடு , 
கிளைக்கால்கள் 


5.3.4 இழுபொருள் தொடர் மாற்ற முறை 

பரப்புக் கவர்ச்சிக் குழல்களில் பயன்படும் நிலைப்படிவு 
திண்மமாக இருப்பதால் , அக்குழல்களில் மின் துருவத் தன்மை 
மாறுபட்ட வெவ்வெறு நகர்படிவுகளை ஒன்றன்பின் ஒன்றாகச் 
செலுத்தி , பொருள்களைப் பகுத்தெடுக்க முடிகிறது . மாறாக , 
பங்கீட்டுக் குழல்களில் , நிலைப்படிவும் நகர்படிவும் சமன் 
பாடடைந்த நீர்மங்களாக இருக்க வேண்டியதன் தேவையை 
முன்னரே கண்டோம் . 

எனவே , இம் முறையில் ஒரே இழு 
பொருள் தான் நகர்படிவாகப் 

நகர்படிவாகப் பெரும்பாலும் பயன்படுத்தப் 
படுகிறது . 


116 


நிறப்பகுப்பு வேதியியல் 


ஆனால் , மூலக் கூறுகளின் கரைதிறன் அவை அயனியாகும் 
பண்பைப் பொறுத்திருந்தால் , அம் மூலக்கூறுகளை இழு 
பொருளைப் படிப்படியாக மாற்றிப் பகுத்தெடுப்பது எளித கிறது . 
இழு பொருள் தொடர்மாற்ற முறை ( gradient elution method ) 
என்று இம் முறைக்குப் பெயர் . கரிம அமிலங்களைப் ( organic 
acids ) பகுத்தெடுக்க , இம் முறை சிறப்பாகப் பயன்படுகிறது . 
இந்த அமிலங்களின் கரைதிறன் இவற்றின் அயனியாகும் 
பண்பைப் பொறுத்ததாகும் . 


நிலைப்படிவானது ஹைட்ரோகுளோரிக் அமிலமாகவோ ,. 
நீர்த்த கந்தக அமிலமாகவோ இருப்பின் , கரிம அமிலங்கள் 
இவற்றில் அயனிகளாகப் பிரிந்து கரைவதில்லை . நீர்நிறை 
( water - saturated ) பியூட்டனாலையும் , நீர் நிறை பென்சீனயும் 
வேண்டிய விகிதங்களில் கலந்து , தகுந்த மின் துருவத்தன்மை 

நகர்படிவு உருவாக்கப்படுகிறது . நகர்படிவைப் 
படிப்படியாக மாற்றி , கரிம அமிலங்களின் அயனியாகும் , 
திறத்திற்கேற்ப அவற்றைப் பிரிவடையச் செய்யலாம் . 


உடைய 


5.4 செய்முறை வழிகள் 

செய்முறை வழிகளைப் பொறுத்த வரை , பங்கீட்டுக் குழல் 
களுக்கும் பாப்புக் கவர்ச்சிக் குழல்களுக்கும் இடையே மிகச்சில 
வேறுபாடுகளே உள்ளன . பாப்புக் கவர்ச்சிக் குழல்களில் செய் 
முறை வழிகளைப்பற்றி முன்பே ( பகுதி 4.6 காண்க ) விரிவாக 
ஆராய்ந்துள்ளோம் . இங்கு ஒரு சில புதிய செய்திகளை மட்டும் 
காண்போம் . 


5.4.1 குழல்கள் 

பங்கீட்டுக் குழல்கள் , பரப்புக் கவர்ச்சிக் குழல்களைப் 
பெரிதும் ஒத்தன . ஆனால் , பங்கீட்டுக் குழல்களில் தாங்கியானது. 
நுண்ணிய துகள் வடிவில் இருப்பதால் , நகர்படிவு நகர்ந் 
செல்லும் வேகம் மிகக்குறைவாக இருக்கும் . எனவே 
காற்றழுத்தம் ஊட்டுவதன் மூலம் , பங்கீட்டுக் குழல்களில் நகர் 
வேகம் அதிகரிக்கப்படுகிறது . பங்கீட்டுக் குழல்களின் நீள அகல 
விகிதமும் , பரப்புக் கவர்ச்சிக் குழல்களை விடச் சற்றுக் குறைவாக 
அமையும் . 

பரப்புக் கவர்ச்சிக் குழல்களில் , மூலக்கூறுகள் குவியங் 
களாகப் பிரிந்தபின் , கவர்பொருள்களை நீக்கிக் குவியங்களைத் 
தனித்தனியே பகுக்கலாம் . இதற்காக , பல நுண் துளைத் தட்டுகள் 
( perforated discs ) பயன்படுத்தப்படுகின்றன . ஆகுல் , பங்கீட்டுக் 


1 


பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு 

117 
( குழல்களில் , இம் முறை வெற்றி தருவதில்லை . எனவே , 
துண் துளைத் தட்டுகள் பங்கீட்டுக் குழல்களில் பயன்படுத்தப் 
படுவதில்லை . கண்ணாடி இழைகள் ( glass wool ) தாங்கியைத் 
தடுத்து நிறுத்திக்கொள்ளப் போதுமானதாகும் . 

ச் சிறு வேறுபாடுகளைத் தவிர , பங்கீட்டுக் குழல்களுக்கும் 
பரப்புக் கவர்ச்சிக் குழல்களுக்கும் இடையே மற்ற வேறுபாடுகள் 
ஏதும் இல்லை எனலாம் . உண்மையில் , ஒரே குழலையே பங்கீட்டுக் 
குழலாகவும் , பரப்புக் கவர்ச்சிக் குழலாகவும் பயன் படுத்தலாம் . 
15.4.2 குழல்களைத் தயாரித்தல் 

பரப்புக் கவர்ச்சிக்குழல்களைக் தயாரிப்பதைவிட, பங்கீட்டுக் 
குழல்களைத் தயாரிப்பது சற்றுக் கடினமான பணியாகும் , 
பங்கீட்டுக் குழல் திறப்பகுப் பின் வெற்றி , ஒருபடித்தான 
குழல்சளை ( homogeneous columns ) நன்கு உருவாக்குவதைப் 
பொறுத்தே அமையும் . பயன்படுத்தப்படும் தாங்கியையும் 
நிலைப்படிவையும் பொறுத்து , குழல்களை நிரப்பும் முறையும் 
சிறிது வேறுபடலாம் .,. நல்ல பயிற்சியும் , அனுபவமுமே 
குழல்களை அமைப்பதில் வெற்றியைத்தரும் . 


முதலில் , சிலிக்கா , கீசல்கர் போன்ற தாங்கிகன் அவை 
தாங்கக்கூடிய அளவு ( 50-75 % எடையளவு ) நிலைப்படிவுடன் 
கலந்து , நன்கு அரைக்கப்படுகின்றன . தேவையான அளவைப் 
பொறுத்து . 

கலவைபைச் சிற்றுாலிலோ ( mortar ) பொறி 
உரலி லோ ( powder blender ) அரைத்துக் கொள்ளலாம் . இவ்வாறு 
அரைக்கப்பட்ட பின் , கலவை ஈரமற்றதாக இருக்கும் . 

இவ்வாறு தயாரிக்கப்பட்ட நிலைப்படிவுக் கலவையுடன் , 
சமன்பாடடைந்த நகர்படிவு ஊற்றிக் கலக்கப்படவேண்டும் . 
கண்ணாடிக் குழலில் நகர்படிவைச் சிறிதளவு எடுத்துக் 
கொண்டு , இக் கலவையை அதில் சிபிதுசிறிதாக ஊற்ற 
வேண்டும் . சிலிக்கா போன்ற சில தாங்கிகள் , தாமாகவே ஈர்ப்பு 
விசையால் படிந்து விடும் . 

கீசல்கர் போன்றன அவ்வளவு 
எளிதாகப் படிவதில்லை . அவற்றை , கழ பிடச் சற்றுச் சிறிய 
அளவுள்ள அழுத்தி ( plunger ) ஒன்றால் மது வாக அழுத்திப் 
படியச் செய்ய வேண்டும் . கலவைச் சிறிது சிறிதாக 
ஊற்றியும் , அதை ஒரு சீராகப் படியச் சய்தும் , தேவையான 
அளவுவரை நகர்படிவை வெளியேற்றி , தேவையான குழல்களைத் 
தயாரித்துக் கொள்ளலாம் . 

தாங்கியாகச் செல்லுலோஸ் பயன்படும்போது , முதலில் 
அதை அசிட்டோனுடன் கலந்து , பகுப்புக் குழலில் ஊற்ற 


கிறப்பகுப்பு வேதியியல் 


118 


வேண்டும் . அசிட்டோனை வெளியேற்றியபின் , 

குழலில் 
தண்ணீரை ஊற்றி வடியவிடவேண்டும் . அப்போது தண்ணீரால் 
அசிட்டோன் இடப்பெயர்ச்சி செய்யப்பட்டு நகர்படிவா * 
வெளியேறி விடும் . அதன் பின் , சமன்பாடடைந்த நகர்படிவை 
ஊற்றி , நிலைப்படி.விற்கும் நகர்படிவிற்கும் இடையிலான 
சமன்பாட்டினை நிலைநாட்டலாம் . 


மாற்றுப் பங்கீட்டுக் குழல்களில் செல்லுலோஸ் , கீசல்கர் 
ஆகியன பெரும்பாலும் பயன்படுத் தப்படுகின்றன . முதலில் , 
இவற்றை நன்கு வெப்பப்படுத்தி , இவற்றிலுள்ள நீரை 
முழுமையாக நீக்கிவிட வேண்டும் . பின்னர் , இவற்றின் நீர் இழு 
தன்மையை மாற்றி , இவை நீர் நீக்குதன்மை பெற வழி செய்ய : 
வேண்டும் . இவ்வாறு செய்யாவிட்டால் , மின் துருவத் தன்மை 
குறைந்த நிலைப்படிவு மூலக்கூறுகளை , மின்து" ருவத்தன்மை 
மி தந்த ஈகர்படிவு மூலக்கூறுகள் இடம்பெயரச் ( displace ) . 
செய்து விடும் . 


நீர் நீக்கு தன்மையை உருவாக்க , நன்கு வெப்பப்படுத்தப் 
பட்ட தாங்கி ஓர் உலர்த்தியில் ( desiccator ) வைக்கப்படுகிறது. 
திட்டத்தட்ட 12-15 

மணி நேரம் க் குடுவையில் 
டைகுளோரோடை மெத்தில் சிலேன் ( dichlorodimethyl silane ). 
வாயு இருக்குமாறு செய்ய வேண்டும் . அடுத்து , தாங்கியைத் 
தண்ணீருடன் கலக்க வேண்டும் . நீர்விலக்குத் தன்மையடைந்த 
தாங்கியின் பகுதி நீரில் மிதக்கும் . அப் பகுதி , முதலில் 
தண்ணீரிலும் பின்னர் மெத்தனாலிலும் கழுவி , பிறகு சிறிது . 
நேரம் 110 ° C வெப்பநிலையில் வைக்கப்படுகிறது . இவ்வாறு 
தயாரித்த தாங்கியை , தேவையான அளவு நிவேப்படிவுடன் கலந்து 
குழல்களில் நிரப்ப வேண்டும் . 


5.4.3 கலவையை இடும் முறை 

கலவைகளின் தன்மையைப் பொறுத்து , அவற்றை இடும் 
முறை அமையும் . பொதுவாக , குறைந்த அளவு நார்படி வில் 
கலவையைக் கரைத்து , அதைக் குழலின் உச்சியில் ஊற்றலாம். 
கலவையை ஊற்ற, வளைந்த பிப்பெட்டைப் ( beat pipette ) பயன் 
படுத்தலாம் . 


நகர்படிவில் கலவை நன்கு கரையாவிட்டால் , கலவையைச் 
சிறிதளவு நிலைப்படி வுடனும் தாங்கியுடனும் கலந்து , சற்று 
வெப்பமூட்டி , கிடைக்கும் பொருளை நிலைப்படிவின்மீது நன்கு 
பரப்பவேண்டும் . 


புடைய மூலக்கூறுகனப் பிரிக்க தேவையான தாங்க , கரை 
பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு 

சில வேளைகளில் , கலவையை நிலைப்படிவில் கரைத்து , 
குழலின் உட்பரப்பின் அளவு பரப்புள்ள சிறிய வடிதாளில் 
அதை எடுத்து , சிறிதளவு வெப்பமூட்டிக் காயவைத்து 
அத் தாளை நிலைப்படிவின் உச்சியில் வைப்பதுண்டு . 

விலைப்படிவின் உச்சியை ஒரு வெற்றுத் தாளால் எப்போதும் 
மூடிவைக்க வேண்டும் . புறச் சூழலால் கலவையோ நிலைப் 
படிவோ பாதிக்கப்படாமலிருக்க இது தேவையாகும் . 
5.4.4 பகுத்தெடுத்தல் 

ஒரே ஒரு நகர்படிவே பரப்புக் கவர்ச்சிக் குழல்களில் 
பெரும்பாலும் பயன் படுத்தப்படுகிறது . சில சமயங்களில் , 
* வெவ்வேறு நகர்படிவுகளும் பயன் படுத்தப்படுகின்றன . 
இவ்வாறு நகர்படிவை மாற்று முன் , முதலில் பயன்படுத்தப்பட்ட 
நகர்படிவானது , கலவையை மேலும் பிரிக்க உதவாது என்பதை 

றுதி செய்து கொள்ள வேண்டும் . புதிய நகர்படிவும் , நிலைப் 
படிவுடன் சமன்பாடடைந்ததாக இருக்க வேண்டும் . 
தொடர்மாற்ற முறையிலும் 

பங்கீட்டு நிறப்பகுப்பு 
அமையலாம் எனக் கண்டோம் . இம் முறையில் , கலக்கப்படும் 
தகர்படிவுகளை, நேர் தொடர்மாற்ற முறையி லே r ( linear gradient 
slution ) படித்தொடர்மாற்ற முறைபிலோ ( exponentia gradient 
elution ) கலக்கலாம் . இவற்றுக்குத் தேவையான கருவியமைப்பு 
களைப் பற்றி முன்பே கண்டோம் ( பகுதி 4-7 ) , 

பிரிக்கப்பட்ட மூலக்கூறுகளைக் கண்டறியும் முறைகள் , 
பரப்புக்கவர்ச்சிக் குழல்களுக்கும் பங்கீட்டுக் குழல்களுக்கும் 
பொதுவானவையேயாகும் . 
5.5 பங்கீட்டுக் குழல்களின் பயன்கள் 

பலவகைக் கலவைகளைப் பகுக்கப் பங்கீட்டுக் குழல்கள் 
பயன் படுத்தப்படுகின் றன . வெவ்வேறு பண்புக் குழுக்களை 


பொருள் , நிலைப்படிவுகளைத் தேர்ந்தெடுப்பது எளிது . ஆனால் , 
ஒத்த பண்புக் குழுக்களையுடைய மூலக்கூறுகளைப் பிரிக்கத் 
தேவையான கரை பொருள் , தங்கி முதலியவற்றைத் தேர்ந் 
தெடுப்பது எளிதன்று . எனினும் , 

கலவைகள் 
இம் முறையில் பதத்தெடுக்கப்பட்டுள்ளன ( பட்டியல் 5.3 
காண்க ) . 


ஏராளமான 


பட்டியல்5-3பங்கீட்டுக்குழல்களின்பயன்கள் 


8 


கண்டறியும் முறை 


எண் 


லவை 


நகர்படிக 


படிவு 


**...காகங் 


= 


* 


கந்தகஅமிலம் +வெப்பம் 


தாங்கிசிலிக்காஜெர் C,-(12அலிபாட்டிக்அமிலங்கள்NaOHii)ஐசேர்ஆக்டேன்-எத்தில் (aliphaticacids) 

ELOH 

கதர்(1:9) 

(ii)எத்தில்ஈதர் C-C,டைகார்பாக்சிலிக்அமிலங் 

(i)n-BuOH,CHClsi1:9) கள்(dicarboxylicacids) 

(ii)n-BuOH,CHCI:(1:4) 

(தொடர்மாற்றம்) 


2. 


புரோமோ கிளிசரால் 


பச்சை 


3. 


n-BuOH,CHCI, 


அரோமேட்டிக் டை,டிரைபேசிக் அமிலங்கள்(aromaticdi-andtribasic acids)) மோைேஹைட்ரிக்ஆல்கஹால்கள் (monohydricalcohols) 


4. 


கந்தகஅமிலம் +வெப்பம் 


(j)(ClL.CHCI 

(தொடர்மாற்றம்) (ii)CHCl,HOAC(9:1) 


நிறப்பகுப்பு வேதியியல் 


5. 


CHCly,n-BHOH 


ஆல்டிஹைடுகளின் செமிகார்ப சேரன்கள் (semicarbazonesofaldehydes) 


ஆ.தாங்கி,கீசல்கர் 


பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு 


C-C10அலிஃபாட்டிக்அமிலங்கள் 


6. 


27-35N 


(i)பென்சீன் 


வெப்பம் 


அமிலம்(ii)பென்சீன்,பெட்ரோலியப் 


1 


டை,டிரைஹைட்ரிக்ஆல்கஹால்கள் 


CHs,I-BuOH 


கந்தகஅமிலம் +பொப்பம் 


இ.தாங்கி;செல்லுலோஸ் 


அமினோஅமிலங்கள்(aminoacids) 


(1)11-BuOH 


8. 


நின்ஹட்ரின் (ninhydrin) 


(ii)II-BuOH,HOAC, 

H.O(1:|1) 


171 


11 


122 


நிறப்பகுப்பு வேதியியல் 


5.6 ஆய்வு 


ஆய்வு 5.5.1 பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு முறையில் கோபாள் 
டையும் நிக்கலையும் பிரித்தல் 

உலோக அயனிகளைப் பகுத் தரிக்க , தாள் நிறப்பகுப்பு 
ஏற்றது . ஆனால் , பகத்த பொருள்களை அளவிட்டு அறியா 
பங்கீட்டுக் 

பயன்படுத்துவதே சிறப்பாகும் . 
சாதாரணப் பங்கீட்டு முறையில் , செல்லுலோஸ் தாங்கியைக் 
கொண்டு கோபால்ட் நிச்கல் கலவையைப் பகுத்தெடுக்கும் 
முறை கீழே தரப்பட்டுள்ளது . 


குழல்களைப் 


துகள் 


அசிட்டோனும் , அடர் ஹைட்ரோதளோரிக் அமிலமும் 
98 : 2 என்ற பரும விகிதத்தில் செல்லுலோஸ் 
கலக்கவேண்டும் . இதனை , 1.5 - 2 • 0 

15- 20 செ.மீ. குறுக்களவுள்ள 
நிறப்பகுப்புக் குழலில் , செல்லுலோஸ் படிவு 10 செ.மீ. உயரம் 
நிரம்பும் வரை நிரப்ப வேண்டும் . மேலும் 50 மி.லி. கரைப்பானை 
ஊற்றி, அது மெதுவாகக் கீழிறங்கும்படி செய்ய வேண்டும் . 


அளந்து , 


2 கிராம் கோபால்ட் குளோரைடும் , அதே அளவு நிக்கல் 
சல்பேட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் . மிகக் குறைந்த 
அளவு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தைக் கொண்டு , இவற்றைத் 
தண்ணீரில் கரைக்கவேண்டும் . அடுத்து , நீரை 

ஊற்றி .. 
1 லிட்டர் அளவுள்ள கரைசலாக மாற்றவேண்டும் . 
கரைசலில் 5 மி.லி. 

அதை 100 மி.லி. 
முகவையில் எடுத்துக்கொள்ளவேண்டும் . அதை வற்றும்படி 
காய்ச்சி ( heated to dryness , மீண்டும் 2 மி.லி. ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்தில் கரைக்க வேண்டும் . இதில் 15 கிராம் 
செல்லுலோஸ் பொடியை இட்டுக் கலந்து , கிடைக்கும் பசைப் 
பொருளை pasty mass ) குழலின் உச்சியிலிட்டு , 5 மிலி . கரைப் 
பானை ஊற்றிக் கலக்கியபின் , ஒரு சீராகப் பரவும்படி அழுத்தி " 
விடவேண்டும் . 


நிறப்பகுப்புக் குழலில் கரைப்பானை ஊற்றி, ஒரு நிமிடத் 
திற்கு 2 மி.லி. வேகத்தில் கரைப்பான் நகர்த்து கீழே விழ 
விடவேண்டும் . கோபால்ட் , ஒரு 

பச்சை 

நிற உட்கூட்டு 
அயனியாகப் - ( complex ion ) பிரிந்து கீழிறங்கி வருவதைக் 
காணலாம் . பச்சை நிறக் கலவை வருவது நிற்கும்வரை (கிட்டத் 
தட்ட 100 மி.லி. கரைபொருள் வடியும் வரை), பிரித்தெடுக்கும் 
பணியைத் தொடர வேண்டும் . 


123 


அக்கீட்டுக் குழல் நிறப்பகுப்பு 


கோபால்ட் கரைந்துள்ள பகுதியை நீராவி வெப்பத்தில் 
( steam - bath ) காய்ச்சினால் , அசிட்டோன் ஆவியாகி நீங்கும் . 
2 மிலி. அடர் கந்தக அமிலமும் , 2 மி.லி. அடர் நைட்ரிக் 
அமிலமும் ஊற்றி , கந்தக ட்ரை ஆக்சைடு ( 30. ) வாயு வெளி 
பேறும்வரை வெப்பமூட்டவேண்டும் . இந்த நீர்மக் கலவை 
யிலுள்ள கோபால்ட்டின் அளவை , 

வண்ண 

அளவீட்டு 
முறையில் ( colorimetric method ) அளந்தறியலாம் . 

நிலைப்படிவில் சில மி.லி. அம்மோனியா கரைசலை ஊற்றிய 
பின் , டைமெத்தில் கிளையாக்சைம் ( dimethylglyoxime ) கரைசலை 

பற்றினால் , நிக்கல் அயனியானது இளஞ்சிவப்பு ( pink ) வண்ண 
உட்கூட்டுப் பொருளாக நிலைப்படிவின் உச்சியில் தோன்றும் . 


. 


எளிய ஆய்வாக - 


பங்கீட்டுக் குழல் நிறப்பகுப்புக்கான 
இதனைக் கருதலாம் . 


6. பரப்புக் கவர்ச்சியும் பங்கீடும் 


தமேல் 
பரப்புக் கவர்ச்சிக் குழல்களைப் பற்றியும் பங்கீட்டுக் குழல் 
களைப் பற்றியும் ஓரளவு விரிவாக ஆராய்ந்துள் ளோம் . நிறப் 
பகுப்பானது சழல்களிலோ , மென்படலங்களிலோ அல்லது 
தாள்களி லோ செயல்படுத்தப்படலாம் . ஆனால் , பகுப்பிற்கு 
அடிப்படையாக அமையும் பண்புகள் , பப்புக் கவர்ச்சியும் 
பங்கீடுமேயாகும் . இவ்வுண்மையைச் சற்று விரிவாக விளக்கி 
நிலைநாட்டலாம் . 

அலுமினாவை ஒரு குழலில் எடுத்துக் கொண்டு அதில் 
கலவையை இட்டு , நகர்படிவாக ஒரு நீர்மத்தை ஊற்றும் 
போது , கலவை பிரிந்து விடுகிறது . அலுமினாவில் சிறிதளவுகூடத் 
தண்ணீர் இல்லை என்றால் , கலவை பரப்புக் கவர்ச்சியால் பகுக்கப் 
பட்டதாகக் கொள்கிறோம் . 15 % எடையளவு நீர் அலுமினாவில் 
தங்கியிருந்தாலும் , அலுமினா ஒரு கவர் பொருளாகவே செயல் 
கலந்திருந்தால் , அதுவே பங்கீட்டுக் குழலாகச் செயல்படுகிறது .. 


வை 


. 


சிலிக்காவில் , இந்த வேறுபாடு இன்னும் குறைவு . இதில் , 
17 % -க்குக் குறைவான அளவு நீர் இருந்தால் கவர் பொருளாகவும் , 
17 % க்கு மேல் நீர் இருந்தால் தாங்கியாகவும் செயல்படுகிறது . 
பரப்புக் கவர்ச்சிக் குழலுக்கும், பங்கீட்டுக் குழலுக்கும் இடையே 
யுள்ள வேறுபாடுகள் மிகக்குறைவு என்பது இங்கே தெளிவா 
கிறது . 


மென்படல நிறப்பகுப்பிலும் இந் நிலையே உள்ளது . இம் 
முறையில் , அலுமினவும் சிலிக்காவும் , கவர் பொருளாகவும் தாங்கி 
பாகவும் பயன்படுகின்றன . ஒரு குறிப்பிட்ட கலவையானது 
பரப்புக் கவர்ச்சியல் பகுக்கப்படுகிறதா அல்லது பங்கீட்டால் 
பகுக்கப்படுகிறதா என்பதை, கரைப்பானின் பண்புகளும் நிலைப் 
படிவின் பண்புகளுமே நிர்ணயிக்கின்றன . 


தாள் , பெரும்பாலும் செல்லுலோஸ் இழைகளால் ஆனது 
என்பதால் , இதில் கலவை பகுக்கப்படுவதற்குப் பங்கீடே அடிப் 


பரப்புக் கவர்ச்சியும் பங்கீடும் 


125 . 


படை எனக் கருதப்பட்டது . ஆனால் , ஓரளவு பரப்புக் கவர்ச்சித் 
தன்மையையும் செல்லுலோஸ் பெற்றுள்ளது . இன்று தயாரிக்கப் 
படும் சில தாள்களில் 

கவர் பொருளையும் உடன் கலந்தே . 
தயாரிக்கும் முறையும் வளர்ந்து வருகிறது . தாள்களின் மேற் 
பரப்பில் கவர் பொருளை இடையூடுருவச் செய்து (impregnate ) 
அவற்றைப் பாப்புக் கவர்ச்சி நிறப்பகுப்புக்கும் பயன்படுத்துவது 
முண்டு . எனவே , தாள் நிறப்பகுப்பிலும் , பங்கீட்டுப் பரப்புக் 
கவர்ச்சியும் செயல்படக்கூடும் எனலாம் . 


) 


வளிம -நீர்ம நிறப்பகுப்பில் , பெரும்பாலும் பங்கீடு செயல் 
படுகிறது . ஆனால் திண்மத்தில் நீர் குறைவாக இருக்கும் போது , 
அதுவே வளிம் - நீர்ம முறைக்கும் . வளிம - திண்ம முறைக்கும் 

டைடப்பட்ட ஒரு பொது வளிம நிறப்பகுப்பு முறையும் இன்று 
உருவாக்கப்பட்டுள்ளது . 


மேலே தரப்பட்டுள்ள விளக்கங்கள் , பங்கீட்டு நிறப்பகுப் 
பிற்கும் பரப்புக் கவர்ச்சி நிறப் பதப்பிற்கும் உள்ள இடைவெளி 
மிகக் தறைவு என்பதைத் தெளிவாக்குகிறது . கரைப்பான் , 
கவர் பொருள் முதலியவற்றைச் சரியான முறையில் தேர்ந்தெடுப் 
பதன் மூலம் , குறிப்பிட்ட கலவையை , பரப்புக் கவர்ச்சி முறை 
இலோ அல்லது பங்கீட்டு முறையிலோ பிரிக்கலாம் . 


எனவே , ஒரு குறிப்பிட்ட கலவையைப் பகுக்க , அதன் 
பங்கீட்டுப் பண்பு அல்லது பாப்புக் கவர்ச்சிப் பண்பு ஆகிய 
வற்றில் எது சிறப்பாகப் பயன்படக்கூடும் என்பதை நாம் 
தெளிவாக உணர்ந்து கொண்டால் , அது நிறப்பகுப்புக்கு 
இவற்றியைத் தரும் . இந்த அடிப்படையில் , பரப்புக் கவர்ச்சி 
யையும் பங்கீட்டையும் ஒப்பிட்டு ஆராய்வதே இப் பகுதியின் 
கோக்கமாகும் . 


8.1 மூலக்கூறுகளின் பண்புகள் 

கலவைடைப் பிரித்தெடுக்கும் முறைபைத் தேர்வு 
செய்வதில் , அடிப்படையாக அமைவது கலவைப் பொருள்களின் 
இயநபண்புகளும் , வேதிப்பண்புகளும் ஆகும் . அத்தகைய 
சில பண்புகளை இங்கு ஆராய்வோம் . 


6.1.1 மூலக்கூறு எடை 


மூலக்கூறுகளின் எடையில் ஏற்படும் சிபிய மாற்றங்கள் 
கூட , அவற்றன் கரைதிறனைப் பெரிதும் மாற்றி விடும் . பங்கீட் 


126 


நிறப்பகுப்பு வேதியியல் 


முறை , கரைபொருளின் கரைதிறனையே அடிப்படையாகக் 
கொண்டுள்ளது என்பது தெளிவ . ஆனால் , மூலக்கூறு எடையில் 
ஏற்படும் மாறுதல்கள் அவற்றின் பரப்புக் கவர்ச்சித் திறனை 
அவ்வளவு பாதிப்பதில்லை . எனவே , மூலக்கூறு எடையில் உள்ள 
வேறுபாடுகளைக் கொண்டு ஒரு கலவையைப் பகுக்க விரும்பினால் , 
பங்கீட்டு முறையே சிறந்தது . 


கரிம மூலக்கூறுகளின் ஓரின வரிசைகளைப் ( homologous 
series ) பகுத்தெடுக்க , பங்கீட்டு முறையே ஏற்றது . குறிப்பாக ,, 
வினைக் குழுக்களையுடைய , ஆறு கார்பன் அணுக்களுக்குமேல் 
பெற்றுள்ள நேர்கோட்டு மூலக்கூறுகள் ( linear molecules ), 
பங்கீட்டு முறையில் நன்கு பகுக்கப்படுகின்றன . 


6.1.2 மூலக்கூறுகளின் வடிவமைப்பு 

மூலக்கூறுகளின் வடிவமைப்பு ( structure ) , அவற்றின் 
பரப்புக் கவர்ச்சித் திறனைப் பெரிதும் பாதிக்கும் ஓர் அம்சமாகும் . 
ஒரே மூலக்கூறு எடை உடைய ஜியோமிதி மாற்று வடிவங் 
களையும் ( geometrical isomers ) , ஒளி மாற்று வடிவங்களையும் 
(( optical isomers ) பங்கீட்டு முறையில் பகுப்பது எளிதன்று . 
ஆனால் , இம் மூலக்கூறுகளிலுள்ள வினைக்குழுக்களின் இடநிலை 
அமைப்பில் ( Static arrangements ) உள்ள வேறுபாடுகள் , இம் 
மூலக்கூறுகளின் பரப்புக் கவர்ச்சித்திறனைப் பெரிதும் வேறு 
படுத்துகின் றன . இதன் விளைவாக . நகர்படிவில் இம் மூலக்கூறு 
களின் நகரும் வேகம் பெரிதும் வேறுபட்டு , அவை பிரிந்து விடு 

எனவே , மாற்று வடிவங்களைப் பகுத்தெடுக்கப் 
பொதுவாகப் பரப்புக்கவர்ச்சி முறையே சிறந்ததெனலாம் . 


கின்றன . 


6.1.3 மூலக்கூறுகளின் மின்துருவத்தன்மை 

மூலக்கூறுகளின் மின் துருவத்தன்மை கூடக்கூட , அவை 
கவர்பொருளின் தளப்பரப்பில் மேலும் வலிமையாகக் கவரப் 
பட்டு விடுகின்றன . எனவே , மின் துருவத்தன்மை மிகுந்த 
மூலக்கூறுகளைப் பரப்புக்கவர்ச்சி முறையில் பகுக்கும்போது , 
அவை தளப்பரப்பில் நன்கு கவரப்பட்டுவிடுவதால் , அவற்றை 
நகர்படிவுடன் எளிதில் நகர்த்த முடிவதில்லை , இத்தகு மூலக் 
கூறுகளைக் கவர்பொருள் தளத்திலிருந்து நீக்க , மின் துருவத் 
தன்மை மிகுந்த கரைப்பான்களைப் பயன்படுத்த வேண்டி 


யுள்ளது . 


ஆனால் , மின் துருவத்தன்மை மிகுந்த கரைப்பான்கள் ,, 
பெரும்பாலும் , மூலக்கூறுகளின் 

கவர்படு திறன்களுக் 


மீன்துருவத்தன்மை- ஹைட்ரோ-ஆக்சிஜன்பெற்ற 

புரோட்டான் கார்பன்ஹைட்ரோகார்பன்கள்வழங்கீகள் 


அயனீச் சேர்மம் 


பரப்புக் கவர்ச்சியும் பங்கீடும் 


- 


- 


* 


RH 


RXRNOZRORRC-ORRC-?Re-HRC-NHRRNHI2ROHH2OArOHRCO2Hநீஃபூக்ளிNHg-R-ca, 

யோடைடு RUN 


R2NH 


- 


* 


பரப்புக்கவர்ச்சி 


வீனக்குழுக்கள் 


வினைக்குழுக்கள் 


மூலக்கூறுஎடை 


3 


பங்கீடு 


படம்6.1பங்கீடும்பரப்புக்கவர்ச்சியும் 


L 


128 


நிறப்பகுப்பு வேதியியல் 


கிடையிலான சிறிய வேறுபாடுகளைப் பொருட்படுத்தாமல் , 
கலவையிலுள்ள எல்லா மூலக்கூறுகளையும் ஒரே வேகத்தில் 
ககர்த்தி விடுகின்றன . ஆகையால் , மின் துருவத்தன்மை மிகுந்த 
மூலக்கூறுகளின் கலவையைப் பகுக்க , பரப்புக்கவர்ச்சிமுறை 
ஏற்றதல்ல . 


எனவே , மின் துருவத்தன்மை மிகுந்த கார்போ ஹைட் 
ரேட்டுகள் , அமினோ அமிலங்கள் , நியூக்ளியோடைடுகள் முதலிய 
வற்றின் கலவைகள் பெரும்பாலும் பங்கீட்டு முறையிலும் , 
மின் துருவத் தன்மை குறைந்த ஹைட்ரோகார்பன்கள் 
போன் றன பொதுவாகப் பரப்புக் கவர்ச்சி முறையிலும் பகுக்கப் 
படுகின்றன ( படம் 6.1 காண்க ). 


ஒரு மூலக்கூறின் மொத்த மின் துருவத்தன்மை , அதன் 
அதன் வினைக்குழுக்களின் மின் துருவத்தன்மைகளின் கூட்டுத் 
தொகையாகும் . பொதுவாக , ஈதர் , எஸ்ட்டர் ( ester ) முதலிய 
வினைக்குழுக்கள் மூன்று அல்லது நான்த , ஒரே மூலக்கூறில் 
அமைந் திருந்தால் , அம் மூலக்கூறின் மொத்த மின் துருவத் 
தன்மை கூடி விடுகிறது . எனவே , இத்தகைய மூலக்கூறுகள் 
பங்கீட்டு முறையில் தான் நன்கு பகிர்வடைகின்றன . 


மேலும் , 

மூலக்கூறிலுள்ள ஹைட்ரோகார்பன் 
தொடரின் ( hydrocarbon chain ) நீளம் கூடக்கூட , அந்த மூலக் 
கூறின் மொத்த மின்து நவத்தன்மை குறைந்து விடுகிறது . 
எனவே , இத்தகு மூலக்கூறுகள் பங்கீட்டு முறையில் எளிதில் 
பகுக்கப்படுவதில்லை . 


6.2 கோட்பாடுகளின் அடிப்படையிலான வேறுபாடுகள் 

பங்கீட்டு முறையையும் , பரப்புக்கவர்ச்சி முறையையும் , 
கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒப்பிட்டு ஆராயலாம் . 
6.2.1 நேர் சமவெப்பக்கோட்டுத் தன்மை 

பரப்புக்கவர்ச்சி முறையில் , பரப்புக்கவர்ச்சி சமவெப்பக் 
கோடுகள் பொதுவாக நேர்கோடுகளாக அமைவதில்லை என்று 
கருதப்பட்டு வந்தது . ஆனால் , இன்று , கவர் பொருள்களில் 
உள்ள மிகச்சிவனைத்திறன் மிதந்த மையங்களை ( active sites 
இயக்கமிழக்கச் செய்து , கவர் பொருள்கள் தேர் சமவெப்பக் 
கோட்டுத்தன்மையுடன் செயல்படும்படி செய்யப்படு கின்றன . 

நிலையில் , பரப்புக்கவர்ச்சி முறையையும் விவாகக் 
கையாளும் வாய்ப்பு உள்ளது 


பரப்புக் கவர்ச்சியும் பங்கீடும் 


1.2.2 குவியப் பண்புகளை முன்னறிவித்தல் 

பங்கீட்டு முறையில் , மூலக்கூறுகளின் மொத்த எடை , 
மொத்த மின் துருவத்தன்மை முதலிய பொதுவான பண்புகளே 
செயல்படுகின்றன . எனவே , இத்தகு பண்புகளைக் கொண்டு 
கலவைகளின் 

நகர்வேக விகிதம் ( RF ) முதலிய பயனுள்ள 
செய்திகளை எளிதில் முன்னறிவிக்கலாம் ( predict ) . 


ஆனால் , பரப்புக்கவர்ச்சி முறையில் , தளத்தின் அமைப்பு , 
மூலக்கூறுகளின் வடிவமைப்பு முதலியவற்றை முழுமையாகக் 
கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருப்பதால் , குவியப் 
பண்புகளை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது எளிதன்று . 
பொதுவாக , 

கோட்பாடுகளின் அடிப்படையில் , பரப்புக்கவர்ச்சி 
ஆறையைவிட , பங்கீட்டு முறையை ஆராய்வது எளிது எனலாம் . 
* 2 • 3 மீட்டு நவாக்கம் 

பங்கீட்டு முறையில் , தாங்கியின் பண்புகளில் ஏற்படும் சிறு 
மாற்றங்கள் , பகுப்பு முறையைப் பெரிதும் பாதிப்பதில்லை . 

னால் , பரப்புக்கவர்ச்சி முறையில் , கவர்பொருள்களின் 
பண்புகள் ஒரே வகையில் அமையும்படி செய்வது மிகக்கடின 
மாகும் . ஒரே உற்பத்தியாளரிடமிருந்து பெறப்படும் ஒரு கவர் 
பொருளின் பண்புகளில் 

சில சமயங்களில் 
வேறுபாடுகள் காணப்படலாம் . எனவே , ஒரு குறிப்பிட்ட நிறப் 
பகுபபை , அப்படியே மீட்டுருவாக்கம் செய்வது ( reproduce ) , 
பரப்புக் கவர்ச்சி நிறப்பகுப்பு முறையைப் பொறுத்தவரை எளிய 
பணியன்று . 


3.3 செய்முறை வழிகள் 

செய்முறை எளிதாகவும் , தேவையைச் சரியாக அறைவு 
செய்யக்கூடியதாகவும் அமைந்த பகுப்பு முறையே பெருமளவு 
பயன்படுத்தப்படும் . இந்த வகையில் பங்கீட்டு முறையையும் 
பரப்புக்கவாச்சி முறையையும் இனி ஒப்பிட்டுப் பார்க்கலாம் . 


3.3.1 . கலவையின் அளவு 

பங்கீட்டு முறையில் , கலவையின் அளவை அதிகரிப்பதாகக் 
கொள்வோம் . நிலைப்படிவல் உள்ள நீரமத்தில , பல சிறுசிறு 
தகடுகள் நகர்வதுபோல்க் கலவையானது நகர்ந்து , ஒவ்வொரு 
தகடும் தனித்தனியாகப் பகுப்படையும் . இதனால் , பகுக்கப்படும் 
சூவியங்கள மன றுடன் ஒன்று கலந்து , கலவையானது நன்கு 
பருக்கப்படாமலே போய்விடும் . 

9 


. , 

நிறப்பகுப்பு வேதியியன் 
ஆனால் , பப்புக்கவர்ச்சி முறையில் , கலவைகள் தளப் 
பரப்பில் கவரப்படுவதற்கும் , பரப்பிலிருந்து விடுபடுவதற்கும் 
ஆதம் நேரம் , மூலக்கூறுகள் பங்கீடடைய ஆகும் நேரத்தைவிட 
அதிகம் . எனவே , குவியங்கள் கலவாத நிலையில் , பங்கீட்டு 
முறையைவிட பரப்புக்கவர்ச்சி முறையில் அதிகக் கலவையைப் 
பகுக்கலாம் , 

பெருமளவுள்ள கலவைகளைப் பகுக்கப் பயன்படும் தயாரிப்பு 
முறைகளிலும் , பரப்புக்கவர்ச்சி முறையே விரிவாகப் பயன் 
படுத்தப்படுகிறது . 
6.3.2 நிலைப்படியை அமைத்தல் 

பரப்புக்கவர்ச்சி முறையில் , நிலைப்படிவை அமைப்பது 
எளிதாகும் . ஆனால் , பங்கீட்டு முறையில் , நிலைப்படிவில் ஒரு 
திண்மமும் ஒரு நீர்மமும் கலக்கப்படவேண்டியுள்ள பால் , இஃது 
எளிதல்ல . மேலும் , இம் முறையில் , சில தாங்கிகள் எளிதில் 
படிவதுமில்லை . 


* 


6.33. ஆய்வு பகுப்புகள் 

பாப்புக்கவர்ச்சி முறையில் , ஒரே நிலைப்படிவில் கலவையை 
வைத்து , நகரும் படிவை வரிசையாக , அவற்றின் மின்து நவத் 
தன்மைக்கேற் மாற்றி , தகுந்த கரைப்பானைத் தேர்வு செய்து 
விடலாம் . பங்கீட்டு முறைகளில் , ஒரேநகர்படிவு பெரும்பாலும் 
பயன்படுத்தப்படுகிறது . இந்த 

நகர்படிவு 

பொதுவாக , 
இரண்டு அல்லது மூன்று கரைப்பான்கள் ஒரு குறிப்பிட்ட 
விகிதத்தில் கலக்கப்பட்ட கலவையாக அமைகிறது . ஒவ்வொரு 
பகுப்புக்கும் இத்தகைய நகரும் படிவிற்கான கரைப்பான் 
களையும் , அவற்றின் விகிதங்களையும் கண்டறிவது எளிதன்று . 


6.3.4 விரைவு 

கலவைகளைப் பகுத்தெடுக்கத் தேவையான நேரம் பரப்புக் 
கவர்ச்சி முறையில் மிகக் குறைவாகும் . இம் முறையையே 
முடிந்தவரை கையாள முனைவதற்கு இஃது ஓர் அடிப்படைக் 
காரணமாகும் . 


8.3 : 5 கலவைகளைத் திரும்பப் பெறுதல் 

சில கலவைகளிலுள்ள மூலக்கூறுகள் மிக மதிப்புயர்ந் 
தனவாக அமையலாம் . எனவே , அத்தகைய மூலக்கூறுகளை , 
எவ்விதச் சிதைவுமின்றித் திரும்பப் பெறும் தேவை ஏற்படலாம் . 


" " 


- 


131 


பரப்புக் கவர்ச்சியும் பங்கீடும் 


பங்கீட்டு முறையில் , பெரும்பாலும் மூதக்கூறுகள் எவ்வித 
மாற்றமும் அடையாமல் திரும்பக் கிடைத்து விடுகின்றன , 
ஆனால் , பரப்புக்கவர்ச்சி முறையில் , கவர் பொருளின் தளப் 
பரப்பில் கவரப்படும் சில மூலக்கூறுகளைத் திரும்பப்பெற 
முடியாமல் போகலாம் . மேலும் , சில மூலக்கூறுகள் , கவர் 
பொருளின் தளப்பரப்பை வினையூக்கியாகப் ( catalyst ) பயன் 
படுத்திக்கொண்டு , தமக்கிடையே வேதிவினைகளில் ஈடுபடவும் 
கூடும் . இத்தகைய சூழலில் , பங்கீட்டு முறையே சிறந்ததாக 
அமையும் . 


ஒரு குறிப்பிட்ட கலவையைப் 

பகுக்க , 

ஒவ்வோர் 
ஆய்வாளரும் தம் தேவைக்கும் , திறனுக்கும் , வசதிகளுக்கும் 
ஏற்ற பகுப்பு முறையைத் தாமே தேர்ந்தெடுத்துக் கொள்ள 
வேண்டும் . 


இந்த அத்தியாயத்தில் எல்லா நிறப்பகுப்பு முறைகளுக்கும் 
பொதுவான பங்கீடு , பர்ப்புக்கவர்ச்சி ஆகிய பண்புகளை மட்டுமே 
நாம் ஒப்பிட்டு ஆராய்ந்தோம் . குழல் முறை , மென்படல முறை . 
தாள் முறை போன்ற செய்முறைகளை நாம் இங்கு ஒப்பிட்டு 
ஆராயவில்லை . அப் பணியை 

அத்தியாயங்களில் 
மேற்கொள்வோம் . 


7 , தாள் நீறப்பகுப்பு 


ஒரு தாளின் ஓரத்தில் சிறிதளவு கலவையை இட்டு , தானை 
ஒரு நீர்மக் கரைப்பானில் ( கரைப்பானில் கலவை மூழ்காதவாறு ) 
ஓற்க வைப்போம் . 

தாளின் மீது தந்துகி விளைவால் ( capillary 
action ) நீர்மம் ஏறி வரும் போது , கலவையானது பகுக்கப்பட்டு , 
தனித்தனிக் குவியங்களாகப் பிரிந்து விடும் . இப்பகுப்பு முறையே 
தாள் நிறப்பகுப்பு ( paper chromatography ) என்று அழைக்கப் 
படுகிறது . 


நிறப்பகுப்பு முறைகளிலேயே , தாள் நிறப்பகுப்பு முறையே 
மிக எளிய தாகும் . கனிம , கரிம வேதியியலில் இம் முறை விரிவாகப் 
பயன்படுகிறது . இம் முறையைப் பண்பறி பகுப்பாய்விலும் , 
அளவறி பகுப்பாய் விலும் பயன்படுத்தலாம் . தயாரிப்புத் தாள் 
நிறப்பகுப்பும் இன்று விரைந்து வளர்ந்து வருகிறது . 


7.1 தாளின் அமைப்பும் , செயல்படும் முறையும் 

நிறப்பகுப்பில் பயன்படுத்தப்படும் தாள்களில் , செல்லு " 
லோஸ் இழைகள் பின்னிப் பிணைந்து இருக்கின்றன . இவ் விழை 
களுக் கிடையே , தந்துகிக் குழல்கள் போன்று நுண் துளைகள் 
நீண்டு குறுக்கும் நெடுக்குமாகச் செல்கின்றன . இவ்விழைகளின் 
வழியாகவே நகரும் படிவும் கலவையும் நகர்கின்றன . தந்துகிக் 
கவர்ச்சியால் நகர்படிவு நகர்கிறது . 


செல்லுலோஸ் தாள் , தன் எடையைப் போல் 22 % நீரை 
உட்கவர்ந்து கொள்கிறது . தாளின் வழியாகக் கரைப்பானும் 
கலவையும் நகரும்போது , நகரும் படிவிற்கும் செல்லுலோஸில் 
கவரப்பட்டுள்ள நீருக்குமிடையே கலவை பங்கீடடைகிறது . 
நீரில் மிகுதியாகக் கரையும் மூலக்கூறுகள் நிலைப்படிவாகவும் , 
மற்றொரு கரைப்பானை 15 கர்படிவாகவும் கொண்டு தான் தாள் 
நிறப்பகுப்பு செயல்படுகிறது 

மார்ட்டின் ( Martin ) 
விளக்கினார் . 


என 


தீரில் கலக்கும் கரைப்பான்கள் மட்டுமின்றி , சில சமயங் 
களில் நீரே நகர்படிவாகப் பயன்படுத்தப்படுகிறது . 


தாள் நிறப்பகுப்பு 
பொருள் ( நீர் ) எப்படி நிலைப்படிவாகவும் , நகரும் படிவாகவும் 
செயல்பட முடியும் ? இக் கேள்விக்குச் சரியான விடையளிக்கு 
முன் , தாளின் அமைப்பைப் பற்றிச் சரியாகத் தெரிந்து கொள்ள 
வேண்டும் . தாளில் பின்னப்பட்டுள்ள இழைகள் 80-90 % படிகத் 
தன்மை ( crystallinity ) உடையவை . இத்தகு படிகத்தன்மை 
யுடைய பகுதிகளில் , பெரும்பாலான கலவை மூலக்கூறுகள் 
ஊடுருவ முடியாது . தாளின் எஞ்சிய பகுதிகள் படிகத்தன்மை 
பற்றவை (amorphous ). படிகப் பகுதியின் பரப்பிலும் , படிக் 
மிலாப் பகுதி முழுவதிலும் தான் 22 % நீர் கவர்ந்து கொள்ளப்படு 


படிகமிலாப் பகுதிகளில் கவரப்படும் நீர் மற்ற பகுதிகளில் 
கவரப்படும் நீரினின்றும் வேறுபட்ட பண்புகளைப் பெற்றுள்ள 
தாகக் கொள்ளலாம் . முதலில் கவரப்படும் 6 % நீரின் கவர்ச்சி 
வெப்பம் ( heat of sorption ) , பின்னர் கவரப்படும் 16 % நீரின் 
கவர்ச்சி வெப்பத்தைவீட 

வெப்பத்தைவீட மிகக் குறைவு ஆய்வுகள் 
நிறுவியுள்ளன . முதலில் கவரப்படும் 6 % நீர் , படிகமிலாப் பகுதி 
களில் ஹைட்ரஜன் பிணைப்புகளை ( hydrogen bonds ) உருவாக்கிக் 
கொள்கின்றன . இந்தப் பகுதிகளை , கலலையைப் பகுக்கப் பயன் 
படும் நிலைப்படிவுகளாகும் . இந்தப் பகுதிகளில் , நகர்படிவிற்கும் 
+ விலைப்படிவிற்குமிடையே கலவை சமன்பாடடைவது உண்மை . 
ஆனால் , இந்தச் சமன்பாட்டு நிலையைப் பங்கீடு என்பதா , அல்லது 
பரப்புக் கவர்ச்சி என்பதா என்ற கேள்விக்குத் தகுந்த விடை 
இன்னும் கிடைக்கவில்லை . 


1.2 தாளில் குவிய நகர்வேக விகிதம் 

தாள் நிறப்பகுப்பிலும் , மென்படல நிறப் பகுப்பலும் குவிய 
நகர் வேகங்களை ஆய்விலிருந்து நேரடியாகக் கண்டறிய சமன் 
பாடு ( 7.1 ) பயன்படுத்தப்படுகிறது . 

குவிய மையம் நகர்ந்துள்ள தூரம் 
R = 

நகர்படிவு நகர்ந்துள்ள தூரம் 


- 


- 


தாள் நிறப்பகுப்பை , ஏறுதாள் நிறப்பகுப்வு ( ascending 
paper chromatography ) , இறங்குதாள் நிறப்பகுப்பு ( descending 
paper chromatography ), வட்டத்தாள் நிறப்பகுப்பு (circular paper 
.chromatography ). என மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் . 
முதல் இரண்டு முறைகளிலும் ( 7.1 ) , குவிய நகர்வேக விகிதத் 
தைக் கணக்கிட உதவுகிறது . 

ஆனால் , வட்டத் தாள்களில் , குவியங்கள் ஒரே நேர்கோட்டுப் 
பாதையில் நகராமல் , குறிப்பிட்ட பரப்பளவில் நகர்கின்றன . 


Tal - Nா - TALErl - ME +++ 


திறது . 


பாடி 


மற்ற இறை : 


இரு தாள் முறைகளின் 

நிறப்பகுப்பு வேதியியல் 
எனவே , இம் முறையில் , குவிய நகர் வேகம் ஏறு , இறங்கு . 
தாள்களை விடக் குறைவாக இருக்கும். வட்டத்தாளில் குவிய 
நகர் வேக விகிதத்தைக் கணக்கிடச் சமன்பாடு ( 7.2 ) பயன்படு 

சலியம் கார்ங்கள்ள தாம் 
RE 

[7-2 } 
நகாபடிவு கொந்துள்ள ஆரம 
7.2.1 நகர்வேக விகிதத்தைப் பாதிக்கும் பண்புகள் 

குவிய நகர்வேக விகிதங்கள் பல ஆய்வுச் சூழ்நிலைகளைப் 
{ experimental conditions ) பொறுத்து மாறுபடு கின்றன . 
( அ ) பகுப்பு முறை : வட்டத் தாள் முறையில் நகர்வேக 

நகர்வேக விகிதம் 
தினின்றும் மாறுபட்டது . மேலும் , ஒரு குவியத்தின் நகர்வேக 
விகிதம் , இறங்குதாள் நிறப்ப குட் பில் ஏறு தாள் நிறப்பகுப்பை 
விட அதிகமாகும் . இவ்விருவகைத் தாள்களிலுமே , தந் துசிக் 
கவர்ச்சி செயல் பட்டாலும் , இறங்குதாள் முறையில் புவிஈர்ப்பு : 
விசை தந்துகிக் கவர்ச்சியுடன் இணைந்தும் , ஏறு தாள் முறையில் 
எதிர்த்தும் செயல்படுகிறது . இவ்விரு முறைகளிலும் குவிய 
1. நகர்வேக விகிதங்கள் மாறுபடுகின்றன . 

( ஆ ) நகரும் படிவு : தாள் நிறப்பகுப்பில், பங்கீடு சிறப்பிடம் 
பெறுவதால் , நகரும் படிவின் இயைபு ( composition ) RE மதிப்பு 
களைப் பெரிதும் பாதிக்கிறது . நகரும் படிவில் உள்ள கரைப்பான் 
களின் அமைப்பில் ஏற்படும் சிறு மாறுதல் கூட , கலவையிலுள்ள 
மூலக்கூறுகளின் RE மதிப்புகளை மாற்றி விடுகின்றன . . இதனால் 
R மதீட்புகளின் பட்டியலில் இடமாற்றம் ஏற்படுவதுமுண்டு . 

( இ ) வெப்பநிலை : வெப்பநிலை , குவிய நகர்வைப் பெரிதும் 
பாதிக்கும் ஒரு பண்பாகும் . எனவே , பகுப்பாய்வு முழுவதும் 

ஒரு குறிப்பிட்ட வெப்ப நிலையிலேயே நடைபெற வகை செய்ய 
{ . வேண்டும் . நகர்வேக விகிதங்களைக் குறிப்பிடும் போது , அவை : 
எந்த வெப்பநிலையில் அளவிடப்பட்டவை என்பதைக் குறிப்பட 
வேண்டும் . 

( ஈ ) பகுப்புக் கலத்தின் அளவு : தாள் நிறப்பகுப்பு நிகழும் 
கலம் 

இருப்பின் , நிரப்பகுப்புச் சமன்பாட்டுநிலை 
தகர்ந்து விடும் . தாளின் சூழ்நிலை எல்லா உயரங்களிலும் ஒரே 
சீராக இருப்பதில்லை . எனவே , கலத்தின் உயரமும் தாளின் 
உயரமும் அதிகரி பின் , குவிய வேகங்கள் மாறுபடத் 
தொடங்கும் . இதன் விளைவாக , குவியங்களின் நகர் வேக 
விகிதங்களும் மாறுபடுகின்றன . 


நிறப்பகுப்பு 

135 
( உ ) கலவை இடும் இடம் : தாளில் , கரைப்பான் 

கரைப்பான் மெல்ல 
மெல்ல உயர்ந்து வரும்போது . நீர் பின் தங்கி விடுகிறது . ஆனால் , 
மீன் துருவத்தன்மை குறைந்த கரைப்பான் தாளால் கவரப் 
படாததால் அது நகர்கிறது . எனவே , கலவை இடப்பட்ட 
இடத்திற்கும் கலத்திலுள்ள . கரைப்பானின் உயரத்திற்கும் 
இடையே புள்ள தூரம் மாறுபட்டால் , கலவையை வந்தடையும் 
ககர்படிவின் மின் துருவத் தன்மையும் மாறுபடும் . இந்த 
மாறுபாடும் , குவியங்களின் நகர்வேது விகிதங்களை 

மாறு 
படுத்தும் . 

( ஊ ) தாள் எ கை : தாளில் உள்ள கந்து கிக் குழலமைப் 
பையும் , அபனிகள் அல்லது மின் துருவக் குழுக்கள் முதலியன 
வற்றையும் பொறுத்து , கலவையானது பங்கீடு , பரப்புக் 
கவர்ச்சி , அயனி மாற்றம் அல்லது களிம வடிதல் ( gel filuation ) 
அடையலாம் . 

இவை , நகர்வேக விகிதங்களை ஒப்பிட , ஒரே 
நிறுவனத்தால் தயாரிக்கப் பட்ட , ஒரே வகைத் தாளையே பயன் 
படுத்தவேண்டும் . 

( எ ) கலபையின் தன்மை : கலவையிலுள்ள ஒரு வகை மூலக் 
கூறு, மற்றொருவகை மூலக்கூறுடன் பங்கீட்டுத் தன்மையைப் 
பாதிக்கலாம் . எனவே , ஒரு மூலக் கூறின் நகர் வேக விகிதம் .. 
கலவையிலுள்ள மற்ற மூலக் கூறுகளையும் சார்ந்திருக்கும் . 


| 


136 


நிறப்பகுப்பு வேதியியல் 
கார்போஹைட்ரேட் போன்ற மிக மெதுவாக நகரும் மூலக் 
கூறுகளையுடைய கலவைகளை இறங்த முலையில் பதக்கும் 
போது , தாளின் வழியே ஓரளவு கரைப்பான் வழிந்து விழ வகை 
செய்யலாம் . இத்தகு சூழலில் , கரைப்பான் கடைசிவரை 
நகரும் தூரத்கை அளக்க முடியாது . எனவே , R- ன் மதிப்பை 
அறியும் வாய்ப்பில்லை . இந் நிலையில் , தளுகோஸின் ககர்வேக 
விகிதத்தை அடிப்படையாகக் கொண்டு , குவிய நகர் வேகங்கள் 
கணக்கிடப்படுகின்றன . 


7.3 தாள் நிறப்பகுப்பின் வகைகள் 

பங்கீட்டு நிறப்பகுப்பைப் பற்றி முன்பே விரிவாக ஆராய்ச் 
தோம் . 

தாள் நிறப்பகுப்புக்கும் இக்கத கோட்பாடுகள் 
அப்படியே பொருந்தும் . குழல் திறப்பதப் பில் நகர்படிவு 
மேலிருந்து கீழிறங்கும் முறையில் செயல்கிறது . 
நிறப்பகுப்பில் , தந்துகிக் கவர்ச்சியால் நகர்பாவு நகர்வகால் , 
அது மேலிருந்து கீழ் இறங்கித்தான் வரவேண்டும் என்பதில்லை . 
தாள் நிறப்ப தப்பில் மூன்று வகைகள் உண்டு . 
பகுப்பு . இறங்கு நிலப்பகுப்பு , கிடைமட்ட நி பதப்பு. 
இவற்றிலும் பல 

உருவாக்கப்பட்டுள்ளன . 
முறைகள் பற்றியும் , இவற்றிற்குத் தேவையான பெதப்புக் 
கலங்களின் அமைப்பைப் பற்றியும் இனி காண் யாம் . 


ஏறு நிறப் 


புதுமைகள் 


1.31 இறங்கு தாள் நிறப்பகுப்பு 


. 


இதுவ , தாள் நிறப்பகுப்பில் பழமையான முறையாகும் . 
இம் மறையில் , ஓர் உயர்க்க , சதுர அல்லது வட வமான 
கண்ணாடிக் கலன் பயன்படுத்தப் படுகிறது . இக் கலனின் மேற் 
பத்தியின் பரப்பு , அடிப் பகுதியின் பாபிை.ச் சற்ற 
அதிகமாக இருக்கும் . மேற்பகுதியில் , நகர்படிவை வைப்ப 
தற்கான சிறிய தட்டுப் போன்ற கலரிருக்கும் . பதக்கம் - 
வேண்டிய கலவை இடப்பட்ட தாளி எ கலவைத்த அரக் 
உள்ள நுனிப்பகுதி இந் 

க் கலனில் வைக்கப்பட்டு , நாம் 
லிருக்கும்படி நிலப்பரப்படுத்தப்படுகிறது . நகர்வுக் 
கலத்தை யொட்டி அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு கண்ணாடத் 
தண்டின் மீது தாள் தொங்கவிடப்படுகிறது . இத்தகைய நிறம் 
பகுப்புக் கலனின் அமைப்பைப் படம் 1 தெளியாக்குகிறது . 


இந்த நிறப்பகுப்பில் பயன்படுத்தப்படும் தாள்கள் செவ்வா 
வடிவமாகவோ அல்லது சதுர வடிவமாகவோ அமையும் 


தான் நீறப்பகுப்பு 


கலவைகளின் எண்ணிக்கை அதிகமானால் , தாளின் அகலத் 
தைக் கூட்டிக்கொள்ளலாம் . ஒரு குறிப்பிட்ட சலவை குவியங் 
களாகப் பதக்கப்படும் 
போது , சில குவியங்கள் 
குறிப்பிட்ட சில மூலக் 
கூறுகளால் 

உருவா 
பாயிருக்கலாம் 
என்ற ஐயம் தோன்ற 
லாம் . அப்போது , ஒரே 
தாளில் கலவைக்குப் 
பக்கத்திலேயே அம் 
மூலக் கூறையும் 
வைத்து , குவியங்களை 
நகரவைத்தால் , கலகை 

2 
-யின் எந்தக் குவியம் 
தனி மூலக்கூறின் குவி 
யம் நகர்ந்துள்ள அளவே 
சகர்கிறது என 
லாம் . 

த்தகைய 
ஒப்பு ஆய்வுகளுக்கும் 

QILDITT 
தேவையாகும் . 


அறிய 


3 


---2படாது-- 


" 


138 


நிறப்பகுப்பு வேதியியல் 


* எனவே , மிக மெதுவாகவே பதப்படையும் கலவைகளைப் பகுத் 
-தெடுப்பதில் , இம் முறை பெரிதும் பயன்படுகிறது . 


X 


X 


Y Z 


X Y Z 


t 


க 


- 


A 3 X C 


A B X C 


* 


- 


- 


- 


- 


- 


- 


-- 


ச.. 


சாதா 


T 


* 


1 


கலவை 


கலவைகளப் பகுக்கலாம் . 

மிக எளிதாயினும் , அதில் ஒரு குறை யண்டு . 
தான் வீறப்பகுப்பு 

139 
மட்டத்திற்குச் சற்று உயரத்தில் கலவைபை இட்டுக் குழாயை 
மூடிவிட்டால் , குவியங்கள் பிரியத் தொடங்கும் . 

குழாய்க்குப் பதிலாக , நீண்ட 
வாய் வளையாத கண்ணாடி ஜாடி 
களையும் பயன்படுத்தலாம் . இத் 
தகைய அமைப்பை படம்.7-3 - ல் 
காண்க . தக்கையில் ஒன்றுக்கு 
மேற்பட்ட கொக்கிகள் இருக்கு 
மாறு அமைப்பதன் மூலம் ஒரே 
கலத்தில் : பல தாள்களில் 

பல கலவைகளை ஒரே நேரத் 
தில் பகுக்கவும் , ஒரு 
யைத் தனி மூலக்கூறுகளுடன் 
ஓட் பிடும் போதும் , அகன்ற , 
நீண்ட 

தாள் கள் பயன் 
படுத்தப்படுகின்றன . அப்போது 

1 
பெரிய கலங்கள் தேவைப்படும் . 
கலங்களின் மேற்பகுதியில் ஒரு 
குறுக்குச் சட்டம் இருக்கும் . 
இந்தச் சட்டத் துடன் இடுக்கி 
யால் தாள் பிணைக்கப்பட்டுத் 
தொங்கவிடப்பட்டிருக்கும் . 
இதைவிட எளிய முறை 

2 
தாளையே ஒரு குழல் வடிவில் 
வளைத்து , இடுக்கியாலோ, ஊசி 
யாலோ , நூலால் தைத்தோ 
அல்லது ஒட்டும் பொருளாலோ 
பிணைத்துவிடுவதாகும் . இந்தக் 

ப . 73 ஏறுதாள் நிறப்பகுப்பு 

( 1 தாள் கரப்பான் ) : 
* குழலை அப்படியே 

பகுப்புக் 
கலத்தில் உள்ள கரைப்பானில் நிற்க வைத்து விடலாம் . இவ்விரு 
அமைப்புகளையும் படம் 7-4 தெளிவாக்குகிறது . 
தாளை , ஒரு தழல்போல வளைத்து வைத்துப் பகுக்கும் முறை 

இத்ததைய 
வளைந்த குழலில் நீர்மம் ஏறி அது ஊறிவிடும் போது , அதன் 
விறைப்பாக நிற்கும் தன்மை குறைந்து . அது வளைந்து விழுந்து 
விடச்கூடும் . இக் குறையை நீக்க . படம் 75 - ல் காட்டப் 
பட்டுள்ள சாதனத்தைப் பயன்படுத்தலாம் . தாளின் நான்கு . 


- 


- 


1140 

நிறப்பகுப்பு வேதியியல் 
மூலைகளிலும் துளையிட்டு , அவற்றைச் சட்டத்தில் பொருத்தி 
பகுப்புக் கலனில் வைக்க வேண்டும் . கண்ணாடி அல்லது 


ப 


-- 


- 


- 


-- --- 

- 
-- -- 
-- - 


-- 
--- 


படம் 1.4 . ஏறுதான் நிறப்பகுப்பு (நீண்ட தாள் முறை ) 
அ . தாளைச் சட்டத்தில் தொங்க விடுதல் 

தாள் அமுல் முறை . 


உலோகத்தால் ஆன இந்த அமைப்பைப் பயன்படுத்தினால் , 
பெரிய தாள்களைப் பகுப்புக்கலனில் வைப்பதும் , அதிலிருந்து 
நீக்குவதும் எளிது . 

மேலும் , 

பகுக்கப்பட்ட தாள்களைக் 
காயவைப்பதும் இந்த அமைப்பில் எளிதாகும் . 
1.3.3 கிடைமட்ட நிறப்பகுப்பு 

கிடைமட்ட தாள் நிறப் பகுப்பில் (horizontal paper chromato 
graphy ), குவியங்கள் பரவ , தந்துகிக் கவர்ச்சி மட்டுமே காரண 

மாக அமையும் . இம் முறையில் 
பயன் படுத்தப்படும் கலன் உயர 
மாக அமைய வேண்டியதில்லை . 

சதுர வடிவத்திலுள்ள 
கலனில் உள்ள தட்டில் நகர் 
படிவு 

வைக்கப்படு கிறது. 
தட்டின் மேற்புறத்தில் 
கண்ணாடித் தண்டுகள் ஒரே 

தளத்தில் பொருத்தப்பட்டி 
படம் 7.5 

ருக்கும் . இந்தத் தளத்தில் நிலைத் 
தாள் நிறப்பகுப்புச் சட்டம் 

திருக்குமாறு , தாள் வைக்கப்படு 
1. திருகு ; 2. தண்டு ; 3. தாள் ,. 

கிறது . தாளின் கலவை இடப் 
பட்டுள்ள பகுதியின் நுனி மட்டும் கரைப்பானைத் தொடும்படி 
அமைக்க வேண்டும் . 


தான் நிறப்பகுப்பு 


இம் முறையில் , கலத்தின் உயரம் குறைவாக இருப்பதால் ,, 
கலத்தின் வளிமப் பகுதி ஒருபடித்தாக அமைகிறது . எனவே , 


- 


- 


- 


படம் 7.5 ( 0 ) கிடைமட்ட நிறப்பகுப்பு முறை 


இத்தகு கலங்களில் , R மதிப்புகள் பெரும்பாலும் மாறு 
பாடடைவதில்லை . இப் பண்பே , இவ்வகை நிறப்பகுப்பு 
இப்போது நன்கு வளர்ந்து வருவதற்குக் காரணமாகும். 


7.3.4 வட்டத்தாள் நிறப்பகுப்பு 

வட்டத்தாள் நிறப்பகுப்பில் , செய்முறை மிக எளிதாக 
அமைந்துள்ளது . வட்டவடிவில் வெட்டப்பட்ட தாளில் , ஒரு 
சிறிய வால் அதன் மையப்பகுதிவரை செல்லு மாறு வெட்டித் 
தொங்கவிடப்படுகிறது . இந்தத் தாளின் மையத்தில் , கலவை 
இடப்படுகிறது . 


தாளின் ஆரத்தைவிடச் சற்றுச் சிறிய ஆரத்தையுடைய 
வட்ட வடிவுள்ள பாத்திரத்தில் நகர்படிவை எடுத்துக் 
கொண்டு தாளை அதன்மேல் வைத்து , தாளீன் வால் கரைப் 
பானைத் தொட்டுக்கொண்டிருக்கும்படி 

வைக்கப்படுகிறது . 
தாளின் மீது , கலத்தின் மூடி வைக்கப்படுகிறது . தாளின் வால் 
வழியாக , தந்துகிக் கவர்ச்சியால் தாளின் / மையத்திற்கு 
நகர்படிவு வருகிறது . அங்கிருந்து , ஒரே சீரான வேகத்துடன் 
தாளின் எல்லாத் திசைகளிலும் , கரைப்பானுடன் கலவை 


ரைப்பா 


நிறப்பகுப்பு வேதியியல் 
யும் நகரத் தொடங்குகிறது . இதனால் , மையத்தில் இடப்பட்ட 
கலவையானது , பல வளைய வடிவுள்ள கு வியங்களாகப் பகுக்கப் 
- படுகிறது . இம் முறையைப் படம் 7.6 விளக்குகிறது . 


" 


- 


- 


வாக 
- -- 

- 
-- 

- 

- 
---- 
- --- 

- 


- 


- 
--- 
-- -- 


3 


படம் 78 ( அ ) வட்டத்தாள் நிறப்பகுப்புக் கலன் 
1. தாள் ; 2. தாளின் வால் ; 3. நகர்படிவு 

( ஆ ) நிறப்பகுப்படைந்த தான் 


தாளில் வெட்டப்பட்ட வால்களின் நீளம் மாறுபடுவ 
தாலும் , நகர்படிவு சரியாகக் கலவையின் மையத்திற்கு வந்து 
சேராததாலும் , கலவையின் பகுப்பில் சில சிக்கல்கள் 
உருவாகலாம் . எனவே , இப்போது வட்ட வடிவத் தாளிலேயே 


படம் 1.7 
வட்டத்தாள் நிறப்பகுப்பிக் 
வால் தாங்கியின் அமைப்பு 


-காக 

-- 
--- 


மூடி 

தாள் வால் 
3. வால் தாங்கி 

நகர்படிவு 


வெட்டப்படுவதில்லை . மாறாக , தனிபாக ஒரு சிறிய தாள் 
ஒரு திரி தாங்கியில் { wick mounter ) செங்குத்தாகப் பொருத்தி 


தான் சிறப்பகுப்பு 
வைக்கப்படுகிறது . திரியின் ஒரு நுனி கரைப்பானையும் , மறு 
துனி தாளின் மையத்தையும் தொட்டுக் கொண்டிருக்குமாறு , 
கலன்ன் மையத்தில் தாங்கிப் பொருத்தப்படுகிறது ( படம் 7 : 7 
காண்க ) . 


--- 


ந்த 


வட்டத்தாளிலும் , ஒன்றுக்கு மேற்பட்ட கலவைகளைப் 
பகுக்கலாம் . அப்போது , தாளின் மையத்தை ஒட்டிய ஒரு 
சிறிய வட்டத்தில் சம தூரங் 
களில் கலவைகள் வைக்கப் 

கலவைகள் 
படுகின்றன . 
அமைப்பைப் படம் 7.3 
காட்டுகிறது . இவ்வாறு 
தாளில் இடப்பட்ட கலவை 
கள் , அதன தன் வட்டப் பகு 
திக்குள் பல வளையங்களாகப் 
பகுக்கப்படும் . 


7.3.5 பன்மைத்தாள் நிறப் 

தாள் 
பகுப்பு 

பட்டய் 7.8 வட்டத்தாளில் பல 
இதுவரை விளக்கப்பட்ட 

கலவைகளை இடுதல் 
அறப்பகுப்பு முறைகளில் , 
ஏதேனும் ஒரு நகர்படிவு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது . 
ஒன்றுக்கு மேற்பட்ட நகர்படிவுகள் பயன்படுத்தப்பட்டால் , 
அந்த முறைக்குப் பன்மைத்தாள் நிறப்பகுப்பு ( multiple paper 
chromatography ) என்று பெயர் , இதில் இரு வகைகள் உண்டு . 


- 


முதல் வகையில் , ஒரே தாளில் பல்வேறு நகர்படிவுகளைக் 
கொண்டு , கலவையை ஒரே திசையில் நகர்த்தி அதைப் பகுக் 
கலாம் . நகர்படிவிலுள்ள கரைப்பான்களின் இயைவைப் 
படிப்படியாக மாற்றுவதன் மூலம் , நகர்படிவின் மின் துருவத் 
தன்மையைப் படிப்படியாகக் கூட்டலாம் . இந்த முறை . குழல் 
நிறப்பகுப்பில் பயன்படுத்தப்படும் தொடர்மாற்ற முறையை 
ஒத்ததாகும் . 


இரண்டாம் வகை , இரு திசைத் தாள் நிறப்பகுப்பு (two 
dimensional paper chromatography ) எனப்படும் . இம் முறையில் , 
ஒரு சதுர வடிவத் தாளின் ஓரத்தில் கலவையை வைத்து , முதல் 
கரைப்பானில் பகுத்த பின்னர் , அந்தத் தாளை இரண்டாவது 
கரைப்பானில் 90 ° சாய்த்து வைக்கப்படுகிறது . இதனால் , முதல் 


1 


வரை 


தாளை 


இத்தகு குவியத்தைத் 

மீறப்பகுப்பு வேதியியல் 
கரைப்பானால் ஓரளவு பகுப்படைந்த கலவை , இரண்டாவது 
கரைப்பானால் நன்கு பகுக்கப்படுகிறது . படம் 7.9 இதை நன்கு 
விளக்குகிறது . படம் 7.5 - ல் காட்டப்பட்டுள்ள சட்ட அமைப்பில் 
தாளை வைத்து விட்டால் , இரு திசைகளிலும் கலவை பதக்கப் 
படும் 

வெளியே எடுக்க வேண்டியதில்லை . 
சட்டத்தை 90 ° சாய்த்து , இரண்டாவது நகர்படிவில் வைப்பது 
இம் முறையில் எளிதாகும் . 

C 
ஒருதிசைப் பகுப்பு இருதிசைப் பகுப்பு 
படம் 7.9 இருதினைத்தான் நிறப்பகுப்பு 
ரு திசைகளில் பகுக்கப்பட்டுக் கிடைக்கும் குவிபத்தில் 
கூட சில பண்பொத்த மூலக்கூறுகள் பகுபடாமல் இருக்கும் 
யெடுத்து , புதிய தாளின் முனையில் வைத்து , மீண்டும் வேறொரு 
ககர்படிவால் பகுக்கலாம் . இவ்வாறு , மேலும் மேலும் பகுத்துச் 
செல்லும் முறைக்கு , பல திசைத் தாள் நிறப்பகுப்பு என்று 


கலவை 


73.6 சில சிறப்பான முறைகள் 

அண்மையில் , தாள் நிறப்பகுப்பில் வேறு சில குறிப்பிடத் 
தக்க புதிய முறைகளும் வளர்ந்துள்ளன . 

இறங்கு தாள் நிறப்பகுப்பில் , சில குவியங்கள் மெதுவாக 
சுகரலாம் . இவற்றைப் பகுக்க , நீண்ட தாள்களைப் பயன் படுத்து 
வதற்குப் பதிலாக , நகர்படிவைத் தாளின் வழியே குறிப்பிட்ட 
அளவு வழிய விட்டு விடலாம் . கலவையிலுள்ள மூலக்கூறுகள் 
கன்கு பகுக்கப்பட்டதும் , கலத்தைவீட்டுத் தாள் நீக்கப் 
படுகிறது . 


பண்புகளையுடைய 
தாள் நிறப்பகுப்பு 

145 
வாட்டத்தாள் நிறப்பகுப்பில் , கலவைகள் மெதுவாகப் பகுப் 
படைந்தால் , தாளின் மையம் ஒரு சுழற்றியில் ( rotator ) 
பொருத்தப்படுகிறது . நகர்படிவு 

நகரும்போது , 

தாளும் 
சுழற்றப்படுகிறது . இதனால் ஏற்படும் மையவிலக்கு விசை 
( centrifugal force ) தந்துகிக் கவர்ச்சியுடன் இணைந்து , கலவையை 
விரைவில் பகுக்க உதவுகிறது . 
7-4 தாளின் வகைகளும் வடிவங்களும் 

தாளின் தன்மை , நிறப்பகுப்பைப் பெரிதும் பாதிக்கிறது . 
எனவே , ஒரே முறையில் தயாரிக்கப்பட்ட , ஒத்த இயல் , வேதிப் 

தாள்களையே நாம் பெரும்பாலும் பயன் 
படுத்துகிறோம் . வாட்மன் தாள்கள் (Whatman papers ) , 
இதற்காக விரிவாகப் பயன்படுத்தப்படுகின் றன . 


7-4-1 செல்லுலோஸ் தாள் வகைகள் 

நகர்படிவு வேகத்தின் ( flow - rate ) அடிப்படையில் , தாள்களை 
வகைப்படுத்தலாம் . 

தாளின் 

தடிப்பு (thickness ) கூடினால் , 
நகர்படிவு வேகமாக நகரும் . தாளின் அடர்த்தி குறைந்தாலும் , 
ககர்படிவு வேகமாக நகரும் . 


தடிப்பு மிகுந்த தாள்கள் , அதிக அளவு கலவையைப் 
பரவவின்றிப் பகுக்கப் பயன்படுகின்றன . பல்வேறு வாட்மன் 
தாள்களை , அவற்றின் தடிப்பின் அடிப்படையிலும் , அவற்றில் 
கரைப்பான்கள் நகரும் வேகத்தின் அடிப்படையிலும் , பட்டியல் 
7-1 பகுத்துக் காட்டுகிறது . 


பட்டியல் 7 • 1 வாட்மன் தாள்களின் பண்புகள் 


நகரும் வேகம் 


தானின் தடிப்பு 


மிகுதி 


நடுநிலை 


குறைவு 


மெல்லிய 


வாட்மன் 


வாட்மன் 4 

54 
540 


வாட்மன் 7 

1 


2 
20 


தான் 


தடித்த தாள் 


வாட்மன் 31 

17 


வாட்மன் 3 

3 MM 


-- 


146 


நிறப்பகுப்பு வேதியியல் 


வாட்மன் நிறுவனத்தைத் தவிர , வேறு சில நிறுவனங்களும் 
தாள் . நிறப்பகுப்பிற்குரிய செல்லுலோஸ் தாள்களை உற்பத்தி 
செய்கின்றன . ஆனால் , அவற்றின் பண்புகளும் , பெரும்பாலும் , 
வாட்மன் தாள்களின் பண்புகளுடன் ஒப்பிட்டே குறிப்பிடப்படு 


கின்றன . 


தாள்களில் மாசுகள் (impurities ) சிறிதளவு இருந்தாலும் , 
அவை தாளின் பண்புகளில் பெரிய மாறுதல்களை ஏற்படுத்தக் 
கூடும் . அமிலத்தால் கழுவப்பட்ட , சாம்பலற்ற (ashless) 
தாள்களே பெரும்பாலும் நிறப்பகுப்பில் பயன்படுத்தப்படு 
கின்றன . இத்தகைய தாள்களில் தான் மாசுகள் மிகக்குறைவாக 
( < 12 ) இருக்கும் . 


7 • 4-2 மாற்றியமைக்கப்பட்ட செல்லுலோஸ் தாள்கள் 

மின் துருவத்தன்மை மிகுந்த கலவைகளைப் பகுக்க , அயனீ 
மாற்றத் தன்மை மிகுந்த தாள் வகைகள் பயன்படுத்தப் படு 
கின்றன . இத்தகு தாள்களில் , கார்பாக்சில் ( carboxyl ) குழுக்கள் 
மிகு தியாக இருக்கும் . நேர் அயனிகள் ( cations) , அமின்கள் , 
அமினோ அமிலங்கள் போன்ற கலவைகளைப் பகுக்க , இத்தத 
தாள்கள் சிறந்தனவாகும் . அயனி பரிமாற்றப் பிசின்கள் ( ion 
exchangs resins ) கலந்த தாள்களும் , மின் துருவத் தன்மை மிகுந்த 
கலவைகளைப் பகுக்கப் பயன்படுத்தப்படுகின்றன . 


நீர்விலக்குக் கலவைகளைப் பகுக்க , கீசல்கர் கலந்த தாள்கள் 
ஏற்றன . இத்தகைய கலவைகளை , செல்லுலோஸ் எஸ்ட்டரால் 
( cellulose ester ) தயாரிக்கப்பட்ட தாள்களைக் கொண்டும் பகுக் 
கலாம் . சிலிக்கோன் ( Silicone ) கலந்த தாள்கள் , கொழுப்புப் 
பொருள்கள் ( lipid materials ) உள்ள கலவைகளைப் பகுக்கப் 
பயன்படுகின்றன . 


74.3 கண்ணாடி இழைத் தகடுகள் 

செல்லுலோஸ் தாள்களுக்குப் பதிலாக , கண்ணாடி இழைத் 
தகடுகள் ( glass fibre sheets ) அண்மையில் பெருமளவில் பயன் 
படுத்தப்படுகின்றன , வாட்மன் GFIA , GF / B , GF / C முதலியன 
இவ் வகையைச் சார்ந்தவை . 


செல்லுலோஸ் தாள்களை அரித்து விடக்கூடிய கலவைகளும் 
அமிலங்களும் , கண்ணாடி இழைத் தகடுகளைப் பாதிப்பதில்லை. 
மேலும் , இத் தகடுகளில் , பரப்புக் கவர்ச்சி விளைவுகளைத் 
தவிர்ப்பது எளிது ; பகுப்பும் விரைவாக நிகழ்கிறது . 


- 


தாள் நிறப்பகுப்பு 


7.4-4 தாளின் வடிவங்கள் 

பல்வேறு தாள் நிறப்பகுப்பு முறைகளுக்கு ஏற்ப , செவ்வக , 
சதுர , வட்ட வடிவங்களில் நிறப்பகுப்புத் தாள்கள் உற்பத்தி 
செய்யப்படுகின்றன . தாள் களின் நுனிகளை வெட்டும்போது 
ஏற்படும் சில குறைபாடுகள்கூட , நிறப்பகுப்பைப் பாதிக்கக் 
கூடும் . எனவே , குறிப்பிட்ட வடிவங்களில் வெட்டப்பட்டு 
விற்கப்படும் தாள்களைப் பயன்படுத்துவதே சிறப்பாகும் . 


ஒரே சதுர அல்லது வட்ட நிறப்பகுப்புத் தாளில் பல 
கலவைகளைப் பகுக்கும் முறை , முன்பே விளக்கப்பட்டது . அம் 
முறையில் கலவை பகுக்கப்படும்போது , ஒரு கலவையின் 
குவியங்கள் மற்றொரு கலவையின் குவியங்களுடன் கலந்து விடக் 
கூடும் . இதைத் தடுக்க , தாளில் குவியங்கள் பரவும் பரப்புகளுக் 
கிடையே சில பகுதிகளை வெட்டியெடுத்துவிடலாம் . இவ்வாறு 
இடையீடிட்ட தாள்கள் (slotted papers ) இப்போது எளிதில் 
கிடைக்கின்றன . இவற்றைப் படம் 7.10 காட்டுகிறது . 


பார் 


வெட்டப்பட்ட பகுதி 


படம் 7-10 . இடையீடிட்ட தாள்கள் 


தாள்களில் , ஒரு சிறு புள்ளியாகவே கலவை இடப்படுகிறது . 
தாளின் முழுப்பரப்பிலும் , ஒரே வேகத்தில் நகர்படிவு நகர்கிறது . 
தாளில் கலவை இடப்படும் பகுதியின் அகலத்தை மட்டும் சுருக்கி 
விட்டால் , குவியங்கள் நகர்த்தப்படும் வேகம் அதிகரிக்கும் . இவ் 
வகைத் தாள்களை , விரைவுத் தாள்கள் எனலாம் ( படம் 7.11 
காண்க ) . இவற்றில் , குவியங்களின் வடிவம் வட்ட வடிவில் 
அமையாமல் சற்று நீண்டு இருக்கும் . 


148 


நிறப்பகுப்பு வேதியியல் 


7.5 கலவையைத் தயாரித்தலும் , இடுதலும் 
கலவையைச் 

சரியான முறையில் தயாரித்தலும் , அக் 
கலவையைச் சரியான அளவை ஏற்ற முறையில் தாளில் 


படம் 7 • 11 . விரைவுத் தாள்கள் 


இடுதலும் , தாள் நிறப்பகுப்பு நன்கு நிகழ மிகவும் இன்றியமை 
யாத தேவைகளாகும் . 


7.5-1 கரைசல் தயாரித்தல் 

பகுக்கப்படவேண்டிய கலவை , ஒரு திடப் பொருளாக 
இருந்தால் , அதைத் தகுந்த கரைப்பானில் கரைக்க வேண்டும் . 
எளிதில் ஆவியாகக்கூடிய அசிட்டோன் , குளோரோஃபாம் 
முதலிய கரைப்பான்களே , கலவையைக் கரைக்கப் பெரிதும் 
பயன்படுத்தப்படுகின்றன . 

கலவையிலுள்ள பகுக்கப்படவேண்டிய சேர்மங்கள் , ஏறக் 
குறைய சம அளவாகவும் , மாசுகள் மிகக் குறைந்தனவாகவும் 
இருக்க வேண்டும் . பொதுவாக , தாளில் 10 மை.லி. ( மைக்ரோ 
லிட்டர் ; 1 மை.லி. - 10- லிட்டர் ) அளவு கரைசலே வைக்கப் 
படுகிறது . இந்த அளவு கரைசலில் , 1-100 மை.கி. ( மைக்ரோ 
கிராம் ; 1 மை.கி = 10-6 கிராம் ) எடைபளவு கலவையேனும் 
இருக்கும்படிப் பார்த்துக்கொள்ளவேண்டும் . 
7.5-2 கரைப்பானால் பிரித்தல் 

ஏதேனும் ஒரு சேர்மம் மட்டும் கலவையில் அதிக அளவு 
இருப்பின் , அதன் குவியம் பிற குவியங்களை மறைத்து விடக் 
கூடும் . பெரும்பாலான உயிரியல் (biological ), மருந்தியல் 
( pharmaceutical ) தயாரிப்புகளில் இத்தகைய சூழ்நிலை உருவாக 
லாம் . அப்போது , தகுந்த கரைப்பானைக் கொண்டு மிகுதியான 
அளவிலுள்ள சேர்மத்தை நீக்சி , கலவையின் இயைபை முதலில் 
சமன்படுத்திக் கொள்ளவேண்டும் . 


தாள் நிறப்பகுப்பு 


149 


1.5-3 குறுக்கிடும் பொருள்களை நீக்குதல் 

தாள் நிறப்பகுப்பு , உயிரியல் மூலக்கூறுகளைப் பிரித் 
தெடுக்கவே பெரிதும் பயன்படுத்தப்படுகிறது . இயற்கையாகக் 
கிடைக்கும் உயிரியல் கலவையிலுள்ள புரோட்டீன்கள் , 
கொழுப்புகள் ( lipids ), கனிம அயனிகள் ( inorganic ions ) ஆகியன 
தாள் நிறப்பகுப்பைப் பெரிதும் பாதிக்கின்றன . இவற்றைத் 
தனித்தனியே நீக்க , பின்வரும் முறைகள் கையாளப்படுகின்றன . 


டங்ஸ்டிக் அமிலம் ( tungstic acid ) போன்ற சேர்மங்களைக் 
கொண்டு , புரோட்டீன்களை வீழ்படிவாக்கிப் பகுத்தெடுக்கலாம் . 
நுண்வடித்தல் ( ultra - filtration ) முறையும் , சில வேளைகளில் 
கலவையைப் பகுக்கப் பயன்படுகிறது. 


கொழுப்புப் பொருள்கள் , கொழுப்பு விழை கரைப்பான்களில் 
(lipophilic solvents ) கரைத்தெடுக்கப்படுகின்றன . சில ஆய்வு 
களில் , கொழுப்பு கலந்த கலவைபைத் தாளில் இட்டு , முதலில் 
கொழுப்புவிழை கரைப்பான்களில் வைத்துவிடுவதுண்டு. அப் 
பொழுது , கொழுப்புப் பொருள்கள் மட்டும் கலவையை விட்டு 
நகர்ந்து , தாளின் உச்சியை அடையும் . அப் பகுதியை மட்டும் 
வெட்டி நீக்கிவிட்டு , அதே தாளை எஞ்சியுள்ள கலவையைப் 
பகுக்கப் பயன்படுத்தலாம் . 


அயனிகளை நீக்க , மின்னாற்பகுப்பு ( electrolysis ) முறை முன்பு 
பயன்படுத்தப்பட்டது . ஆனால் , இப்பொழுது பெரும்பாலும் 
அயனிப் பரிமாற்றப் பிசின்களே உபயோகப்படுத்தப்படுகின்றன . 


7.5.4 தொடர்பொருள்களைப் பயன்படுத்துதல் 

கலவையிலுள்ள பொருள்களை நேரடியாகப் 
பகுப்பதைவிட , அவற்றின் தொடர் பொருள்களைப் ( derivatives ) 
பகுத்தல் சில சமயங்களில் பயனுள்ளதாகும் . சில எடுத்துக் 
காட்டுகள் கீழே தரப்பட்டுள்ளன : 


( அ ) எளிதில் ஆவியாகக்கூடிய சேர்மங்களை , ஆவியாகாத 

( non - volatile ) தொடர்பொருள்களாக மாற்றி , 
அவற்றைத் தாளில் பகுக்கலாம் . 


( ஆ ) கலவையிலுள்ள சேர்மங்கள் நிறமற்றவையாக இருப் 

பின் , அவற்றை நிறமுள்ள தொடர்பொருள்களாக 
மாற்றித் தாளில் பகுக்கலாம் . 


150 


நிறப்பகுப்பு வேதியியல் 


7.5.5 கலவையை இடும் முறை 


கலவையை 


முதலில் , எழுதுகோல் ( pencil ) ஒன்றினைப் பயன்படுத்தி , 

இடவேண்டிய பகுதியைத் தாளில் குறித்துக் 
கொள்ள வேண்டும் . பெரும்பாலும் , புள்ளி வடிவிலேயே கலவை 
வைக்கப்படுகிறது . தயாரிப்புத் தாள் நிறப்பகுப்பில் , கலவை 
ஒரு பட்டைக் கோடாக ( band ) வைக்கப்படலாம் . 


தாளில் கலவையை இடுவதற்கு , தந்துகிக் குழல்களைப் 
பயன்படுத்தலாம் . ஆனால் , இம் முறையில் தாளில் இடப்படும் 
கலவையின் அளவு தோராயமாகக்கூடத் தெரிவதில்லை . எனவே , 
கலவைகளை இடுவதற்கு , இப்போது மைக்ரோ பிப்பெட்டுகள் 
( micro - pipettes) பயன்படுத்தப்படுகின்றன . பண்பறி பகுப்பிற்கு , 
10 மை.லி., 20 மை.லி. அல்லது 25 மை.லி. பிப்பெட்டுகள் 
போதுமானவை . ஆனால் , அளவறி பதப்புகளில் , 1 முதல் 
20 மை.லி. வரை பல்வேறு அளவுகள் குறிக்கப்பட்ட மைக்ரோ 
பிப்பெட்டுகள் , அல்லது திருகு தண்டுடைய பீச்சுக்குழாய் 
ஊசிகள் (injector syringes with micrometer screw ) பயன்படுத்தப் 
படுகின் றன . 


கலவையை 


10 மை.லி. அளவு வரை , கலவையைத் தாளில் ஒரே முறை 
இட்டுக் காய வைத்துவிடலாம் . ஆனால் , அதற்கு மேல் 

இடவேண்டிய நிலை வரும்போது ( அதாவது , 
கரைசலில் கலவையின் அளவு குறைவாக இருக்கும்போது ), 
சரைசலை 10 மை.லி. தவணைகளில் தாளில் இடவேண்டும் . 
ஒரு முறையிட்ட 10 மி.லி. கரைசலிலுள்ள கரைப்பான் 
காயும்வரை காத்திருந்து , அடுத்த பகுதி கரைசலை இட 
வேண்டும் . கரைசலை விரைவில் உலர்த்த , சிறிய மின்விசிறி 
களைப் பயன்படுத்தலாம் . கலவையிலுள்ள சேர்மங்கள் 
வெப்பத்தால் பாதிக்கப்படா என்பது உறுதியாகத் தெரிந்தால் , 
தாளைச் சிறிது வெப்பப்படுத்தி , கரைப்பானைக் காயவைக்கலாம் . 


7.6 தாள் சமன்பாடடைதல் 

தாள் நிறப்பகுப்பில் பயன்படுத்தும் தாள்களை முதலில் 
நகர்படிவுடன் நன்கு சமன்பாடடையச் ( equilibration ) செய்ய 
வேண்டும் . இதற்காக , முதலில் தாள் , நகர்படிவுள்ள நிறப் 
பகுப்புக் கலனில் நீண்டநேரம் வைக்கப்படுகிறது . நிறப்பகுப்புக் 
கலத்திலிருந்து வளிமம் வெளியேறாதிருக்கும்படி கலன் நன்கு 
மூடப்படுகிறது . 


தாள் நிறப்பகுப்பு 


153 


ஊ 


இறங்கு தாள் நிறப்பகுப்பில் , கலனின் அடியில் கரைப்பானை 
ற்றி , தாளைக் கலனின் மேற்பகுதியிலுள்ள தண்டிலிருந்து 
தொங்கவிடலாம் . மேலும் , தாள்கள் விரைவில் சமன்பாடடைய , 
அவை கரைப்பானில் நனைக்கப்பட்டு , கலனின் பக்கச்சுவர் 
களில் வைக்கப்படலாம் . இவ்வாறு தாளைச் சமன்பாடடையச் 
செய்தபின் , நகர்படிவைத் தாளின் மேல் நுனி உள்ள பகுதியில் 
ஊற்றி , கலனை மூடிவிட வேண்டும் . 


ஏறு தாள் நிறப்பகுப்பு முறையில் , தாளின் அடிப்பகுதி 
கரைப்பானைத் தொடாத நிலையில் சமன்பாடு அடையச் செய்து 
விட்டு , பின்னர் தாளின் அடிப்பகுதி கரைப்பானில் வைக்கப்பட 
வேண்டும் . 


| 


கொள்ளளவு 


தாள் நிரப்பகுட் பு நிகழும் கலன்களின் 
குறைந்தால் , சமன்பாடில்லாத தன்மையும் குறையும் . எனவே , 
கலன் களின் அளவு எவ்வளவு சிறிதாக இருக்கிறதோ அவ்வளவு 
சிறப்புடைய தாகும் . 


ஏறு , இறங்கு தாள் நிறப்பகுப்பு முறைகளை விட , கிடை 
மட்டத்தில் செயல்படும் வட்டத்தாள் நிறப்பகுப்பு முறையில் 

சமன்பாடில்லாத் தன்மை குறைவு . எனவே , 
இன்று , வட்டத்தாள் முறை , மற்ற இருமுறைகளைவிடப் 
பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது . 


தாள்களின் 


1 


7.7 கரைப்பான்கள் 


7.7.1 கரைப்பான் கோவை 


கொண்டு , 


ஹைட்ரஜன் பிணைப்பில் ( hydrogen bond ) ஈடுபடும் திறனை 
அடிப்படையாகக் 

கரைப்பான்களை வரிசைப் 
படுத்தலாம் ( பட்டியல் 7.2 காண்க ) . இப் பட்டியலின் 
தொடக்கத்திலுள்ள கரைப்பான்கள் 

கரைப்பான்கள் வலிமை மிகுந்த 
ஹைட்ரஜன் பிணைப்புகளை உருவாக்கக்கூடியன ; பட்டியலின் 
இறுதியிலுள்ளவை இப் பண்பற்றவையாகும் . பொதுவாக , 
தாள் நிறப்பகுப்பில் , பட்டியல் 7.2 - ல் இருந்து தேர்ந்தெடுக்கப் 
பட்ட 2 அல்லது 3 கரைப்பான்களைத் தகுந்த விகிதத்தில் கலந்து , 
நகர்படிவுகளாகப் பயன்படுத்தலாம் . 


நிறப்பகுப்பு வேதியியல் 


152 


பட்டியல் 7.2 தாள் நிறப்பகுப்புக் கரைப்பான்களின் கோவை 


எண் 


கரைப்பான் 


எண் 


கரைப்பான் 


1 . 


நீர் 


12 . 


D- அமைல் ஆல்கஹால் 


2 . 


ஃபார்மமைடு 


13 . 


எத்தில் அசிட்டேட் 


3. 


மெத்தனால் 


14 . 


எத்தில் ஈதர் 


4 . 


அசிட்டிக் அமிலம் 


15 . 


n- பியூட்டில் அசிட் 

டேட் 


ட் 


5 . 


16 . 


எத்தனால் 


குளோரோஃபாம் 


6 . 


ஐசோபுரோப்பனால் 


17 . 


பென் சீன் 


7 . 


அசிட்டோன் 


18 . 


டாலுவீன் 


8. 


சைக்லோ எக்சேன் 


n- புரோப்பனால் 
t- பியூட்டனால் 


9 . 


20 . 


பெட்ரோலியம் ஈதர் 
பெட்ரோலியம் 


10 . 


ஃபினால் 


21 . 


11 


n-பியூட்டனால் 


22 . 


பாரஃபின் எண்ணெய் 


மேலே குறிப்பிடப்பட்ட கரைப்பான்களின் கோவையில் 
t- பியூட்டனாலுக்கு மேலேயுள்ள எல்லாக் கரைப்பான்களும் , 
நீரில் எல்லா விகிதங்களிலும் கரையக்கூடியன . மற்றக் கரைப் 
பான்கள் நீரில் ஓரளவே கலக்கக்கூடியன ; இவை , நீருடன் 
இரு படிவுகளை உருவாக்கும் . 

தாள் நிறப்பகுப்பின் திறன் , பயன்படுத்தப்படும் கரைப் 
பான்களையும் , அவை கலக்கப்படும் விகிதங்களையும் , இதனால் 
உருவாகும் கரைசலின் pH அளவையும் சார்ந்திருக்கும் : 
7.7.2 நிலைப்படிவு 

பயன்படுத்தப்படும் கரைப்பான்களின் அடிப்படையில் , 
தாள் நிறப்பகுப்பை மூன்று வகைகளாகப் பிரிக்கலாம் . 

(( அ ) நீர் நிலைப்படிவு : பெரும்பாலான தாள் நிறப்பகுப்பு 
சளில் , தாளே நிலைப்படிவாகப் பயன்படுத்தப் படுகிறது . தாள் , 
நீரைத் தானாகவே உட்கவர வழி செய்யப்படுகிறது . நீராவி 


153 


தாள் நிறப்பகுப்பு 


நிறைந்த ஓர் அறையில் தாளை வைத்துவிட்டால் , தாள் நீரைத் 
தன்னுள் கவர்ந்துகொள்ளும் . உப்பு நீர் அல்லது , நிலைமாறாக் 
கரைசல்கள் நிலைப்படிவாகப் பயன்படுத்தப்படும்போது , இவர் 

சில 

. 
சமயங்களில் நகர்படிவில் உள்ள நீரே நிலைப்படிவாகவும் பயன் 
படுவதும் உண்டு . 


( ஆ ) நீர்விழை கரிமக் கரைப்பான் நிலைப்படிவு : நீர்விழை 
கரிமக் கரைப்பான்கள் ( bydrophilic organic solvents ) நிலைப் 
படிவாகப் பயன்படும்போது , பின்வரும் வழிகளில் நிலைப்படிவை 
அமைக்கலாம் : 


* 


கரைப்பான் எளிதில் ஆவியாகக்கூடியதாக இருந்தால் , 
கரைப்பானின் ஆவி நிறைந்த கலனில் தாளை வைத்து , கரைப் 
- பானைத் தாள் கவர்ந்து கொள்ளுமாறு செய்யலாம் . மெத்தனால் , 
இவ்வாறு நிலைப்படிவாக்கப்படுகிறது .. 

ஃபார்மமைடு போன்ற எளிதில் ஆவியாகாத கரைப்பானை 
நிலைப்படிவாகப் பயன்படுத்தும்போது , இந்தக் கரைப்பானை 
எளிதில் ஆவியாகக்கூடிய மெத்தனாலுடன் கலந்து , கலவையில் 
தாளை நனைத்து நன்கு காயவைக்கவேண்டும் . மெத்தனால் 
ஆவியானபின் , நிலைப் படிவுக் கரைப்பான் மட்டும் 
எஞ்சும் . 


தாளில் 


( இ ) மாற்றுத்தாள் நிறப் பகுப்பு (நீர்நீக்குக் கரைப்பான் நிலைப் 
படிவு ) : முன்பு விளக்கப்பட்ட மாற்றுப் பங்கீட்டுக் குழல் 
நிறப்பகுப்பைப் போலவே , மாற்றப் பங்கீட்டுத் தாள் முறை 
யிலும் ( reverse paper chromatography ), மின் துருவத்தன்மை 
குறைந்த நீர் நீக்குக் கரைப்பான் நிலைப்படிவாகவும் , மின் துருவத் 
தன்மை மிகுந்த நீர்விழை கரைப்பான் நகர்படிவாகவும் பயன் 
படுத்தப்படுகின்றன . 

இம் முறையில் , தாளிலுள்ள ஹைட்ராக்சில் குழுக்கள் , 
முதலில் எஸ்ட்டர் குழுக்களாக வேதி வினைமாற்றம் செய்யப் 
படுகின்றன ( --OH + --OCOCH , ) . இவ்வாறு மாற்றப்பட்ட 
தாள்களில் 

நீர்விழை திறன் குறைந்து விடுகிறது . இவை 
மாற்றுத்தாள் நிறப்பகுப்பில் பயன்படுத்தப்படுகின்றன . 

மாற்றுத் தாளில் பயன்படுத்தப்படும் நிலைப்படிவுக் கரைப் 
பான் எளிதில் ஆவியாகக்கூடியதாக இருப்பின் , முன்பு குறிப் 
பிட்டதைப் போலவே , தாள் கரைப்பானை உட்கவர்ந்து கொள்ள 
வழி செய்யப்படுகிறது . கரைப்பான் எளிதில் ஆவியாகாவிடின் 


154 


நிறப்பகுப்பு வேதியியல் 


அதைப் பெட்ரோலியம் ஈதருடன் கலந்து , கிடைக்கும் கலவை 
யில் தாளை நனைத்து உலரவைக்கவேண்டும் . 
7-7.3 நகர்படிவு 

தாள் நிறப்பகுப்பில் , பலவகை நகர்படிவுகள் பயன்படுத்தப் 
படுகின்றன . 

கலவையிலுள்ள மூலக்கூறுகளின் தன்மைக் 
கேற்ப , நகர்படிவுக் கரைப்பான்கள் தேர்ந்தெடுக்கப்படு கின் றன . 
தாள் நிறப்பகுப்பில் , பெரும்பாலும் நகர்படிவு ஒன்றிற்கு மேற் 
பட்ட கரைப்பான்களின் கலவையாகவே 

அமையும் . 
கலவைகளை . ஆய்வு நடைபெறச் சிறிது நேரத்திற்கு முன் 
தயாரித்துக்கொள்வதே சிறப்பாகும் . நகர்படிவக் கரைப் 
பான் கள் சிலவற்றையும் , அவற்றைக்கொண்டு பகுக்கக்கூடிய 
கலவைகளையும் பட்டியல் 7.3 - ல் காண்க . 
பட்டியல் 7.3 தாள் நிறப்பகுப்பில் பயன்படும் கரைப்பான்கள் 


எண் 


கலவை 


கரைப்பான் 


விகிதம் 


1 . 


அமினோ ஃபினால் , தண்ணீர் நிறை கரை 
அமிலங்கள் 

சன் 
( saturated 

soln . ); 
ஃபினால் , நீர் , அம்மோ நிறை கரை 
னியா 

சல் 

200 : 1 
n- பியூட்டனால் , அசிட்டிக் 4 : 1 : 5 

அமிலம் , நீர் 
சர்க்கரைகள் எத்தில் அசிட்டேட் , 3 : 1 : 3 

அசிட்டிக் அமிலம், நீர் 
கொழுப்பு -பியூட்டனால் , 1.5 M நிறை கரை 
அமிலங்கள் 

அம்மோனியா 


2 . 


3 . 


அசிட்டோன் , அடர் HCI , 87 : 8:51 


நீர் 


Co , MD , Ni , 
Cu , Fe 
( குளோரைடு 

கள் ) 


90 ! 10 


5. F , C , Br , I பிரிடீன் , நீர் 

( சோடியம் 
உப்புகளாக ) 


6 . 


Hg , Pb , Cd , 


நிறை கரை 

சல் : 


n- பியூட்டனால் , 3 M HCI 


Cu , Bi 


( குளோரைடு 

கள் ) 


தாள் நிறப்பகுப்பு 


155 


7.8 கண்டறியும் முறைகளும் அளவீட்டு முறைகளும் 

பிற நிறப்பகுப்பு முறைகளைப்போலவே , தாள் நிறப்பகுப்பு 
முறையிலும் , வண்ண மூலக்கூறுகள் உள்ள 
கண்டறிவது எளிது . ஆனால் , பல கலவைகள் , தாமே வண்ண 
முடையவையாய் அமைவதில்லை . எனவே , இங்கும் புதிய 
கண்டறியும் முறைகளை உருவாக்கவேண்டியுள்ளது . 


கலவையைக் 


7 • 8.1 இயற்பியல் முறைகள் 

உயர் அழுத்த பாதரச ஆவி விளக்கிலிருந்து ( high pressure 
mercury vapour lamp ) வரும் UV- ஒளியில் ஆன்த்ரசீன் , நாப்தலீன் 
போன்ற மூலக்கூறுகள் நன்கு ஒளிர்கின்றன . தாள் நிறப் 
பகுப்பில் இப் பண்பு பயனுள்ளதாகும் . 


பகுதிகள் 


240 - 260 mp 
260 mp அலை 

அலை நீளங்களுக்கிடையிலான UY-ஒளி 
( புற ஊதாக் கதிர்கள் ) ஒரு பாதரச ஆவி விளக்கிலிருந்து ஒளிர் 
பொருள் ( phosphor ) பூசப்பட்ட நிறப்பகுப்புத் தாளில் படும் 
போது , தாள் ஒளிர்கிறது ( fluorescence ) . பல கரிம மூலக்கூறுகள் 
LV- ஒளியை உட்கவர்ந்து கொள்கின்றன . இத்தகு மூலக் 
கூறுகள் உள்ள கலவையை ஒளிர்பொருள் உள்ள தாளில் 
பகுத்துப் பின்னர் அத் தாளின் மீது uy-ஒளியைப் பாய்ச்சினால் 
குவியங்கள் உள்ள பகுதிகளில் உள்ள மூலக்கூறுகள் கதிர்களை 
உட்கவர்ந்துகொள்ளும் ; எனவே , அப் 

மட்டும் 
ஒளிராது . 

இவ்வாறு , தாளில் ஒளிராத பகுதிகள் மூலகங் 
களின் குவியங்கள் என்பதை எளிதில் அறியலாம் . 
7 • 8 • 2 வேதியியல் முறைகள் 

வேதியியல் முறையில் , வண்ணமூட்டிகளை ( colouring 
reagents ) தாளில் நிறப்பகுப்பு முடிந்தபின் ஒரே சீராகத் தெளிக்க 
வேண்டும் . இவ்வாறு தெளிப்பதற்கு , பல வடிவங்களில் 
தெளிப்பான்கள் ( sprayers ) கிடைக்கின்றன . 

கனிம , கரிமப் 
பொருள்களைக் கண்டறியப் பொதுவாகப் பயன்படுத்தும் 
வண்ணமூட்டிகள் கீழே தரப்பட்டுள்ளன : 

( அ ) நேர் அயனிகளுக்கான வண்ண மூட்டிகள் : நேர் 
அயனிகள் ( cations ) , சில குறிப்பிட்ட வண்ணமூட்டிகளுடன் 
வினை புரிந்து வண்ணங்களைத் தருகின்றன . 

( i ) ரூபியானிக் அமிலம் ( rubianic acid ) , சாலிசிலால் 

LISM FLD ( salicylaldoxime), அலிசரின் ( alizarin ) 
ஆகியவற்றின் கலவை ( RSA ) . 0.1 % எ / ப ( எடை 
பருமன் , weight / volume ) எத்தனால் கரைசலைத் 


* 156 


நிறப்பகுப்பு வேதியியல் 


தாளில் தெளித்து , அம்மோனியா ஆவியில் காட்டிய 

பின் உலரவிடவேண்டும் . 
( ii ) டைஃபினைல் கார்பசைடு ( diphenyl carbazide ) : 1 % 

எ / ப எத்தனால் கரைசலைத் தாளின் மீது தெளித்து , 
உடனே அம்மோனியா ஆவியில் காட்டி , அடுத்துப் 
பின்னணி வண்ணம் மங்கும்வரை 

உலரவிட 
வேண்டும் . 
( iii ) ரூபியானிக் அமிலம் : 0.1 % எப எத்தனால் 

கரைசலும் , நீரும் 15% பப இருக்குமாறு கலந்து 
தாளை அம்மோனியாவில் காட்டியபின் தாளின் மீது 
தெளிக்க வேண்டும் . 


(iv ) அம்மோனியம் சல்ஃபைடு : பகுப்படைந்த தானை , 

இதன் கரைசலில் நனைத்து , பின் தாளை உலரவிட 
வேண்டும் . 


மேலே குறிப்பிடப்பட்ட நான்கு வண்ணமூட்டிகள் நேர் 
அயனிகளுடன் வினை புரிந்து உருவாக்கும் வண்ணங்களைப் 
பட்டியல் 7.4 - ல் காண்க . 

பட்டியல் 7.4 நேர் அயனிகளின் வண்ண வேதி வினைகள் 


ண்ண 
மூட்டி 


எண் 


RSA 


டைஃபினைல் 
கார்பசைடு 


ரூபியானிக் அம்மோனியம் 
அமிலம் 


சல்ஃபைடு 


அயனி 


மஞ்சள் 


1 . 
2 . 
3 . 


Cd2 + 
Co2 + 
Cu + 


ஊதா 


ஆரஞ்சு 


ஆரஞ்சு 
சமை 


மஞ்சள் 
கருமை 
கருமை 


- 


பசுமை 


4 . 


Fe2 + 


பழுப்பு 


கருமை 


ஊதா 
பழுப்பு 


5 . 


Pb2 + 


கருமை 


Mhe + 


இளம் 
பழுப்பு 


Hg + 


இனஞ் 
சிவப்பு 
கருஞ் 
சிவப்பு 
இளஞ் 
சிவப்பு 
கருஞ் 
சிவப்பு 
சிவப்பு 
இளஞ் 
சிவப்பு 
இளஞ் 
சிவப்பு 


-- 


கருமை 


நீலம் 


கருமை 


8 . 
9 . 


Ni2 + 
Zo + 


ஊதா 
ஊதா 


Bik + 


கருமை 


மஞ்சள் 
பழுப்பு 





157 


தான் நிறப்பகுப்பு 


( ஆ ) கரிம மூலக்கூறுகளின் வண்ண மூட்டிகள் : கலவை 
யீலுள்ள கரிம மூலக்கூறுகளின் வினைக் குழுக்களின் பண்பு 
களுக்கு ஏற்ப வண்ணமூட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன . 
எடுத்துக்காட்டாக , அமினோ அமிலங்களைக் 

கண்டறிய, 
நின்ஹைட்ரின் ( pinhydrin ) ( 0-2 % எப அசிட்டோன் கரைசல் ) 
பயன்படுத்தப்படுகிறது . இக் கரைசலை உபயோகிக்குமுன் 
அதனுடன் சில துளிகள் பிரிடீன் சேர்த்துக்கொள்ளவேண்டும் . 
நின்ஹைட்ரின் கரைசலை நிறப்பகுப்புத் தாளின்மீது தெளித்து , 
அதை 105 C வெப்பநிலையில் உலரவிட வேண்டும் . இவ் வினையில் 
உருவாகும் வண்ணங்கள் பின்வருவன : 

(i ) கருஞ்சிவப்பு : அலனீன் , ஆர்ஜினீன் , கிளை சீன் 

லியூசின் 
( ii ) மஞ்சள் : புரோலீன் , ஹைட்ராக்சி புரோலீன் . 


T - 8.3 உயிர்வேதியியல் முறைகள் 

சில சமயங்களில் , உயிர்வேதியியலை அடிப்படையாகக் 
கொண்ட பண்புகளும் ஒரு கலவையின் குவியங்களைக் கண்ட 
றியப் பயன்படுத்தப்படுகின் றன. 


எடுத்துக்காட்டாக , அமிலோஸ் ( amylose ) என்ற உயிர்வினை 
யூக்கியை ( enzyme ) , ஒரு கலவையிலிருந்து பிரித்தெடுத்துக் 
கொள்வதாகக் கொள்வோம் . நிறப்பகுப்பு முடிந்ததும் , தாளின் 
மீது ஸ்டார்ச் (starch ) கரைசல் தெளிக்கப்படுகிறது . அமிலோஸ் 
உள்ள பகுதி ஸ்டார்ச்சுடன் வினைபுரிகிறது . சிறிது நேரத்திற்குப் 
பின் , தாளில் அயோடின் ஆவியைப் படியவிட்டால் , ஸ்டார்ச் 
படிந்த பகுதிகள் நீலமாகவும் , அமிலோஸ் இருக்கும் பகுதிகள் 
நிறமற்றும் காணப்படும் . 


7 • 8 • 4 மூலக்கூறுகளை அடையாளம் கண்டுபிடித்தல் 

நிறப்பகுப்படைந்த மூலக்கூறுகளைச் சரியாக அடையாளம் 
கண்டுபிடிக்க, R மதிப்பும் , R ; மதிப்பும் பயன்படுத்தப்படு 


கின் றன . 


ஒரே தாளில் , கலவை இடப்பட்ட இடத்திற்குப் பக்கத்தில் 
கலவையில் இருக்கக்கூடும் எனக் கருதப்படும் மூலக்கூறினைத் 
தனித்து இட்டு , நிறப்பகுப்பை நடத்தவேண்டும் . கலவையி 
விருந்து வரும் குவியமும் , தனியாக இடப்பட்ட மூலக்கூறின் 
குவியமும் ஒரே தூரத்தில் இருக்கின்றனவா என்று காண 
வேண்டும் . இவ்வாறு கணக்கிடப்படும் R மதிப்புகள் ஒன்றாக 


158 


நிறப்பகுப்பு வேதியியல் 


ல்லாவிட்டால் , இரு குவியங்களும் வெவ்வேறு மூலக்கூறு 
களால் ஆன வை என்று முடிவு செய்யலாம் . ஆனால் , RF மதிப்புகள் 
ஒன்றாக இருப்பின் , அந்த இரு குவியங்களிலும் ஒரே மூலக் 
-கூறுகளே 

உள்ளன என்று உறுதியாகக் கூறமுடியாது . 
ஏனெனில் , ஒன்றுக்கு மேற்பட்ட மூலக்கூறுகளும் ஒரே 
RE மதிப்பைப் பெற்றிருக்கலாம் . எனவே , குவியங்களை உறுதி 
யாகக் கண்டறியப் பின் வரும் முறைகள் கையாளப்படுகின்றன . 


7 • 8 • 5 நிறப்பகுப்பு நிறமாலை 

வெவ்வேறு மூலக்கூறுகள் பல நகர்படிவுகளிலும் ஒரே 
வகையில் செயல்படுவது அரிது என்பதே இம் முறையின் அடிப் 
படையாகும் . பல நகர்படிவுகளில் , ஒரு மூலக்கூறின் R மதிப்பு 
களைக் கண்டறிந்து , அவற்றை நகர்படிவுகளின் வரிசைப்படி 
வரைபடமாக வரைந்து கொள்ளவேண்டும் . இவ்வாறு 
தயாரிக்கப்படும் வரைபடத்திற்கு நிறப்பகுப்பு நிறமாலை 
- ( chromatographic spectrum ) எனப் பெயர் ( படம் 7.12 காண்க ) . 


இவ்வாறு ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் ஒரு வரைபடம் 
உருவாக்கப்படுகிறது . கலவையிலுள்ள குவியத்தைத் தனியாகப் 
பகுத் தெடுத்து , முன் குறிப்பிட்ட வரைபடங்கள் தயாரிக்கப் 
பட்ட சூழலிலேயே வெவ்வேறு நகர்படிவுகளில் அதன் R 
மதிப்புகளைக் கண்டறியவேண்டும் . இவ்வாறு கிடைக்கும் வரை 
படம் எந்த மூலக்கூறின் வரைபடத்துடன் ஒத்துள்ளது 


VM 


RE 
மதிப்பு 


2 


3 4 5 


6 


9 10 


நகர் படிவுகளின் எண் 


படம் 7-12 . நிறப்பகுப்பு நிறமாலை 


அக் குவியத்திலுள்ள மூலக்கூறினைக் 


- என்பதை ஆராய்ந்து , 
கண்டறியலாம் . 


தாள் நிறப்பகுப்பு 

-159 
78.6 குறுக்குவிட்ட முறை 

பகுக்கப்படும் கலவையில் உள்ள ஒரு குவியம் , ஒரு குறிப் 
பிட்ட மூலக்கூறாக இருக்கக்கூடும் என்ற எண்ணம் எழும் போது , 
இம் முறை பெரிதும் பயன்படும் . இம்முறை இரு திசைத் தாள் 
கிறப்பகுப்பு முறையை ஒத்ததாகும் . 


தாளில் கலவை இடப்பட்டு , ஒரே நகர்படிவால் இரு திசை 
களிலும் பகுக்கப்பட்டால் , கலவை இரு திசைகளிலும் ஒரே 
வேகத்தில் நகர்ந்து , தாளின் குறுக்கு விட்டத்தில் குவியங்கள் 
அமையும் . ஒரு திசையில் கலவை பகுக்கப்பட்டபின் , ஐயுறும் 
குவியத்தில் எதிர்பார்க்கும் மூலக்கூறுடன் வினைபுரியக்கூடிய 
ஒரு மூலக்கூறினை இடவேண்டும் . நாம் இட்ட மூலக் கூறுடன் 
குவியம் வினைபுரிந்திருந்தால் மறு திசையில் அதே நகர்படிவில் 
நிறப்பகுப்பு செய்யப்படும்போது , அக் குவியம் குறுக்கு 
விட்டத்தைவிட்டு விலகிவிடும் ( படம் 7-13 காண்க ) . 

இம் முறை , தாளிலேயே 
மூலக்கூறுகளை அவற்றின் வேதி 
வினையைக்கொண்டு கண்டறிய 
உதவுகிறது . 


O 


7.8.7 அளவீட்டு முறைகள் 

தாள் நிறப்பகுப்பில் , குவியங் 
களைத் தாளிலிருந்து நீக்காமல் 
அளவிட்டறியும் முறைகளுக்கு 
உள் முறைகள் ( in situ methods ) 
என்று பெயர் . 


Ao 


O O 


தாள் 


நிறப் 


பிற நிறப்பகுப்புகளில் செய் 

படம் 7-13 . குறுக்குவிட்டமுறை 
வதைப்போல் , 
பகுப்பிலும் , குவியங்களைத் (A- குறுக்குவிட்டத்திலிருந்து விலகிய 
தனியே பகுத்தெடுத்து , அவற் 

குவியம் ) 
றைத் தாளை விட்டு நீக்கி ஆராயலாம் . 

( அ ) உள் முறைகள் : உள்முறைகளின் வெற்றி , கலவை 
யைச் சரியாக அளந்து , சரியான வடிவில் வைத்து , குவியங்களை 
வட்டவடிவில் உருவாக்கி , அவற்றின் வடிவம் சிதையாமல் 
வண்ணமூட்டி அளவிடுவதைப் பொறுத்ததாகும் . 

நேர் ஒப்பீட்டு முறை உள் முறைகளில் குறிப்பிடத்தக்க 
தாகும் . இம் முறையில் , கலவையிலுள்ள குவியத்திற்கு 


160 

நிறப்பகுப்பு வேதியியல் 
ஏறத்தாழ சமமான அளவில் பல்வேறு அடர்வுள்ள தனி மூலக் 
கூறுகளை வரிசையாக வைத்து , கலவையுடன் நிறப்பகுப்பில் " 
ஈடுபடுத்தலாம் . பின்னர் , குவியங்களுக்கு நிறமூட்டி , எந்த 
அடர்வுக் குவியம் , கலவைக் குவியத்தின் அனவே வண்ண 
முடைய தாய் அமைந்துள்ளது எனக் காணலாம் . 


அடர்த்திமானி ( densitometer ) முறையில் , கலவை பகுக்கப் 
பட்ட தாள் அடர்த்திமானியின் ஊடே செல்லும்போது , 
கலவையின் அளவிற்கேற்ப அடர்த்தி வேறுபடுகிறது . இந்தப் 
பண்பே குவியங்களின் அளவைக் கண்டறியப் பயன்படுகிறது . 


( ஆ ) வெளி முறைகள் : வெளி முறைகளில் , பகுக்கப்பட்ட 
குவியங்களை அப்படியே முழுமையாகத் தாளிலிருந்து கரைத்து 
எடுப்பது மிக முக்கியப் பணியாகும் . 


குவியங்கள் வண்ணமற்றவையாக இருந்தால் , நிறப் 
பகுப்பைத் துவங்குமுன் குவியங்கள் இருக்குமிடத்தைச் 
சரியாகக் கண்டுபிடிக்க வேண்டும் . இதற்குப் பின்வரும் முறை 
கையாளப்படுகிறது : 


பகுக்கப்படும் கலவைக்குப் பக்கத்தில் தேவையான மூலக் 
கூறினையிட்டு , நிறப்பகுப்பு முடிந்ததும் , தாளைக் கலவைக்கும் .- 
மூலக்கூறுக்குமிடையே வெட்டி , மூலக்கூறு வைக்கப்பட்ட 
தாளின் பகுதியில் வண்ணமூட்டலாம் . இந்தத் தாளில் குவியம் 
உள்ள பகுதியில்தான் , கலவை பகுக்கப்பட்ட தாளிலும் குவியம் 
இருக்கவேண்டும் . அந்தத் தாள் பகுதியை வெட்டியெடுத்துத் 
தகுந்த கரைப்பானில் கரைத்து , அளவறி பகுப்பாய்வு செய்து 
கொள்ளலாம் . 





7.9 தயாரிப்புத் தாள் நிறப்பகுப்பு 
தாள் நிறப்பகுப்பில் பகுக்கப்படும் கலவையின் அளவு 

மிகக் ; 
குறைவு . 

எனவே , தயாரிப்பிற்குத் தாள் நிறப்பகுப்பு முறை 
அவ்வளவு பயன்படாது என்று கருதப்பட்டது . ஆனால் , பல 
மி.லி. ( milligram ) அளவு வரை கலவைகளைப் பகுத்தெடுக்கும் 
தயாரிப்புத் தாள் நிறப்பகுப்பு முறைகள் இன்று வளர்ந்துள்ளன . 
இந்த மி.கி. அளவு மூலக்கூறுகளை , பண்பறி பகுப்பாய்வின் 
வழியாக இனங்காணும் வழிகளும் கண்டறியப்பட்டுள்ளதால் 
தயாரிப்புத் தாள் நிறப்பகுப்பு முறை ( preparative paperchromato 
graphy ) இன்று வேகமாக வளர்ந்து வருகிறது . 


தாள் நிறப்பகுப்பு 

161 
79.1 தடித் தாள்கள் 

வாட்மென் 3 - MM வகைத் தாள்கள் கிட்டத்தட்ட தடித்த 
அட்டைபோன்ற வடிவில் தயாரிக்கப்படுகின்றன . இவ்வட்டை 
களில் , கலவையை ஒரே பட்டையாக ( streak ) வைத்து , ஏறு 
அல்லது இறங்ததாள் நிறப்பகுப்பைச் செயல்படுத்தலாம் . 
நிறப்பகுப்பிற்குப் பின் , குவிபங்கள் நகர்படிவு திசைக்குச் செங் 

த்துத் திசையில் பட்டை பட்டையாகப் பிரிந்து நிற்கும் . தானை 
அப்படியே வெட்டிப் பகுப்பதன் மூலம் இவற்றைப் பிரித் 
தெடுக்கலாம் . 


79.2 நிறப்பகுப்புக் கற்றை 

தாள்களை ஒன்றன் பக்கத்தில் ஒன்றாக அடுக்கி வைக்கும் 
தற்றைக்கு நிறப்பகுப்புக் கற்றை ( chromotopack ) என்று பெயர் . 


கலவையைப் பட்டையாக ஒரே உயரத்தில் தாள்களில் 
இட்டு , அந்தத் தாளுக்கிடையில் பிளாஸ்டிக் தாள்களை வைத்து , 
இறுக்கிக் கொள்ளவேண்டும் . இவ்வாறு இறுக்கப்பட்ட தாள் 
தற்றைபை அப்படியே நகர்படிவில் வைத்து , குவியங்களைப் 
பகுத்தெடுக்கலாம் . 


மற்றொரு முறையில் , தாள்களுக்கிடையில் எந்தத் தடுப்பும் 
வைப்பதில்லை . கற்றையை அப்படியே நிறப்பகுப்புச் செய்தபின் , 
ஏதேனும் ஒரு தாளில் வண்ண மூட்டி , குவியங்களைக் கண்டறிய 
லாம் . அதே அளவு உயரத்தில் உள்ள குவியங்ளைப் பிற தாள் 
களிலிருந்து வெட்டிச் சேர்த்துக் கொள்ளலாம் . 


7.9-3 நிறப்பகுப்பு அடுக்கு 

இம் முறையில் , குறைந்த ஆரமுள்ள வட்ட வடிவமுள்ள 
திறப்பகுப்புத் தாள்கள் , ஒன்றன் மேல் ஒன்றாக அழுத்தி அடுக்கி 
வைக்கப்படுகின்றன . இத்தகைய தாள் தொகுதியை , நிறப் 
பகுப்பு அடுக்கு என்கிறோம் ( chromopile ) . இந்தக் கற்றையின் 
அடிப்புறத்தில் உள்ள தாள்கள் ஒன்று அல்லது இரண்டில் 
கலவை இடப்பட்டு, ஏறு நிறப்பகுப்பு செயல்படுத்தப்படுகிறது . 
நிறப்பகுப்பு முடிந்தபின் , 5 , 10 , 15 , 20 ஆம் தாள்கள் போல் 
இடையிடையே உள்ள தாள்களை எடுத்து , அவற்றினுள் பகுப் 
படைந்த குவியங்கள் கண்டறியப்படுகின்றன . இதன்பின் , மற்ற 
தனித்தனித் தாள்களில் உள்ள குவியங்களைப் பிரித்து எடுத்துக் 
கொள்ளலாம் . 


152 


நிறப்பகுப்பு வேதியியல் 


தயாரிப்புத் தாள் நிறப்பகுப்பு ஓரளவு வளர்ந்திருந்தாலும் , 
இதில் தயாரிக்கப்படும் மூலகங்களின் எடைமிகக் குறைவாகும் . 
தாள்கள் பலவற்றை ஒன்றாக வைக்கும்போது , 

குவியங்கள் 
ஒன்றுடன் ஒன்று கலந்துவிடாமல் பார்த்துக் கொள்வதும் 
எளிதன்று . இதனால்தான் , தயாரிப்புத் தாள் நிறப்பகுப்பு 
முறைகள் பெருமளவு பயன்படுத்தப்படுவதில்லை . 


7.10 தாள் நிறப்பகுப்பின் பயன்கள் 

கலவைகளை விரைவாகப் பகுத்தெடுப்பதிலும், புதிய மூலக் 
கூறுகளைக் கண்டறிவதிலும் , தாள் நிறப்பகுப்பு விரிவாகப் 
பயன்படுகிறது . 

கரிம வேதியியல் , ஆல்கலாய்டுகள் , டெர்ப்பீன்கள் ஆகிய 
வற்றின் கலவைகளைப் பகுத்தெடுக்கவும் , புதிய வகைத் தாவரப் 
பொருள்களைக் கண்டறியவும் , இம் முறை பெரிதும் பயன்படு 

ஆனால் , எளிதில் ஆவியாகக் கூடிய ஹைட்ரோ 
கார்பன்கள் , கொழுப்பு அமிலங்கள் ஆகியன இம் முறையில் 
சரிவரப் பகுக்கப்படுவதில்லை . 

கனிம வேதியியலில் , பல்வேறு நேர் அயனிகளின் கலவை 
களை மிக விரைவாகவும் , எளிதாகவும் பகுத்து ஆராய , இம் முறை 
பெரிதும் பயன்படுகிறது . உப்புகளின் கலவைகளைப் பிரித் 
தெடுப்பதிலும் , இம் முறை பயன்படுத்தப்படுகிறது . 

உயிர் வேதியியலில் , கார்போஹைட்ரேட்டுகள் , அமினோ 
அமிலங்கள் , நியூக்ளியிக் அமிலங்கள் ஆகியவற்றைப் பதத் 
தெடுப்பதில் , தாள் நிறப்பகுப்பு முறையே இன்றும் சிறப்பாகப் 
பயன்பட்டு வருகிறது . 

மருத்துவத் துறையில் , அமினோ அமிலக் குறைவு போன்ற 
நோய்க் காரணங்களைக் கண்டறியத் தாள் நிறப்பகுப்பு பயன்படு 


கிறது . 


7.11 ஆய்வுகள் 
7.11.1 பலநிறமுள்ள மைகளின் கலவைபைப் பகுத்தல் 

இந்த எளிய ஆய்வில் பகுக்கப்படும் பொருள்களே வண்ண 
முடையனவாக இருப்பதால் தனியாக வண்ணமூட்டிகளைப் 
பயன்படுத்தத் தேவையில்லை . 

3 -- 5 செ.மீ. அகலமும் , 10 --- 20 செ.மீ. நீளமும் உள்ள 
வாட்மன் -1 ( அல்லது வாட்மன் -3 ) தாளின் அடிப்புறத்திலிருந்து 


தாள் நிறப்பகுப்பு 


163 


1 செமீ . உயரத்தில் கறுப்பு , நீலம் , பசுமை , சிவப்பு ஆகிய 
வண்ண மைகளும் , அவற்றின் கலவைகளும் தனித் தனிப் 
புள்ளிகளாக வைக்கப்படுகின்றன . வண்ண மைகள் பேனாக் 
களையே புள்ளிகளையும் , கலவைகளையும் இடப் பயன்படுத்தலாம் . 
மெத்தனால் , தண்ணீர் , அடர் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 
ஆகியன 82 : 9 : 9 

என்ற 

பரும விகிதத்தில் இருக்குமாறு 
கரைப்பான் கலவையைத் தயாரித்துக்கொள்ள வேண்டும் . 
இந்த நகர்படிவை , ஓர் உயரமான கண்ணாடிச் சாடியில் 
05 செ.மீ. ஆழத்திற்கு ஊற்றி , தாள 

அதில் 
வேண்டும் . ஏறக்குறைய 5 மணிக் 

5 மணித்துளிகளில் ( minutes ) 
வண்ணக் கலவைகள் பிரிந்துவிடக் காணலாம் . 


வைக 


கலவைபை 


இந்த ஆப்வினை மிக எளிய முறையிலும் செய்யலாம் . 
செய்தித்தாளின் அச்சிடாத ஓரங்களை வெட்டி எடுத்துக் 
கொண்டு , 

இட்டு , நீரை நகர்படிவாகத் திருகு 
மூடியுள்ள ஹார்லிக்ஸ் புட்டியில் பயன்படுத்தி , வண்ண 
மைகளைப் பிரித்தெடுக்கலாம் . 
7.11.2 கோபால்ட் , மாங்கனீஸ் , நிக்கல் , துத்தநாகம் ஆகிய 
வற்றின் குளோரைடுகளைப் பகுத்தல் 

100 மி.லி. கலவைக் கரைசலில் , ஒவ்வோர் உலோகமும் 0 • 05 
கிராம் இருக்கும்படி உலோகக் குளோரைடுகள் கலக்கப்படு 
கின் றன . 3-5 செ.மீ. அகலமும் , 20-25 செ.மீ. நீளமும் உள்ள 
வாட்மன் - 1 ( அல்லது வாட்மன் -5MM ) தாளில் , அடியிலிருந்து 
1.1.5 செ.மீ. உயரத்தில் , ஒரு தந்துகிக் குழலைக்கொண்டு , 5 மை.லி. 
( மைக்ரோ லிட்டர் ) வீதம் 10 மை.லி. கலவை இடப்படுகிறது .. 


அடுத்து , தாளானது அசிட்டோன் , அடர் HCI , தண்ணீர் 
ஆகியன 87 : 8 : 5 என்ற பரும விகிதத்தில் கலந்துள்ள நகர் 
படிவில் வைக்கப்படுகிறது . நகர்படிவு ஏறக்குறைய 1: - 20 செ மீ . 
உயரம் வந்ததும் , தாள் வெளியே எடுக்கப்பட்டு , காயவைக்கப் 
படும் . பின்னர் , தாளின் மீது டைஃபனல் கார்பசைடு ( diphenyl 
carbazide ) என்ற வண்ண மூட்டி தெளிக்கப்படுகிறது . தாளில் , 
உலோக அயனிகள் தனித்தனிக் குவியங்களாகப் பிரிந்திருப் 
பதைக் காணலாம் . தாளில் , கீழிருந்து மேல் நோக்கிப் பகுக்கப் 
பட்டுள்ள குவியங்களின் 

பின்வருமாறு : நிக்கல் , 
மாங்கனீஸ் , கோபால்ட் , துத்தநாகம் . இவை , முறையே , 
சிவப்பு , இளஞ்சிவப்பு , கருஞ்சிவப்பு (purple ), இளஞ்சிவப்பு , 
நிறங்களைப் பெற்றிருக்கும் . 


வரிசை 


8. மென்படல நிறப்பகுப்பு 


நிறப்பகுப்பு முறைகளில் , தாள் நிறப்பகுப்புக்கு அடுத்த 
எளிய முறை மென்படல நிறப்பகுப்பாகும் . அம்முறையில் , 
கனிம அயனிகளும் , உட் கூட்டுப் பொருள்களும் , மற்றும் புதிதாக 
உருவாக்கப்பட்ட அல்லது தாவர உயிர்ப் பொருள்களிலிருந்து 
கிடைக்கும் கரிம் மூலக்கூறுகளும் வெகு விரைவில் பகுப்படை 


கின் றன . 


தாள் நிறப்பகுப்பைவிட மென்படல நிறப்பகுப்பில் 
குவிடங்கள் பரவுவது குறைவு . எனவே , மிகக்குறைந்த பரப்பில் 
பெருமளவு கலவைகளைப் பகுக்கவும் இம்முறை பயன்படுகிறது . 
சில மை.கி. ( Mg : microgram = 10-5 gram ) அளவு முதல் 
5 கிராம் வரை எடையுள்ள கலவையை இம் முறையில் 
பகுக்கலாம் . பண்பறி , அளவறி பகுப்பாய்வுகளிலும் இம் முறை 
பயன்படுகிறது . 


மென்படல நிறப்பகுப்பு , குழல் நிறப்பகுப்புடன் நெருங்கிய 
தொடர்புடையது . எனவே , குழல் நிறப்பகுப்புக்கான கரைப் 
பான் மதலியவற்றை எளிதில் தேர்வு செய்யவும் , அம் முறையில் 
பகுக்கப்பட்ட குவியங்களை மீண்டும் பகுக்க முடியுமா என்பதை 
ஆராயவும் , மென்படல நிறப்பகுப்பு பயன்படுகிறது . 
8.1 மென்படல நிறப்பகுப்பு முறைகளும் , வகைகளும் 
8.1.1 மென்படல பகுப்பு முறை 

இம் முறையில் , கண்ணாடி அல்லது ஓர் இளகி ( plastic ) யால் 
ஆகிய மெல்லிய தகடு ( plate ) நிலைப்படிவுத் தாங்கியாகப் பயன் 
படுத்தப்படுகிறது . அவற்றின் மீது ( i ) கவர்பொருள் அல்லது 
( ii ) நிலைப்படிவுத் தாங்கியுடன் சேர்ந்த நிலைப்படிவுக் கரைப்பான் , 
ஒரு மெல்லிய படலமாகப் படிய வைக்கப்படுகிறது . இத்தகைய 
படலம் தகட்டின் மீது உறவாச்சட்டட்ட பின் , பென்டடல நிறப் 
பகுப்புக்கும் , ஏறுதாள் நிறப்பகுப்புக்கும் இடையே வேற்றுமை 
அதிகமில்லை . இவ்விரு வகைப் பகுப்புகளிலும் , கலவைகள் சிறு 
புள்ளிகளாக இடப்படுகின்றன . 

முறைகளிலும் 
தந்துகிக் கவர்ச்சியால் , நகர்படிவு மேலேறுகிறது . பகுப்படைந்த. 


வ்விரு 


மென்படல நிறப்பகுப்பு 


165 


குவியங்களைக் கண்டறியவும், தாள் நிறப்பகுப்பில் பயன்படும் 
முறைகளே இங்கும் கையாளப் படுகின்றன . 

ஆனால் , தாள்களைபபோல் மென்படலத் தகடுகள் தொங்க 
விடப் படாமல் , நிறப்பகுப்புக் கலனின் சுவர்களில் சாய்த்து 
வைக்கப்படுகின்றன . 
8.1 • 2 மென்படலங்களின் அமைப்பு 

குமல் நிறப்பகுப்பு போன்றே , மென்படல நிறப்பகுப்பிலும் , 
( i) நிலைப்படிவு, ( ii ) நகர்படிவு எனும் இரு படிவுகள் உள்ளன . 
அலுமினா போன்ற திண்மங்கள் ( solids ) , சிப்படிவாகப் பயன் 
பட்டால் , இம் முறை பரப்புக் கவர்ச்சி மென்படல நிறப்பகுப்பு 
என்று அழைக் ப்படுகிறது . நீர் போல் சாகரைப்பான்கள் நிலைப் 
படிவாக ஒரு திண்மத் தாங்கியில் அ sater கப்பட்டால் , அஃது 
பங்கீட்டு மென்படல நிறப்பகுப்பு எனப்யாகிறது . 
8-1-3 கவர்பொருள்கள் 

பங்கீட்டுக் குழல் நிறப்பதப்புப் போலவே , மென்படலப் 
--பகுப்பிலும் பல கவர்பொருள்களும் தாங்கிகளும் பயன்படுத்தப் 
படுகின்றன . இவற்றுள் , சிலிகா, அலுமினா , கீசல்கர் , செல்லு 
லோஸ் ஆகிய நான்கும் குறிப்பிடத்தக்கன . 

நகர்படிவாக , பல கரைப்பான்கள் அல்லது அவற்றின் 
கலவைகள் பயன்படுத் தப்படுகின்றன . 

ஒரு 

குறிப்பிட்ட 
கலவையைப் பகுத்தெடுக்க ஏற்ற கரைப்பானைத் தேர்வு 
செய்வதே, பிற முறைகளைப் போலவே இம் முறையிலும் 
கடினமான செயலாகும் . 


மென்படல நிறப்பகுப்பில் , கரைபொருளாக , பெரும்பாலும் 
( 80 % ) சிலிக்கா களிமம் ( silisa gel ) பயன்படுத்தப்படுகிறது . 
தேவையான அளவு வெப்பமூட்டி , சிலிக்காவையும் அலுமினா 
வையும் சிறந்த கவர் பொருள்களாக மாற்றலாம் . இவற்றாலான 
பரப்புக்கவர்ச்சி படலங்களில் , கரிம் கரைப்பான்களும் 
அவற்றின் கலவைகளுமே நகர்படிவாகப் பயன்படுகின்றன . 

சிலிக்கா , கீசல்கர் , செல்லுலோஸ் ஆகிய படலங்களில் தக்க 
கீர்மத்தை 

நிலைப்படி வாகப் படியவைத்து விட்டால் , அப் 
படலங்கள் பங்கீட்டுப் படலங்களாகச் செயல்படுகின்றன . 
கலவையிலுள்ள மூலக்கூறுகளின் பண்புகளைப் 

பொறுத்து , 
பரப்புக்கவாச்சி அல்லது பங்கிட்டுப் படலங்களைத் தேர்ந்து 
கொள்ளலாம் ( அத்தியாயம் 6 காண்க ) . கவர் பொருள்களின் 


மிகுந்த அமினோ அமி 

நிறப்பகுப்பு வேதியியல் 
பண்புகளை முன்பே அத்தியாயம் 4 - ல் ஆராய்ந்துள்ளோம் . 
அவற்றின் பயன்களை இங்கும் ஓரளவு ஆராய்வோம் . 
8-1-4 சிலிக்கா களிமம் 

இதுவே , மென்படல நிறப்பகுப்பு முறையில் மிகவும் 
அதிகமாகப் பயன்படுத் தட்படும் கவர் பொருளாகும் . எனவே 
கொடுக்கப்பட்ட ஒரு கலவையைப் பகுக்க , முதலில் சிலிக்கா 
படலங்களைப் பயன்படுத்திப் பார்ப்பதே சிறப்பாகும் . 

கலவை மூலக்கூறுகள் நடுநிலைத் தன்மை ( neutral ) உடையன 
வாகவோ அல்லது ஓரிரண்டு குறைந்த மின் துருவத் தன்மை 
யுடைய வினைக் குழுக்களையுடையதாகவோ இருந்தால் , பரப்புக் 
கவர்ச்சி முறையைப் பயன்படுத்தலாம் . இதற்கு , சிலிக்கா 
படலத்தை நன்கு பயப்பமூட்டி , அதிலுள்ள நீரை நீக்கிவிட 
வேண்டும் . மூலக்கூதுகளின் முன்து நவத்தன்மை அதிகமானால் , 
நிலைப்படிவில் தண்ணீரைக் கவரவைத்து . கலவையைப் 
பங் கீடடையச் செய்யலாம் . அமிலத்தன்மையுடைய கலவை 
களைப்-- பகுக்கும் போது , நகர்படிவுடன் சிறிது அசிட்டிக் 
அமிலத்தைச் சேர்த்துக்கொள்ளவேண்டும் . காரத்தன்மை 
யுடைய கலவைகள் , இக் கவர்பொருளில் பகுக்கப்படுவதில்லை . 
8.15 அலுமினா 

மென்படல முறையில் , கவர்பொருளாகவே அலுமினா 
பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது . காரத்தன்மையுடைய 
கலவைகளைப் பகுக்க , அலுமினாவே பயன்படுத்தப்படுகிறது.. 
அலுமினா காரத் தன்மை ( alkaline ) உடையாக விளங்குவதால், 
பகுப்பின்போது நகர்படிவுடன் காரங்களைச் சேர்க்க வேண்டிய 
தில்லை . அலுமினாக் குழல் நிறப்பகுப்புக்குரிய கரைப்பான்களைத் 
தேர்வு செய்ய , அலுமினா மென்படல நிறப்பகுப்பு பயன்படுத்தப் 
படுவதுண்டு . 
8.16 கீசல்கரும் , செல்லுலோசும் 

விரு பொருள்களும் , நீர்மப் படலங்களின் தாங்கிகளாகப் 
பெரும்பாலும் பயன்பட்டு வருகின்றன . மின்து நவத் தன்மை 
நீர் விரும்பு மூலக்கூறுகளைப் பகுக்க ,, முறை ஏற்றது ... 
ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடைய மாற்று வடிவ 
( isomeric ) மூலக்கூறுகளைப் பகுக்கவும் இம் முறை பயன்படுத்தப் 
படுகிறது . 


மென்படல நிறப்பகுப்பு 


167 


இம் முறையில், தாங்கியில் நிலைப்படிவாக இருக்கும் நீர்மம் 
( பெரும்பாலும் தண்ணீர் ) நிறப்பகுப்புத் தொடங்கு முன்பே 
தேவையான அளவு இருக்கவேண்டும் . நகர்படிவு பெரும்பாலும் 
கரைப்பான்களின் கலவையாகவே அமையக் காணலாம் , இக் 
கலவையில் , நிலைப்படிவான தண்ணீரும் பெரும்பாலும் கலந் 
திருக்கும் . 


8-1-7 ஒட்டிகள் 

அலுமினா , சிலிக்கா போன்ற பொருள்கள் கண்ணாடித் தகடு 
களில் தாமாகவே ஒட்டிக் கொள்வதில்லை . எனவே , நிலைப்படிவு 
உதிர்ந்து போகாமல் தடுக்ச , நிலைப்படிவுடன் சில ஒட்டிகள் 
( binders ) கலக்கப்படுகின்றன . பாரிஸ் சாந்து ( plaster of Paris ) 
என்று அழைக்கப்படும் நீருடைய ( hydrat d ) கால்சியம் சல்பேட் 
{ Caso , H , O ) பெரும்பாலும் ஒட்டியாகப் பயன்படுத்தப் 
படுகிறது . 


கவர்பொருளின் எடையில் 10- 15 % வரை , அதனுடன் 
ஒட்டியானது கலக்கப்படுகிறது . குறைந்த மூலக்கூறு எடை 
யுடைய சிலிக்கன் டை ஆக்சைடு , ஸ்டார்ச் , பாலிவைனல் 
ஆல்கஹால் ( polyvinyl alcohol ) போன்றவையும் ஒட்டிகளாகப் 
பயன்படுத்தப்படுகின்றன . இவை உறுதியான ஒட்டிகளாகும் , 

இவற்றைப் பயன்படுத்தும் போது , அமிலங்களை 
வண்ணமூட்டிகளாகப் பயன்படுத்த முடியாது . 


ஆனால் , 


. 


8-1-8 நிலைப்படிவு வண்ணமூட்டிகள் 

நிலைப்படிவுப் படலங்களைத் தயாரிக்கும் போதே , அவற் 
றுடன் 1 % ஒளிர்பொருள்களை ( phosphors) கலந்து தயாரித்து 
விடலாம் . 

பகுக்கப்பட்டபின் தகட்டின் மீது 
ஒளியைப் பாய்ச்சினால் , குவியங்கள் உள்ள 

உள்ள பகுதிகள் தவிர , 
பிறபகுதிகள் மட்டும் ஒளிக் காணலாம் . 


கலவை 


uy . 


கலவை 


மென்படல நிறப்பகுப்பில் மட்டுமே பெரிதும் பயன்படுத்தப் 
படும் வண்ணமூட்டி , கந்தக அமிலமாகும் . நிலைப்படிவை 
உருவாக்கும்போது , இது நிலைப்படிவில் கலக்கப்படுகிறது . 

பகுக்கட் பட்ட பின் , சிறப்பகுப்புக் தட்டடை ஒரு 
வெப்பத் தகட்டின் ( hot plate ) முன் காட்டினால் , கரிம மூலக் 
கூறுகள் உள்ள இடங்கள் மட்டும் கருமை நிறக் குவியங்களாகக் 
காட்சித் தரும் . பெரும்பாலான கரிம மூலக்கூறுகளுடன் கந்தக 
அமிலம் வினை புரிவதால் , இவ் விளைவு ஏற்படுகிறது . 


கின்றன . 


தேவையுமில்லை . 
168 

நிறப்பகுப்பு வேதியியல் 
8.1.9 விற்பனைக்கு வரும் கவர்பொருள்கள் 

மென்படல நிறப்பகுப்பு முறைகளுக்கென்ற , ஒட்டிகளுடன் 
கலந்து தயாரிக்கப்பட்ட பல 

பல கவர் பொருள்கள் விற்பனைக்கு 
வருகின் றன . மென்படலக் கவர் பொருள்களின் துகள் அளவு , 
குழல் முறைக்கான அளவைவிடச் சிறியதாகும் . 200 கம்பிவலை 
எண் ( mesh ) அளவிற்கு மேற்பட்ட துகள்களே இதில் பயன்படு 

பாஸ்பார் போன்ற வண்ண மூட்டுப் பொருள்கள் 
கலந்து தயாரிக்கப்பட்ட கவர்பொருள்களும் , விற்பனைக்கு 
வருகின்றன . ஒட்டிகளை நாமே கலந்து , கவர் பொருள்களைச் 
தயாரிப்பதைவிட , கவர் பொருள்களை வாங்கி , நேராகப் பயன் 
படுத்துவது எளிதாகும் . 

மென்படல நிறப்பகுப்பிற்காக விற்பனைக்கு வரும் கவர் 
பொருள்களில் ஒட்டி கலந்திருப்பதால் , அவற்றைக் குழல் 
முறைகளில் பயன்படுத்த முயலக்கூடாது . 
8-1-10 நிறப்பகுப்பு வகைகள் 

மென்படல நிறப்பகுப்பு வகைகளைப் பின்வருமாறு பகுத்துக் 
கொண்டு ஆராயலாம் : 

நுண் தகட்டு மென்படல நிறப்பகுப்பு ( TLCoss 

tuicroscopic slides ) 
2. பெரும்பரப்பு மென்படல நிறப்பகுப்பு ( macrolayer 

TLC ) 
3. தயாரிப்பு மென்படல நிறப்பகுப்பு ( preparative TLC ) 
4. அளவறி மென்படல நிறப்பகுப்பு ( quantitative TLC ) 
நுண் தகட்டு நிறப்பகுப்பில் 2.5 செ.மீ. x 7.5 செ.மீ 
அளவுள்ள கண்ணாடித் தகடுகளில் நிறப்பகுப்பு செய்யப்படு 
கிறது . மூன்று அல்லது நான்கு மூலக்கூறுகள் உள்ள கலவையை . 

அத்தகைய தகடுகளில் 5 மணித்துளிகளில் பகுத் தெடுக்கலாம் . 
எனவே , சாதாரண ஆய்வுகளில் இத்தகைய 
மிகு சியாகப் பயன்படுத்தப்படு கின்றன . இத் தகடுகளில் , நிலைப் 
படிவுப் படலங்களைத் தயாரிப்பது எளிது ; படலங்களை வேப்ப 

, 
பயன் படுத்தப்படுகிறது . 

5 செ.மீ. X 20 செ.மீ. அல்லது , 20 செ மீ . X 20 செ.மீ. 
தகடுகளில் செய்யப்படும் நிறப்ப தப்புகளை , பெரும்பரப்பு நிறப் 
பகுப்பு எனலாம் . இம் முறையில் , படலங்களைத் தயாரிப்பது 
எளிதன்று . மேலும் , கலவைகளைப் பருக்கி , 3 ) மணித்துளிகள் 


- 


பெருமளவு மூலக்கூறுகளைச் சேர்ப்பதிலுமே , இம் முறை பிற 
மென்படல நிறப்பகுப்பு 

169 
வரை ஆகலாம் . ஆனால் , இத்தகைய தகடுகளில் , அதிக மூலக் 
கூறுகளுள்ள கலவைகளைப் பகுத்தெடுக்கலாம் . 20 x 21 செ.மீ. 
தகடுகளில் இருதிசை நிறப்பகுப்பு , ஒப்பீட்டு நிறப்பகுப்பு , 
தொடர் நிறப்பதப்பு , தனி வடிவப் படலங்களில் நிறப்ப தப்பு 
( TLC on shaped layers ) ஆகியவற்றை இத்தகைய தகடுகளில் 
செயல்படுத்த முடியும் . பகுக்கப்பட்ட கலவைகளைக் கண்டறிய , 
பலவகை வண்ணமூட்டிகளை இம் முறையில் பயன் படுக் கலாம் . 
தயாரிப்பு நிறப்பதப்பும் - கூட , இத்தகைய தகடுகளிலேயே 
செயல்படுத்தப்படுகிறது . 

தயாரிப்பு நிறப்பகுப்பு , பெருமளவுள்ள மூலக்கூறுகளைக் 
கலவையிலிருந்து பகுத்தெடுக்கப் பயன்படுகிறது . கலவையை 
இடும் முறையிலும் , 

குவியங்களைப் பரவாமல் தடுத்துப் 


பல 


இனி 


நிறப்பகுப்பு முறைகளினின்றும் வேறுபடுகிறது . 

அளவறி மென்படல நிறப்பகுப்புப் பெரிதும் சிக்கலான ஒரு 
முறையாகும் . சரியான அளவு கலவையை இடுவதிலிருந்து , 
பகுக்கப்பட்ட குவியங்களைக் 

கண்டறியும் வரை , 
படிகளிலும் எவ்வித சிக்கலும் உருவாகாமல் பகுப்பாய்வு செய்ய 
வேண்டும் . 
இந்த நான்குவகை நிறப்பகுப்புகளை 

விரிவாக 
ஆராய் வோம் . 
8.2 நுண்தகட்டு நிறப்பகுப்பு 

மென்படல நிறப்பகுப்பு முறைகளிலே , மிக எளிய முறை , 
துண் தகட்டு முறையாகும் . நுண் தகடுகள் பெரும்பாலும் 
பண்பறி பகுப்பாய்விறகே பயன்படுத்தப்படுகிறது . 

கரிம 
அல்லது உயிர் வேதிவினைகளில் (biochemical reactions) 
வெவ்வேறு நேரங்களில் உருவாகும் விளை பொருள்களின் 
அளவைக் கண்டறியவும் , குழல் நிதப்பகுப்பிற்கும் , தயாரிப்பு 
மென்படல் நிறப்பகுப்பு போன்ற பிற நிறப்பகுப்புகளுக்கும் உாய 
கரைப்பான்களைத் தேர்ந்தெடுக்கவும் , பிற பகுப்பு முறைகளின் 
பகுதிறனை ( efficiency of separation ) கண்ட றியவும் , இம் முறை 
பயன்படுகிறது . 

கரிமக் கலவைகளையும் இம் 
முறையில் எளிதில் பகுத்து இனங்காணலாம் . 
3.2 1 மென்படலங்களை உருவாக்குதல் 

கவர் பொருள் குழம்பில் ( slurry ) தகடுகளை மூழ்க வைத்து 
எடுப்பதன் மூலம் , நுண தகடுகளுக்கான மென் படலங்கள் மிக 
எளிதாகத் தயாரிக்கப்படுகின்றன . மென்படல முறைக்கென்றே 
ஒட்டியுடன் கலந்து தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வரும் கவ 


பல 


கனிம் , 


170 


நிறப்பகுப்பு வேதியியல் 


பொருள்கள் வாங்கப்பட்டால் , அவற்றை நேரடியாகக் குழம்பு 
தயாரிப்பதற்கான கரைப்பானுடன் கலந்து விடலாம் . அல்லது , 
தேவையான அளவு ஒட்டியைக் கலந்து , அதன் பின் குழம்பைத் 
தயாரித்துக் கொள்ள வேண்டும் . இதற்கான கரைப்பான்கள் , 
பெரும் பாலும் கரிமக் கரைப்பான்களாகவும் எளிதில் ஆவியாகக் 
கூடியவையாகவும் இருக்கும் . மூழ்க வைத்து எடுக்கப்படும் 
கலவைக்குழம்பு தகட்டில் விரைவில் காய்வதற்காகவே , 
இத்தகைய ஏற்பாடு பெய்யப்படுகிறது . 

வெவ்வேறு : கவர் பொருள்களும் , நுண் தகட்டு முறையில் 
இவற்றுடன் கலக்கவேண்டிய வட்டி , குமர்புக் கரைப்பான் 
( slurry medium ) , அவை கலக்கப்படவேண்டிய விகிதம் ஆசிய 
வற்றைப் பட்டியல் 81 - ல் காணலாம் . இந்தப் பட்டியலில் , ஒட்டி 
என்பது பாரிஸ் சாந்தைக் குறிக்கும் . கந்தக அமிலமும் , 
அசிட்டிக் அமிலமும் படலத்திற்கு அமிலத்தன்மை ஊட்டு 
கின்றன . கந்தக அமிலம் , குவியங்களைக் கண்டறிவதற்குரிய 
வண்ணமூட்டியாகவும் செயல்படுகிறது . 


பட்டியல் 8.1 
நுண் காடுகளுக்கான கலவைக் குழம்பு தயாரிக்கும் முறை 


கடி 


கவர் பொருளும் 
அதன் எடையும் 


* 
- 


குழம்புக் கரைப்பான் 

பரும் விகிதம் 


எண் 


எடை(கி.) 


கரைப்பான் 
அளவு ( மி.லி. , 


1 . 


5 


சிலிக்கா களிமம் 

( 30 கி . ) 


குளோரோ ஃபார் - மெத்தனால் 

( 2 : 1 ) 


100 


2 . 


7 


102.5 


சிலிக்கா களிமம் 
-கந்தக அமிலம் 

( 43 2. ) 


குளோரோஃபார் மேகலை , 
கந்தக அமிலம் ( 70 ; 30:25) 


15 


100 


குரீளாரோஃபாம் மெத்தனால் 

( 70 : 30 ) 


அலமின 

( +5 கி ) 
செல்லுலோஸ் 
துகள் ( 35 A ) 


15 


100 


குளோரோஃபாம் , மெத்தனால் 

( 50 : 50) 


10 


100 


ஃப்ளோரிசில் 

( 45 கி . ) 


குளோரோஃபார் , மெக்கானால் 
அசிட டிக் அமில 1 ( 70 : 30 : 1 ) 


நுண் தகடுகளில் படலங்களைத் தயாரிக்கப் பின் வரும் செய் 
முறையைய் பின்பற்றலாம் : 
( அ ) பட்டியல் 8-1 - ல் 

அளவுகளின்படி கவர் . 
பொருள் , ஒட்டி , கரைப்பான் ஆகியவற்றைச் 
சேர்த்து , நன்கு கலக்க வேண்டும் . 


உள்ள 


படும் புட்டிகளைப் பாலித்தீன் அல்லது டெஃப்லானால் 
மென்படல நிறப்பகுப்பு 

171 
( ஆ ) தகடுகளில் குழம்பைப் படிவிடு முன் , 24 மணி நேரம் 

தனியாக வைத்திருக்க வேண்டும் . கலாவை வைக்கப் 


( teflon ) கவரப்பட்ட பேக்லைட் ( Bakelite ) மூடியால் 

றுக மூடிவைக்கவேண்டும் . சாதாரணமாகப் பயன் 
படுத்தப்படும் உலோக மூடிகளில் வார்னிஷ் போன்ற 
பொருள்களும் , அட்டை தகடுகளில் ( cardboard ) 
ஹைட்ரோ கார்பன்களும் இருக்கும் . இவை 
குழம்புடன் கலந்து விட்டால் , கலவையின் பகுப்புத் 

திறன் பாதிக்கப்படும் . 
( இ ) கலவைபை மீண்டும் நன்கு குலுக்கிவிட்டு , இரண்டு 

நுண் தகடுகளை ஒன்றுடன் ஒன்று இறுகப் பற்றிக் 
கொண்டு , குழம்பில் தோய்த்து விரைவாக எடுக்க 
வேண்டும் . தடுகளை ஒரு முறை தோய்த்து எடுக்க , 
2 நொடிகள் ( seconds ) ஆகலாம் . எவ்வளவு விரைவாகத் 
தகடுகளை 

எடுக்கு முடிகிறதோ அந்த அளவுப் 
படலங்கள் 

படித்தானவையாகவும் (homo 
geneous ) , மென்மையானவையாகவும் ( thin ) 
அமையும் . தகடுகளிலிருந்து வழியும் கலவையை , 
கலனின் ஓரத்தின் வழியே வடியவிடவேண்டும் . 
40-45 

நொடிகளுக்கு ஒரு முறை கலவையைக் 
குலுக்கிக் கொண்டு , அடுத்தடுத்து நுண் தகடுகளைத் 

தோய்த்து எடுக்கலாம் . 
( ஈ ) தோய்த்தெடுக்கப்பட்ட தகடுகளைப் 

அவற்றின் கலவையுள்ள பரப்பு மேற்புறம் அமையும் 
படி வெள்ளைத் தாளில் , கண்ணாடித் தண்டு ( glass rod ) 
ஒன்றில் ஒரு முனை இருக்குமாறு சாய்த்து வைக்க 
வேண்டும் . 4 அல்லது 5 மணித்துளிகளில் குழம்பு 

காய்ந்துவிடும் . தகட்டின் ஓரங்களைத் 
துடைத்து விட்டு , தகடுகளைக் 

காற்றுப் புகாத , 
ஈரமற்ற இடத்தில் தனித்தனியே 

வைக்கலாம் . 
( உ ) பரப்புக் கவர்ச்சி முறையில் படலங்களை அப்படியே 

நேராகப் பயன்படுத்தலாம் . பங்கீட்டு முறையில் 
பயன்படுத்த, மேற்கண்டவாறு தயாரிக்கப்பட்ட 
தகடுகளுக்கு நீரூட்ட வேண்டும். நுண் தகடுகளை 
நீராவியில் சிறிது நேரம் பிடித்துக் கொண்டிருந்தால் , 
கவர்பொருள் தேவையான அளவு நீரைக் கவர்ந்து 
கொள்ளும் . 


பிரித்து , 


நன்கு 


சேகரித்து 


கரைப் 
172 

நிறப்பதப்பு வேதியியல் 
( ஊ ) பகுப்பாய்வு முடிந்தவுடனே , கண்ணாடித் தகடுகளைக் 
கழுவி வைத்து விடவேண்டும் . 

மிகச் சிறிதளவு 
கலவைகளைப் பகுக்கும் போது , அளவறி பகுப்புகள் 
செய்யும் போதும் , கண்ணாடித் தகடுகளை அமிலம் 
கலந்த 50 % மெத்தனால் கரைசலில் கழுவி உலர 

வைத்தபின் பயன்படுத்தவேண்டும் . 
தோய்த்தல் முறை தவிர , பிற முறைகளிலும் நுண்தகட்டுப் 
படலங்கள் தபாரிக்கப்படலாம் . 

எனினும் , பொதுவாக , 
தோய்த்தல் முறையே போதுமானதாகும் . மேலும் , இஃது ஒரு 
எளிதான முறையுமாகும் . 
8.2.2 கலவையை இடும் முறை 

நுண்தகட்டு நிறப்பகுப்பின் இரு குறைகள் இங்கு 
குறிப்பிடத் தக்கன : 
( அ ) இம் முறையில் படலங்கள் மிகவும் மெல்லியனவாக 

இருக்கும் . 
( ஆ ) சலவைக் குவியங்கள் பகுப்படையும் உயரம் மிகவும் 

குறைவாய் இருக்கும் . 
எனவே , கலவையை மிகச்சிறிய பரப்பில் இடுவதன் மூலம் , 
குவியங்கள் நன்கு பகுப்படைய வழி வகுக்க வேண்டும் . பொது 
வாக , தகட்டின் அடியிலிருந்து 8 முதல் 10 மி.மீ. உயரத்தில் , 
மிகச்சிறிய துளையுடைய தந்துகிக் குழலால் கலவை வைக்கப்படு 

கலவை காய்ந்தபின் , மீண்டும் மீண்டும் ஒரே இடத்தில் 
கலவையை வைக்கலாம் . ( படம் 8. 1 காண்க ) 

கலவைபை , எளிதில் ஆவியாகக் கூடிய கரைப்பானில் 
கரைக்க வேண்டும் . நிறப்பகுப்பைத் தொடங்கும் முன் , இடப் 
பட்ட சலவை முற்றும் நன்கு காய்ந்து விட்டதா என்பதை 
உறுதி செய்து கொள்ளவேண்டும் . கவனமாகச் செயல் 
பட்டால் , ஒரு நுண் தகட்டிலேயே , மூன்று கலவைகள் வரை 
பகுத்தெடுக்கலாம் . 
8.23 ாகர்படிவைத் தேர்வு செய்தல் 

பரப்புக் கவர்ச்சி முறையிலும் , பங்கீட்டு முறையிலும் பயன் 
படும் கரைப்பான்களைப் பற்றியும் , அவற்றைத் தேர்வு செய்யும் 
முறைகளையும் முன்பே கண்டோம் . நுண் தகட்டு முறைகள் மிக 
விரைவாகச் செய்து முடிக்கக் கூடியவை என்பதால் , பல 

பயன்படுத்திப் பார்த்து , தகுந்த தொரு 
நகர்படிவைத் தேர்ந்தெடுக்துக் கொள்ளலாம் . பலவகைக் கலவை 
களுக்குத் தகுந்த கரைப்பான்களைத் தேர்ந்தெடுத்துக்கொள்ளப் 
பட்டியல் 8.2 பயனுள்ளதாகும் . 


கிறது . 


பட்டியல்8.2மென்படல்நிறப்பகுப்பிற்கானகரைப்பான்கள் 


எண் 


கலவை 


கரைப்பான் 


கரைப்பான் 


விகிதம் 


மென்படல நிறப்பகுப்பு 


(அ)சிலிக்காகளிமம் 


1. 


ஹைட்ரோ-கார்பன்கள் 


(அ)பென்ட்டேன் 


(ஆ)சைக்லோஎக்சேன் 


2:1 


3:1 


2. 


கீட்டோன்கள் 


1:1-1:2 


1:2 


(இ)பென்சீன்,ஈதர் (ஈ)சைக்லோஎக்சேன்,எத்தில்அசிட்டேட் (அ)சைக்லோஎக்சேன்,எத்தில்அசிட்டேட் (ஆ)எத்தில்ஈதர்,பெட்ரோலியம்ஈதர் (இ)எத்தில்ஈதர்,எக்சேன் (அ)சைக்லோஎக்சேன்,எத்தில்அசிட்டேட் (ஆ)பென்ட்டேன்,எத்தில்ஈதர் (அ)சைக்லோஎக்சேன்,எத்தில்அசிட்டேட் 


1:9 


3. 


ஆல்கஹால்கள் 


1:1-1:2 


10:1 


4. 


எஸ்தர்கள் 


!:1-1;2 


173 


பட்டியல்8.2மென்படல்நிறப்பகுப்பிற்கானகரைப்பான்கள்-(தொடர்ச்சி) 


3 


--- 


எண 


கலவை 


கரைப்பான் 


கரைப்பான் 


விகிதம் 


5. 


கார்பாக்சிலிக்அமிலங்கள் 


90%ஃபார்மிக்அமிலத்தால்நிறைவாக்கப்பட்ட குளோரோஃபாம் 


6. 


அமின்களும் 
, 
அமினோ ஆல்கஹால்களும் 


2:3 1%அம்மோனியா 


(அ)மெத்தனால்,குளோரோஃபாம் (ஆ)எத்தில்அசிட்டேட்,மெத்தனால் எத்தில்அசிட்டேட்,மெத்தனால் 


7. 


அமைடுகள் 


5:1 


(ஆ)அலுமினா 


8. 


ஹைட்ரோ-கார்பன்கள் 


பென்ட்டேன் 


9. 


கீட்டோன்கள் 


1:11:2 


(அ)சைக்லோஎக்சேன் 


நிறப்பகுப்பு வேதியியல் 


(ஆ)எத்தில்அசிட்டேட் 


10. 


ஆல்கஹால்கள் 


175 


மென்படல நிறப்பகுப்பு 


3.2.4 நிறப்பகுப்படையச் செய்யும் முறைகள் 


ஒரு சிறிய புட்டி அல்லது முகவையில் 5 மிமீ . அளவு நகர் 
படிவை ஊற்றி, சலவை இடப்பட்ட நுண்தகடு களை அதில் 
வைக்க வேண்டும் ( படம் 8.1 . ஆ காண்க ). தகடுகள் , நிறப் 
பதப்புக் கலனின் சுவர்களில் சாய்ந்து நிற்கம் ( படம் 8-1- இ ) . 
பிறப்பசப்புக்கலன் சிறியதாக இருந்தால் , நிறப்பகுப்பிற்கு முன் , 
கலனைச் சமன்பாடடையச் செய்ய வேண்டியதில்லை . எனவே , 
பகுப்புக்கலன் கூடியவரை சிறியதாகவே இருப்பது நன்று . 


அ 


3 


ககாயா 


part 


ஈ . 


படம் 8-1 . நுண்தகட்டு பகுப்புமுறை 


( அ ) நுண்தகட்டில் கலவையை இடுதல் ( அ ) துண்தகட்டினைக் கலத்தில் வைத்தல் 
( இ ) நுண் தகட்டில் நிறப்பகுப்பு நிகழ்தல் ( ஈ ) நுண் தகட்டில் பிரிக்கப்பட்ட கலவை 


சலவை பகுபட , நான்கு அல்லது ஐந்து மணித்துளிகள் 

கரைப்பான் , தகட்டில் - பங்கு உயரம் வக் 


ஆகலாம் . 


176 


நிறப்பகுப்பு வேதியியல் 


விட்டால் , நிறப்பகுப்பை நிறுத்திவிட்டு , தகட்டை வெளியே 
எடுத்துக் காயவைத்து , குவியங்களைக் கண்டறியலாம் 
{ படம் 8-1 ஈ ) . குவியங்களின் R மதிப்பு , 0.5 - க்கும் குறைவாக 
இருந்தால் , தகட்டை முதல் நிறப்பகுப்புக்குப்பின் நன்கு காய " 
வைத்து விட்டு , மீண்டும் ஒரு முறை நிறப்பகுப்பு நிகழவைக் 
கலாம் . இம்முறைக்கு , பலமுறைப் பகுப்பு ( multiple development ) 
என்று 

பெயர் . இம் முறையைப் பற்றிப் பின்னர் விரிவாக . 
ஆராய்வோம் 


நுண் தகட்டு நிறப்பகுப்பில் , மூன்று கண்டறியும் முறைகள் 
பயன்படுத்தப்படுகின்றன . அவையாவன : 


( அ ) அயோடின் முறை 


( ஆ ) அடர் கந்தக அமில முறை 
( இ ) UV-ஒளி முறை 


உள்ள 


கலந்து , 


( அ ) அயோடின் முறை ! நிறப்பகுப்பு செய்யப்பட்ட தகடு 
நன்கு காயவைக்கப்பட்டு ,, அயோடின் படிகங்கள் 
கண்ணாடிக் குடுவையில் வைக்கப்படுகிறது . அயோடின் - 
ஆவியாசி , நுண் தகட்டுப் பரப்பில் படிகிறது . கரிமக் குவியங்கள் 
யோடினுடன் 

வண்ணத்தைப் 

பெறுகின்றன . 
எனவே , குவியங்கள் உள்ள பகுதிகள் , பழுப்பு வண்ணத்தில் 
வெண்மைப் பின்னணியில் 

பின்னணியில் தெளிவாகப் புலனாகின்றன 
தகட்டினை வெளியே வைத்தால் , சிறிது நேரத்தில் அயோடின் 
குவியங்களிலிருந்து வெளியேறிவிடும் . எனவே , இஃது ஒரு 
குவியமழியா முறையாகும் ( non - destructive method ) . 


( ஆ ) அடர் கந்தக அமிலமுறை : நிலைப்படி வில் , கந்தக 
அமிலத்தைக் கலந்து , கலவையைப் பகுத்தபின் , நுண் தகடுகளை 
வெப்பமூட்டினால் , குவியங்கள் உள்ள பகுதி மட்டும் க.நமை 
நிறமுடன் காட்சி தரும் . நிறப்பகுப்பை முடித்தபின் தகடுகளைக் 
காயவைத்து , பின்னர் அடர் கந்தக அமிலத்தைத் தெளிப்பான் 
மூலம் தெளித்து , மீண்டும் தகடுகளைக் காயவைத்து , குவியங்கள் 
கறுப்பாகத் தோற்றமளிக்கச் செய்யலாம் . இம்முறை , பொது 
வாக எல்லாக் கரிமக கலவைகளுக்கும் பொருந்தும் . ஆனால் , 
இம்முறையில் , தவிய மூலக்கூறுகள் அடர்கந்தக அமிலத்துடன் 
வேதிவினை புரிந்து , கரிப்பொடியாகி விடுகின்றன . 

எனவே .. 
அடையாளங்கண்டபின் , மூலக்கூறுகளைத் தனித்துப் பெற 
முடியாது 


. 


மென்படல நிறப்பகுப்பு 


177 


( இ ) ul- ஒளிமுறை : நிலைப்படிவில் ஒளிர் பொருள் கலந்திருக் 
தால் . U-ஒளியில் கட்டும் போது , குவியங்கள் உள்ள பகுதிகள் 
தவிரப் பிறபகுதிகள் மட்டும் ஒளிரக் காணலாம் . இம் முறை 
மூன்பே விரிவாக விளக்கப்பட்டுள்ளது . 

குவியங்களைக் கண்டறியப் பயன்படுத்தப்படும் பிற வண்ண 
மூட்டிகளைப் பற்றி , அடுத்த பகுதியில் விரிவாகக் காணலாம் . 
8 2.8 குவியங்களைப் பாதுகாத்தல் 

நுண் தகட்டில் பகுக்கப்பட்ட குவியங்களை அப்படியே 
பாதுகாப்பது கடினம் . ஆனால் , ஒளிபுகச்கூடிய ( transparent ) 
நாள்களை நிறப்பகுப்பு செய்யப்பட்ட தகர்களின் மீது வைத்து 
அழுத்தி எடுத்தால் , பகுக்கப்பட்ட குவியங்கள் தாளில் 
அப்படியே ஒட்டிக் கொள்ளும் . அத்தாளின் மீது , மற்றொரு 
ஒளி புகும் தாளை வைத்து ஒட்டி , பகுக்கப்பட்ட குவியங்களைப் 
பாதுகாக்கலாம் . 


8.3 பெரும்பரப்பு மென்படல நிறப்பகுப்பு 

பெரும்பரப்பு நிறப்பகுப்புமுறை , 2.5 செ.மீ. X 20 செ.மீ. , 
10 செ மீ X 20 செ.மீ ... 20 செ.மீ. X 20 செ.மீ. ஆகிய மூன்று 
வகைத் தகடுகளில் செயல்படுத்தப்படுகிறது . இத் தகடுகளில் 
பல கலவைகளை , நீண்ட நேரம் பகுத்து , குவியங்கள நன்கு 
பிரித்தெடுக்கலாம் . நுண்தகட்டு முறையைவிட இம் முறையில் 
இடர்ப்பாடுகள் அதிகம் . ஆனால் , பயன்களும் மிகுதி . இ 
முறையைப்பற்றி , சற்று விரிவாக இங்கு ஆராய்வோம் . 


8-3.1 கவர்பொருள்கள் 

பெரும்பரப்பு நிறப்பகுப்பு ஏற்ற கவர்பொருள்கள் பல , 
விற்பனைக்கு வந்துள்ளன . இவற்றின் தரங்களில் பெரும் 

றுபாடுகள் இருக்கலாம் . கவர்பொருளகளை நாமே 
தயாரித்துக்கொள்ளவும் இயலும் . 


கால்சியம் சல்பேட்டை 180 ° C வெப்பநிலையில் 24 முதல் 
48 மணி நேரம் வரை வெப்பப்படுத்தி , அதைப் பாரிஸ் சாந்தாகப் 
பயன்படுத்தலாம் . 200 கம்பி வலை சல்லடையில் சலிக்கப்பட்ட 
சிலிசிக் அமிலத் தூளுடன் 10 - 15 % அளவு மேலே குறிப்பிட்ட 
பாரீஸ் ஒட்டியைக கலந்து , அதனை நிலைப்படிவாகப் பயன்படுத் 
தலாம் . அலுமினாவுடன் 5 % பாரிஸ் சாந்தும் , கீசல்கருடன் 
15 % பாரிஸ் சாந்தும் கலத்தல்வேண்டும் . செல்லுலோஸ் தகடு 
களைத் தயாரிக்க , பாரிஸ் சாந்து தேவையில்ல . 

12 


தோ 


178 . 


சற்று கூர் மழுங்கச் செய்துவிட்டால் , சிறு விபத்துகள் குறையும் 

நிறப்பகுப்பு வேதியியல் 
சில சமயங்களில் , தனித் தனிக் கவர்பொருள்களைப் பயன் 
படுத்து வதைவிட ஓரு கவர்பொருள் கலவையைப் பயன்படுத்து 
வதால் , நல்ல பயன் கிடைக்கும் . எடுத்துக்காட்டாகச் சில 
கலவைகப் பகுக்க , சிலிக்காவும் கீசஜ்கரும் கலந்த கூட்டுக் 
கவர்பொருள் , தனித் தனிக் கவர்பொருளைவிடச் சிறப்பாகச் 
செயல்படுகிறது . 

விற்பனைக்கு வரும் கார்பொருள்களில் , சில தேவையற்ற 
பொருள்கள் கலந்திருக்கக்கூடும் . தனிமக் கலவைகளைப் 
பகுக்கும்போது , கவர் பொருளில் இரும்பு அயனிகள் அறவே 

ருக்கக்கூடாது . ஆனால் , பல கயர் பொருள்களில் இரும்பு 
அயனி இருக்கக்கூடும் . எனவே , இதை நீக, பின் வரும் 
முறையைக் கையாளவேண்டும் . 500 கிராம் கவர்பொருளுடன் , 
தகுந்த அளவில் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தைக் கலந்து 
வைக்க வேண்டும் . கவையின் மேற்பகுதி நீர்மம் ( supernatans 
liquid ) இரும்பு அயனிகளைப் பெற்றிருப்பதால் , அது மஞ்சள் 
நிறம் பெற்றிருக்கும் . இந்த நீர்மப் பகுதியை வடித்துவிட்டு , 
மேலும் 3 முறை அமிலத்தால் இதே போல் கழுவ வேண்டும் .. 
பின்னர் , மூன்று முறை வடித்தெடுக்கப்பட்ட நீரில் ( triple 
distilled water ) கழுவியபின் , 250 மி.லி. எத்தனால் , 250 ° C வெப்ப 
நிலையில் காயவைத்து , தூய்மையாக்க வேண்டும் . 
8 • 3 • 2 படலங்களைத் தயாரிக்கும் முறைகள் 

நுண் தகட்டு முறையில் , மென்படலங்கள் தோய்த்தல் 
முறையில் தயாரிக்கப்படுகின்றன . பெரும்பரப்பு நிறப்பகுப்புக் 
கான படலங்களை இவ்வாறு உருவாக்க இயலாது . 

பெரும் பரப்பு முறையில் படலங்களைத் தயாரிக்கத் தண்ணீர் 
பயன்படுத்தப்படுகிறது . கலவைக் 

குழம்பைத் தகடுகளில் 
பரப்ப , பல கருவிகள் பயன் படுத்தப்படுகின்றன . பகுப்பாய்வில் 
பயன்படுத்துமுன் , பப்பப்பட்ட படலங்களை இயக்க மூட்ட 
வேண்டும் . 

( அ ) தாங்கும் தகடுகள் : நிறப் பகுப்புக்கான 
தகடுகள் (supporting pla es ) சாதாரணக் கண்ணாடித் தகடுகளி 
லிருந்தே வெட்டி எடுக்கப்படுகின் றன . இவற்றின் ஓரங்களைச் 


தாங்கித் 


பைரக்ஸ் கண்ணாடி ( pyrex glass ) , அலுமினியம் , துருப்பிடிக்காத 
எஃகு (stainless steel ) ஆகியவற்றாலும் , தாங்கித் தகடுகள் 

தயாரிக்கப்படுவதுண்டு. ஆனால் , இவற்றால் விலையும் குறிப்பான 
முட்டயன்கள் எதுவுமில்லை . 


மென்படல நிறப்பகுப்பு 


179 


HYMES 


( ஆ ) குழம்பு தயாரித்தல் : விற்பனைக்குவரும் கவர்பொருள் 
களோடு , தகுந்த அவு நீரைச்சேர்த்து , குழம்பு தயாரிக்கப்படு 
கிறது . முதலில் , 30 கிராம் சிலிக்கா களியத்துடன் , 40 மி.லி. 
நீர் கலந்து , ஒரு பீங்கான் கல்வத்தில் ( porcelain inartar ) 
அரைக்கவேண்டும் . பின்னர் , மேலும் 20 மி.லி. நீர் ஊற்றி . 
குழம்பைத் தயாரிக்கலாம் . குழம்பு தயாரித்தபின் , 1 1.5 
மணித்துளிகளுக்குள் , அதைத் தகடுகளில் பரப்பிவிடவேண்டும் . 
ஏகனனில் , குழம்பை அதிக நேரம் வைத்திருந்தால் , அது 
காய்ந்து கட்டியாகிவிடும் . 

அலுமினா படலங்களையும் , இம் முறையில் தயாரிக்கலாம் ,, 
தேவையானால் , நீரின் அளவைக் கூட்டவோ குறைக்கவோ 
செய்து கொள்ளலாம் . 

( இ ) படலங்களை உருவாக்குதல் : விலைப்படிவுக் குழம்பை , 
கண்ணாடித் தகடுகளில் ஒரே சீராக , சில மி.மீ. உயரமுள்ள 
படலங்களாகப் பரப்பவேண்டும் . இதற்காக , பெரிதும் பயன் 
படுத்தப்படும் முறைகனை அடுத்துக் காண்போம் . 

சமதளத்தில் , கண்ணாடித் தகடுகளை வரிசையாகப் 
பரப்பி , தகடுகளின் ஓரங்களை இரு சட்டங்களில் இறுக்கி 


அளவுகோலாகரும் திசை 


- 


- 


- 


-- 


--- 


* 


s 


படம் 3.2 . படலங்களைத் தயாரிக்கும் முறை 
Ta ) உயர்ந்த விளிம்புடைய மரப்பலகை ( b ) சட்டங்கள் 

( c ) b- ன் 
கிழுள்ள காகித்துண்டுகள் ( d ) நிறப்பகுப்புத் தகடு { e ) படவம் பரவிய 

தகடு ( f ) அளவுகோல் , 
வைக்கவேண்டும் . இச் சட்டங்களின் உயரம் , கண்ணாடித் 
தகடுகளின் மேற்பரப்பின் உயரத்தைவிடச் சற்று அதிகமாக 
இருக்கும் . இந்த அதிக அளவுஉயரமே , படலங்களின் தடிப்பாக 
அமையும் . கண்ணாடித் தகடுகளின் மீது , கலவைக் குழம்பை 


* 


நிறப்பகுப்பு வேதியியல் 


180 


ஊற்றி , ஓர் அளவுகோல் கொண்டு , கண்ணாடித் தகடுகளில் 
மெல்லிய தளமாக அமையும் வகையில் , குழம்பைப் பரப்ப 
வேண்டும் . பக்க சட்டங்களின் உயரமும் , படலத்தின் உயரமும் , 
ஒரே அளவாக இருக்குமாறு குழம்பைப் பரப்பி , தகடுகளை 
உயரவிட வேண்டும் ( படம் 8-2 காண்க ) . 

இம் முறையில் , படலங்களில் மேடுபள்ளங்கள் அதிகம் 
விழுகின்றன . தளப்பரப்பில் ஏற்படும் இம் மாற்றம் , நிறப் 
பகுப்பைப் பெரிதும் பாதிக்கக்கூடும் . எனவே , இம் முறை 
இன்று பெருமளவு பயன்படுத்தப்படுவதில்லை . 

தளப்பரப்பை உருவாக்க, பல புதிய பரப்பிகள் ( applica 
tors ) உருவாக்கப்பட்டுள்ளன . இங்கு , இருவகைப் பரப்பிகளைக் 
காண்போம் . 

ஸ்டால் -டெஸாகா ( Stahl - Desaga ) வகையைச் 
பரப்பிகளில் , முதலில் குழம்பை ஊற்றி மூடிவிட வேண்டும் . 
அடுத்து , தேவையான படல உயரத்தைப் பரப்பியில் உள்ள 
நகர்த்தியைக் ( slide ) கொண்டு , சரியாக வைத்துக்கொள்ள 
வேண்டும் . நிறப்பகுப்புக்கான தகடுகள் அடுக்கப்பட்டுள்ள 
தளத்தில் , இக் கருவியை வைத்து , திறப்பானைத் திறந்துவிட்டு 
மெதுவாக நகர்த்திச்கொண்டே வந்தால் , கலவைக் குழம்பு 
தகடுகளில் ஒரே சீராகப் பரவும் . கண்ணாடித் தகடுகளின் 
மேற்பரப்புகளின் உயரத்தைச் சரிசெய்யும் சட்டங்களும் 
உருவாக்கப்பட்டுள்ளன . 


சேர்ந்த 


a 


படம் 8-3 . பரப்பியை நகர்த்தி , படலங்களைத் தயாரித்தல் 
( a ) பரப்பி . ( b ) படலத்தடிப்புக் கட்டுப்பாட்டுத் தகடு ( c ) அடிப்பலகை 
( d ) நிரப்பப்பட்ட மென் படலத்தகடுகள் ( e ) நிரப்பப்படாத மென்படலத் 

தகடுகள் 
கமாக் ( Gamag ) வகைப் பரப்பிகள் , ஒரே இடத்தில் 
வெயாகப் பொறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் . இவற்றில் 


மென்படல நிறப்பகுப்பு 

181 
குழம்பை ஊற்றியபின் , கண்ணாடித் தகட்டினை 

மெதுவாக 
ஒரு புறம் நுழைத்து , மறுபுறம் இழக்கவேண்டும் . கண்ணாடித் 

நகரும்போது , பரப்பி பிலுள்ள கலவை ஒரே சீராக 
கண்ணாடித் தகடுகளில் பரவுகிறது . 

தகடு நகரும் திசை 


தகடு 


at 


படம் 8.4 தகடுகளை நகர்த்திப் படலங்களைத் தயாரித்தல் 
( a) குழம்பு உள்ள நிலைத்த கலன் 

( b ) கண்ணாடித் தகடு 
( c ) படலம் பரவிய தகடு 

( d ) வழிகாட்டிகள் . 
83.3 மாற்றப்பட்ட படலங்கள் 

படலங்களை உருவாக்கத் தேவையான குழம்புகளைத் 
தயாரிக்கும் போது , நீருக்குப் பதிலாக , 0.5 N ஆக்சாலிக் அமிலம் , 
0.5 N கந்தக அமிலம் ஆகியவற்றைப் பயன்படுத்தினால் , அமிலத் 
தன்மைபுடைய படலங்கள் கிடைக்கும் . இப் படலங்கள் , 
அமிலத்தன்மையுடைய கலவைகளைப் பகுப்பதற்கும் , பொதுத் 
தன்மையுடைய கலவைகளைப் பகுப்பதற்கும் பெரிதும் பயன் 
படுகின் றன . 

0 < 5 N சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலைக்கொண்டு 
தயாரிக்கப்பட்ட காரத்தன்மையுடைய படலங்கள் , காரங்களைப் 
பகுக்கப் பயன்படுகின்றன . 

நிலை மாறாக் கரைசல்களைப் பயன்படுத்தித் தயாரிக்கப்படும் 
படலங்களில் , pH மதிப்பு பெரும்பாலும் மாறுவதில்லை . 
இத்தகைய சூழலில் ,, 

சில அமிலக் கலவைகளும் , காரக் 
கலவைகளும் நன்கு பகுக்கப்படுகின்றன . 

உட்கூட்டுப் பொருள்கள் ( complexing agents ), சில 
குறிப்பிட்ட வகைக் கலவைகளைப் பகுக்கப் பயன்படுகின்றன . 
எடுத்துக்காட்டாக , சர்க்கரைப் பொருள்களைப் பகுக்க , போரிக் 
அமிலம் ( boric acid ) நிலைப்படிவுடன் கலக்கப்படுகிறது . இந்த 
அமிலம் , கார்போ ஹைட்ரேட்டுகளுடன் வினைபுரிந்து , அவை 
நகரும் வேகத்தைக் 

கூட்டுகிறது . 

இதேபோல் , வெள்ளி 
அபனிகள் நிறைவுறா மூலக்கூறுகளுடன் கூடி , அவற்றின் 
பகுபடு திறனைக் கூட்டுகின் றன . எனவே , இத்தகு கலவைகளைப் 


நிலைப்படிவு 


வைக்க 
182 

நிறப்பகுப்பு வேதியியல் 
பகுக்க . வெள்ளி நைட்ரேட் கரைசலில் 
தயாரிக்கப்படுகிறது . 

அமிலம் , காரம் , நிலைமாறாக் கரைசல் , உட் கூட்டுப்பொருள் 
முதலியவற்றுடன் கலந்து தயாாக்கப்படும் படலங்கள் ( modi- 
fied layers ) என்று வழங்கப்படுகின்றன . 
8:34 பரப்புக் கவர்ச்சிக்கான படலங்கள் 

குழம்பு பரப்பப்பட்டுத் சயாரிக்கப்படும் மென்படலங்களில் 
அதிக நீர் இருக்கும் . இதை நீக்கினால்தான் , நிலைப்படிவு கவர்ச்சித் 
திறன் பெறும் . சிலிக்கா, அலு மினா உள்ள (சழம்பு தகடுகளில் 
பரப்பப்பட்டபின் , அவற்றை 30 மணித் துளிகள் காயவைத்து . 
பின்னர் 1 மணி நேரமாவது 110C வெப்பநிலையில் 
வேண்டும் . இவ்வாறு கிடைக்கும் கவர் பொருள் II- ம் அல்லது 
III- ம் தரமுள்ளதாக அமையும் பகுதி 4. ? காண்க ) . இவற்றை 
மேலும் வெப்பமூட்டினால் , இவற்றின் கவர் திறன் மேலும் 
கூடும் . 


B • 3-5 பங்கீட்டு முறைக்கான நீர்ம ஊட்டம் 


பங்கீட்டு நிறப்பகுப்பில் , நீர் நிலைப்படிவாகப் பயன்பட்டால் , 
குழம்பு பரப்பப்பட்ட தகடுகளைச் சில மணித்துளிகளுக்குப் 
பிறது , 105 ° C வெப்பநிலையில் 10 மணித்துளிகள் காயவைத்து 
எடுத்து விடவேண்டும் . 
8.3.6 கலவையை இடுதல் 

பண்பறி பகுப்பாய்வில் , கலவை ஏறத்தாழ 01 % அளவுள்ள 
கரைசலாகத் தயாரிக்கப்படுகிறது . நிறப்பகுப்பில் இக் 
கலவையில் மை.லி. முதல் 100 மை.லி. வரை ஒரு நிறப் 
பகுப்பில் பயன்படுத்தப்படுகிறது . 

இடுவதற்கு , 
தந்துகிக் குழல்களே போதுமானவையாகும் . 

தந்துகிக் குழலைக் கரைசலில் வைத்து எடுக்கும்போது, 
எவ்வளவு கரைசல் குழலில் உறிஞ்சப்படு கிறது என்பதை 
அளக்க , பின் வரும் முறையைக் கையாளலாம் . தந்துகிக் குழலில் 
நீரை எடுத்துக் கொண்டு , அதை ஒரு மெல்லிய வடிதாளின் மீது . 
வைக்கவேண்டும் . வடிதாளில் , நீர் வட்டமாக விரிந்து நிற்கும் . 
அதே அளவு வட்டத்தை உருவாக்க , எவ்வளவு நீர் தேவை 
என்பதை ஒரு நுண் ஊசி ( microscopic syringe ) மூலம் அறியலாம் 
5 , 10 , 100 மை.லி. போன்ற பல அளகளில் கலவையை எடுக்கக் 


( 4 
அசிட்டோன் ( accionyl acerone ) 0.5 % அளவு நகர்படிவுடன் 
மென்படல நிறப்பகுப்பு 

183 
கூடிய 

தந்துவிக் குழல்கள் தயாரிக்கப்பட்டு , விற்பனைக்கு 
வருகின்றன சாதா ரண கண்ணாடிக் குழாயை சுடரில் காட்டி , 
அதனை இழுத்து , 0.10 - ( • 30 மி.மீ - உட்குறுக்களவு உடைய 
தந்துகிக் குழல்களைச் செய்து கொள்ளலாம் . 

கலவைகளைப் பல ஆய்வுகளில் இட்டுப்பார்ப்பது நல்லது . 
5,10 , 100 மை.லி. அளவு கலவைகளை , 3 புள்ளிகளாகச் சிறிய 

X20 செ.மீ. தகடுகளில் இட்டு , பகுத்துப்பார்க்கலாம் . 
மிகக் குறைந்த அளவில் இடப்பட்ட கலவைகளின் குவியங்கள் 
தெளிவாகப் பகுக்கப்பட்டிருக்கும் . அதிக அளவு கலவை இடப் 
பட்டால் , கலவையில் உள்ள மாசுப் பொருள்கள் தெரியவரும் . 

பங்கீட்டு முறையில் முன் குறிப்பிட்டதைப் போல் 5 முதல் 
100 மை.லி. வரை கலவையைப் பகுக்கலாம் . ஆனால் , பரப்புக் 
கவர்ச்சி முறைகளில் குவியங்கள் எளிதில் பரவிவிடும் . எனவோ 
20 மை.லி.க்கு மேல் கலவைபைப் பகுக்க முனையக்கூடாது . 
8.3.1 நகர்படி வைத் தேர்ந்தெடுத்தல் 

நகர்படிவைத் தேர்ந்தெடுக்கும் முறை , முந்திய அத்தியாயங் 
மூலக்கூறுகளுக்கேற்ற கரைப்பான்கள் , பட்டியல் 8.2 - ல் 
தரப்பட்டன . 

மூலக்கூறுகளை அவற்றின் உப்புகளாக நிலைப்படிவில் இட 
நேர்ந்தால் , நகர்படிவில் அம் மூலங்களை மீட்டுருவாக்கும் ஒரு 
நீர்மக்தைச் சிறிதளவு சேர்க்கலாம் . டுத்துக்காட்டாக , பல 
கரிமக் காரங்களை ( organic bases ) அவற்றின் குளோரைடுகளாக 
நிலைப்படி வில் 

நேரலாம் . . நகர்படிவுடன் 
அம்மோனியா கலக்கப்பட்டால் , நிலைப்படிவில் காரங்கள் 
மீண்டும் தனியாகக் குவியங்களாகப் பகுக்கப்பட்டிருப்பதைக் 
காணலாம் . 

நிலைப்படிவில் உட்கூட்டுப் பொருள்கள் சேர்க்கப்படுவதைப் 
போல , நகர்படிவிலும் அவை சேர்க்கப்படலாம் . எடுத்துக் 
காட்டாக , கனிம அயனிகளைப் பகுக்கும் போது , 2 , 5.எக்சா 
டையோன் ( 2 , 5 - hexadione ) எனப்படும் அசிட்டோனில் 


. 


ட 


கலக்கப்படுகிறது . இத்தகு உட்கூட்டுப் பொருள்கள் , அயனி 
களுடன் உட்கூட்டுப் பொருள்களாகி , அவற்றின் பிரிசிறனைக் 
கூட்டுகின்றன . 


184 


நிறப்பகுப்பு வேதியியல் 


கிறப் 


-- 


8.3.8 நிறப்பகுப்புக் கலன்கள் 

நிறப்பகுட் புக் கலன்களில் , கரைப்பானும் அதன் ஆவியும் 
முற்றும் சமன்பாடு அடைந்திருக்கவேண்டும் . பெரிய 
பகுப்புக் தகடுகள் பெரிய கலன்களில் வைக்கப்படுகின்றன . 

இவற்றில் , : நகர்படிவு முழுச் சமன்பாட்டு 
நிலையிலிருக்குமாறு பார்த்துக்கொள்ள 
வேண்டும் . இதற்காக , தகடுகளை வைக்கு 
முன் கலனின் சுவர்களில் , நகர்படிவுக் 
கரைப்பானில் தோய்த்த வடி தாள்கள் 
வைக்கப்படுகின் றன . இவை , கலன் முழுவ 
திலும் நீர்ம -களிமச் சமன்பாட்டு நிலையை 
உறுதிப்படுத்துகின் றன . 

பகுப்புக் கலன்களின் கொள்ளவு குறை 
வாக இருந்தால் ,, 

கலனில் நகர்படிவுடன் 
சமன்பாட்டு நிலை மாறுபடாது இருக்கும் . 

( S - chambers ) உருவாக்கப்பட் 
டுள்ளன . இங்கு கலவை இடப்பட்ட நிறப் 
பகுப்புத் தகடு , ஒரு சட்டத்தில் பொருக்கப் 
படுகிறது . இச் சட்டத்தின் மூன்று பக்கங் 
களில் , சில மி . மீ . உயரமுள்ள தக்கைகள் 

இருக்கின் றன . இத் தக்சைசளின் மேல் 
படம 8.5 . 

மற்றொரு கண்ணாடித் தகடு பொருத்தப்படு 
மென்படல நிறப்பகுப் 
வில் பயன் படும் 

இவ்வமைப்பின் திறந்த அடிப் 
S- வடிவககலன கள் பகுதி , நகர்படிவுக் கரைசலில் வைக்கப்படு 

றது . இவ்விரு கண்ணாடித் தகடுகளுக்கிடை 
( a ) , ( b ) - இறுக்கத் 

யில் உள்ள பகுதியே , பகுப்புக் கலனாகப் 
தடுகள் ; 
( c) மென்படலத் தகடு பயன்படுகிறது . இம் முறையில் 
( d ) கரைப்பான் களின் R மதிப்புகள் பெரும்பாலும் மாறுவ 
( e ) பிடிப்பி . 

தில்லை . 
8.3.9 நிறப்பகுப்புத் தகடுகளின் முன் சமன்பாட்டு நிலை 
முறையில் 

செய்யப்பட்டதைப்போலவே , நிறப் 
பகுப்புக் தகடுகளையும் , நிறப்பகுப்பிற்கு முன் , நிலைப்படிவுடன் 
சமன்பாடு அடையச் செய்யலாம் . 

குறிப்பாக , 

பங்கீட்டு 
நிறப்பகுப்பு முறைகளிலும் , எளதில் ஆவியாகும் கரைப்பான் 
களைப் பயன்படுத்தும் போதும் , முன் சமன்பாட்டு 
{ pre - equilibrium ) உருவாக்குவது சிறந்த பயன்தரும் . 

இம் முறையில் , நிறப்பகுப்புக் கலனில் , ஒரு சிறிய அகலில் 
நகர்படிவை வைத்து , அதில் சில வடிதாள் களைத் தொங்க 


கிறது . 


குவியங் 


தாள் 


நிலையை 


" மென்படல நிறப்பகுப்பு 


185 


விடலாம் . இக் கலனில் , கலவை வைக்கப்பட்ட நிறப்பகுப்புத் 
தகட்டைச் சுமார் ஒரு மணி நேரம் வைத்திருக்கலாம் . அதன் 
பின் , அதே கலனில் மேலும் அதிக நகர்படினவ விரைவாக 
ஊற்றி , உடனே கலனை மூடி , நிறப்பகுப்பைத் தொடங்கலாம் . 
8.3 • 10 பன்முறைப் பகுப்பு 

ஒரு குறிப்பிட்ட கரைப்பானில் , குவியங்கள் மெதுவாக 
நகரலாம் . எனவே , ஒரு தடவையிலேயே குவியங்கள் சரியாகப் 
பகுக்கப்படாதிருக்கலாம் . இத்தகைய நிலையில் , முதல் முறை 
பகுக்கப்பட்ட தகட்டை நன்கு காயவைத்து , மீண்டும் அதே 
நகர்படிவில் வைத்துப் பகுக்கலாம் . RE மதிப்பு குறைவாக 
உள்ள குவியங்களைப் பகுக்கவே இம் முறை பெரிதும் பயன்படும் , 

ஒரு குவியத்தின் R மதிப்பு , ஒரு குறிப்பிட்ட நகர்படிவில் 
குறைவாக இருந்தால் , மின் துருவத்தன்மை அதிகமுள்ள நகர் 
படிவைப் பயன்படுத்தி , R மதிப்பைக் கூட்டலாம் . 
8 •311 வடிவமைக்கப்பட்ட படலங்கள் 

செவ்வக வடிவமுள்ள படலங்களில் இடப்படும் கலவை , 
வட்டவடிவில் பரவிச் செல்வதால் , (தவியங்கள் ஒன்றுடன் 


Do 


000 


அ 

இ 
படம் 8-6 . வடிவமைக்கப்பட்ட படலங்கள் 
ஒன்று கலந்துவிடக்கூடும் . இதைத் தடுக்கவும் , நிறப்பகுப்பை 
விரைவுபடுத்தவும் , வடிவமைக்கப்பட்ட படலங்களில் ( shaped 
areas ) நிறப்பகுப்பு மேற்கொள்ளப்படு கிறது . இந்த முறையில் 
குவியங்கள் பட்டைகளாக அமைவதால் ஒன்றுடன் ஒன்று 


மாறுதல்கள் 
, 

வகுக்கப்படும் 
186 

நிறப்பகுப்பு வேதியியல் 
கலந்து விடுவதில்லை , இத்தகைய சில வடிவமைப்புகளை 
படம் 8-6ல் காண்க . 

படம் 8-6 - ல் உள்ள வடிவில் , ம " சுப் பொருள்கள் சிறிதளவு 
இருந்தாலும் , அவை தெளிவாகத் தெரிந்துவிடும் . 
83.12 தொடர் நிறப்பகுப்பு 
குறைந்த மின் துருவத்தன்மை டைய , 

எளிதில் 
வியாகக்கூடிய கரைப்பான்களைக் கொண்டு , சில கலவைகளைப் 
பகுக்க , இந்த முறை கையாளப்படுகிறது . நிறப்பகுப்புத் தகடு , 
நிறப்பகுப்புக் கலனிலிருந்து சிறிது வெளியே நீட்டிக்கொண்டு 
இருக்குமாறு அமைக்கப்படுகிறது . வெளியே வரும் நகர்படிவு , 
எளிதில் ஆவியாகிவிடுகிறது . இதனால் , நகர்படிவு நீண்ட நேரம் 
தொடர்ந்து வந்து ஆவியாகிக்கொண்டே இருக்கும் ; கலவைக் 
குவியங்கள் மெதுவாகப் பகுக்கப்பட்டுவரும் . கலவை மூலக் 
கூறுகளின் 

பண்புகளுக்கிடையிலான வேறுபாடு மிகக் 
குறைவாக இருக்கும்போது , கரைப்பானின் 

மின் துருவத் 
தன்மையைக் கூட்டுவதைவிட , இந்த வகை நிறப்பகுப்பில் நல்ல 
வெற்றி கிடைக்கும் . 
8.3 • 13 இரு திசைப் பகுப்பு 
இதுவும் தாள் நிறப்பகுப்பை ஒட்டிய முறையேயாகும் . 

டம் , 
முறை , முன் அத்தியாயத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது . 
8.3.14 குவியங்களில் R. மதிப்புகளைக் காணல் 

மென்படல நிறப்பகுப்பில் R மதிப்பைப் பாதிக்கும் சில 
பண்புகளையும் , RE மதிப்பை ஓரளவு நிலையாக இருக்கச் செய்யக் 
கூடிய செய்முறைகளையும் இப் பகுதியில் ஆராய்வோம் . 
( அ ) கவர்பொருளீன் கவர் திறன் : கவர் பொருளின் பண்பு 

R 

பாதிக் 
கின் றன . கவர் திறன் மிகுந்த நிறப்பகுப்புத் தகடுகள் , காற்று 
புகாத கலன் களில் பாதுகாக்கப்பட்டால் , அவற்றின் கவர் திறன் 
குறையாமலிருக்கும் ; அவற்றில் பகுக்கப்படும் பொருள்களின் 
R மதிப்புகளும் அதிகமா காமலிருக்கும் . 

( ஆ ) பகுப்பு வளர்ச்சிமுறை : சமன்பாடின்மையால் ஏற்படும் 
Rt மதிப்பு மாற்றங்களைத் தடுக்க , மிகை ஓட்ட முறை ( over-rua 
method ) கையாளப்படுகிறது . இம்முறையில் , நிறப்பகுப்புத் 
பிட்ட உயரத்தில் மென்படலத்தில் ஒரு கோட்டைக் கிழித்து , 


மென்படல நிறப்பகுப்பு 


187 


அதற்குமேல் கரைப்பான் நகராமல் நிறுத்தி விடலாம் . கரைப் 
பான் இந்த உயரத்தை அடைந்தபின் , மேலும் 10 மணித் 
துளிகள் பகுப்பு வளர்ச்சி செய்யப்படுகிறது . இகனால் , நிலைப் 
படிவுகளுக்கு இடையிலான சமன்பாட்டு நிலை மேலும் உறுதிப் 
படுகிறது . 


( இ ) வெப்பநிலை : வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் , 
பங்கீட்டு முறையைப் பெரிதும் பாதிக்கிறது . எனவே பங்கீட்டு 
நிறப்பகுப்பு ஆய்வுகளில் வெப்பநிலை + 2 ° C- க்குள் அமையுமாறு 
பார்த்துக்கொள்ள வேண்டும் . பரப்புக் கவர்ச்சி முறையில் , 
சிறு வெப்பநிலை மாற்றங்கள் நிறப்பகுப்பைப் பெரிதும் பாதிப்ப 
தில்லை . ஆனால் , வெப்பநிலை வேறுபாடு 20 ° C அளவு இருந்தால் , 
நிறப்பகுப்பு கண்டிப்பாகப் பாதிக்கப்படும் . 


( ஈ ) கலவையின் 

அளவு : படலத்தில் இடப்படும் 
கலவையின் அளவு , நிறப்பதப்பைப் பெரிதும் பாதிக்கும் . 
கலவையின் அளவு குறையக் குறைய , 

குவியங்களின் 
R ( மதிப்புகள் மேலும் மேலும் மாறாத்தன்மை பெறுகின்றன . 
ஒரே கலவையைப் பல்வேறு அளவுகளில் பகுத்துப் பார்ப்பதே 
சிறப்பாகும் . 


( உ ) கலவையின் பண்புகள் : ஒரு தனித்த மூலக்கூறு ஒரு 
மென்படலத்தில் நகரும்போது கிடைக்கும் மதிப்பு , அத்தனி 
மூலக்கூறு கலவையில் பகுக்கப்படும் போது கிடைக்கும் 
R மதிப்புக்குச் சமமாய் இருக்க வேண்டிய அவசியமில்லை . 
கலவைகள் பகுக்கப்படும் போது , ஒரு மூலக்கூறின் பண்புகளைப் 
பெரிதும் பாதிக்கலாம் . எனவே , குவியங்களின் பக்கத்தில் தனி 
மூலக்கூறுகளைப் பகுத்து , அவற்றுடன் குவியங்களை ஒப்பிட்டு 
அறிய முனைவதை விட , நாம் பார்க்கும் மூலக்கூறினைச் 
கலவையில் இட்டு , அதன் குவியப் பரப்பு மட்டும் கூடுகிறதா என 
ஆராய்வதே சிறப்பாகும் , 


பொதுவாக , RI , மதிப்புகள் மாறாதிருக்க , பின்வரும் 
நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளலாம் : 

( 1 ) ஒரே நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கவர் 

பொருளையே எப்போதும் பயன்படுத்துதல் . 
( 2 ) படலங்களை ஒரே முறையில் தயாரித்து , ஒரே 

முறையில் இயக்க மூட்டுதல் . 
( 3 ) படலங்களை ஈரத்திலிருந்து நன்கு பாதுகாத்தல் . 


< 188 


நிறப்பகுப்பு வேதியியல் 
( 4 ) படலங்களை காப்புக் கலனிலிருந்து எடுப்பதற்கும் , 

நிறப்பகுப்பைத் தொடங்குவதற்கு மிடையில் , ஒரே 

சீரான மிகக் குறைந்த நேரத்தைச் செலவிடுதல் . 
( 5 ) கலவையை இயன்ற அளவு குறைவாக இட்டுப் 

பகுத்தல் . 
( 6 ) நிறப்பகுப்பிற்குமுன் , நிறப்பகுப்புக் கலனையும் , 

தகட்டையும் சமன்பாடடைய வைத்தல் . 
( 7 ) ஒரே உயரத்திற்குப் பகுப்பு வளர்ச்சி செய்து , மிகை 

ஒட்ட முறையையும் கையாளுதல் . 
( 8 ) இரண்டு , மூன்று முறை நிறப்பகுப்பைச் செய்து , 

R மதிப்பைத் தனித் தனிக் குவியங்களின் சராசரி 
மதிப்பிலிருந்து கண்டறிதல் . 


8.3.15 கண்டறியும் முறைகள் 

குவிபங்களைக் கண்டறியும் முறைகளை , சிதைவு முறைகள் 
( destructive methods ) , சிதையா முறைகள் ( non - destructive 
methods ) என்ற இரு வகைகளாகப் பிரிக்கலாம் . பண்பறி நிறப் 
பகுப்புகளிலும் , அளவறி நிறப்பகுப்புகள் இலவற்றிலும் , குவியங் 
களை , இனங்காண , சிதைவு முறைகளைக் கையாளலாம் . ஆனால் , 
தயாரிப்பு முறைகளிலும் , சிதையா முறையே கையாளப்பட 
வேண்டும் . குவியச்சிதையா முறைகளே , எல்லா வகை நிறப் 
பகுப்புகளிலும் விரும்பத் ததந்தன . 


பொது 


பெரும்பாலான கரிமக் கலவைகளை , 

வண்ண 
மூட்டிகள் இனங்காட்டி விடுகின்றன . இத்தகைய வண்ண 
மூட்டிகள் பல , சிதைவு ! றையில் கலவையை இனங்காட்டப் 
பயன்படுபவையாகும் . பொது முறைகளில் , u v ஒளிர்வு முறை 
குவியச் சிதையா முறையாகும் . அயோடின் முறை , 75 % சிதையா 
முறை எனக் கருதப்படுகிறது 

வண்ணமூட்டிகளைத் தெளிக்கு முன் , மென்படலத் தகடு 
நன்கு உலரவிடப் படுகிறது . பின்னர் , தகட்டை ஒரு மூடிய 
அறை போன்ற பகுதியில் ( hood ) வைத்து , தெளிப்பான்களைக் 
கொண்டு , வண்ணமூட்டிகள் தெளிக்கப்படுகின்றன . 

அடர் 
கந்தக அமிலம் போன்ற பொது வண்ண மூட்டிகள் பயன்படுத்தப் 
படும்போது , அவை பிற பகுதிகளைப் பாதிக்காமல் பார்த்துக் 
கொள்ள வேண்டும் . 


சில பொது வண்ண மூட்டிகளையும் , அவற்றைத் தயாரிக்கும் 
முறைகளையும் , பயன்களையும் பட்டியல் 8.3 சுட்டிக் காட்டுகிறது . 


189 


மென்படல நிறப்பகுப்பு 


பட்டியல் 8.3 
மென்படல முறையில் பயன்படும் பொது வண்ணமூட்டிகள் 


எண் 


வண்ண 
மூட்டி 


பயன்படுத்தும் முறை 


கரிக் 
கலவை 
பெறும் 
வண்ணம் 


1 . 


அடர் 


H ,SO . 


2 . 


H ,SO , 
Na, Cr , 0 , 


3 . 


H ,SO , 
K , Cr , 0 , 


தெளிப்பானால் தெளித்து , 100 - கருமை 
110 ° C 

வெப்பநிலையில் , சில 
மணித் துளிகள் வைத்திருக்க 
வேண்டும் . 
5A . Na , Cr , 0 , + 20 மி.வி. 
தண்ணீர் - 10 மி.லி. அடர் 
H , SO , கலவையைத் தெளித்து , 
100-110 ° C வெப்பநிலையில் 
சில மணிக்துளிகள் வைத் 
திருக்கவேண்டும் 
K , Cr , 0 , ஐ , அடர் H , SO ,- ல் 
நிறை கரைசலாகக் கரைத்துத் 
தெளித்து , வெப்ப மூட்ட 
வேண்டும் . 
H.SO ,. உடன் , 5 % HNO யைக் 
கலந்து தெளித்து , 100-100 ° . 
யில் வெப்பமூட்டவேண்டும் 
தண்ணீரில் 25 % கலவையை 
உருவாக்கித் தெளித்து , 
150 ° C- ல் வெப்பமூட்ட 
வேண்டும் 
மெத்தனாலில் தயாரிக்கப்பட்ட பழுப்பு 
1 % பழுப்பு அயோடின் கரை ( பெரும் 
சலைத் தெளிக்கலாம் . அல்லது பாலான 
1 உள்ள கலனில் தகட்டை கலவை 
வைக்கலாம் 

கள் ) 


4 . 


H , SO 

HNO . 


5 . 


HCIO . 


6 . 


1, 


சிறப்பு வண்ணமூட்டிகள் ( special reagents ) சிலவகைக் 
கலவைகளுக்கு மட்டும் வண்ணமூட்டக்கூடியவை . இத்தகைய 
வண்ணமூட்டிகள் , மூலக்கூறுகளில் உள்ள வினைக்குழுக்களுடன் 
வேதிவினை புரிகின்றன . இத்தகைய வண்ண மூட்டிகள் 
அவற்றைத் தயாரிக்கும் முறைகள் , அவற்றின் பயன்கள் , அவை 
காட்டும் வண்ணங்கள் ஆகியன பட்டியல் 8-4- ல் தரப் 
பட்டுள்ளன . 


பட்டியல்3-4நிறப்பகுப்புமுறைக்கானசிறப்புவண்ணமூட்டிகள் 


வங் 


என் 


வண்ணங்கள் 


வண்ணமூட்டி 


தயாரிப்பும்,பயன்படுத்தும்முறையும் 


கலவை மூலக்கூறுகள் 


--- 


நீலம் 


1. 


கலந்த 


H_s0,HOẶC 

ந்தஅனிசால் 

டினஹடு (anisaldehyde) 


0.5மி.விஅனிசால்டிஹைடு,(1.5மி.லி. அடர்H,SO,9மி.லி.95%E1OH,சிலஹைட்ரேட்டுகள் துளிகள்HOACகலந்தகலவையைத் தெளித்து,105-C-ல்25மணித்துளிகள் வெப்பமூட்டவேண்டும். 


1 


2. 


0.1%எத்தனால்கரைசலுடன், சிறிதளவுNH,ஊற்றி,தெளிக்க 

வேண்டும் 


F-Cl,Frl அட்னிகள் 


புரோமோ கிரெசால் 

சருநீலம் (bromocresol 

purple) 


கருநீல பின்னணியில் மஞ்சள் புள்ளிகள் 


ப 


3. 


கார்பாக்சிலிக் அமிலங்கள் 


புரோமோ கிரெசால் 

பச்சை (bromocresol 

green) 


100மி.லி.க்கு8துளிகள்30%NaOH கலந்தHOE1OH(20:80)கலவை 

பயில்,0.3%புரோமோகிரெசால் பச்சைகலந்தகரைசலைத்தெளிக்க 

வேண்டும் 


பச்சைப் பின்னணியில் 

மஞ்சள் புள்ளிகள் 


நிறப்பகுப்பு வேதியியல் 


- 


மென்படல நிறப்பகுப்பு 


* 


2,4-டை நைட்ரோ ஃபினைல் ஹைட்ரசீன் 


2NHCI-ல்கரைக்கப்பட்ட0*5% 2,4-டைநைட்ரோஃபினைல் ஹைட்ரசீன்கரைசலைத்தெளிக்க 

வேண்டும் 


ஆல்டிஹைடுமஞ்சள்அல்லது 

களும், கீட்டோன்களும் 


புள்ளிகள் 


ஃபீனால்கள் 


இரும்பு(III) குளோரைடு 


1%நீரில்கரைக்கப்பட்டகரைசலைத் 

தெளிக்கவேண்டும் 


வண்ணங்கள் 


நீலம் 


நின்ஹைட்ரின் 


(0.25%வண்ணமூட்டிகரைக்கப்பட்ட I-Buil95மிலி.யுடன்,5மிலி.10% 

TOACநீர்மக்கரைசலைக்கலந்து, தெளித்து,120C°-ல்10-15மணித் துளிகள்வெப்பமூட்டவேண்டும் 


அமினோ அமிலங்கள், பெப்டைடுகள் 


191 


புறமாகவும் அதன் வால் மெதுவாகவும் நகரும் ( படம் 87C) . 
192 

நிறப்பகுப்பு வேதியியல் , 
8.3-16 மென்படல நிறப்பகுப்பில் உள்ள சில சிக்கல்கள் 

மென்படல நிறப்பகுப்பில் பலவகைச் சிக்கல்கள் எழலாம் . 
அவற்றைத் தீர்க்கும் முறைகளை இங்கே ஆராயலாம் . 

( அ ) கலவைச் சுமை : நிறப்பகுப்பில் , ஒரு குறிப்பிட்ட 
அளவு கலவையைத்தான் பகுக்க முடியும் . கலவையின் அளவு 
இவ் வெல்லையைத் தாண்டிவிட்டால் , கலவை குவியங்களாகப் 
பகுக்கப்படுவதற்குப் பதிலாக , தூவப்படவோ ( smearing) 
அல்லது முன்வாலாக நீட்டப்படவோ ( fronting ) கூடும் ( படம் 
8-7 , A , B. ) . கலவையின் அளவைக் குறைத்து , இக் குறைகளை 
நீக்கலாம் . 

ஆ ) மிகை வேகம் : சில சமயங் 
களில் , நகர்படிவுகள் மிகவேகமாக 

நகர்ந்துவிடும் . இவ்வாறு நகரும்போது , 
A B 

மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள 
சிறிய வேறுபாடுகள் கணக்கில் 
எடுத்துக் கொள்ளப்படுவதில்லை . 
எனவே , சிறிய வேறுபாடுகள் உள்ள 
மூலக்கூறுகளின் கலவைகள் ம் 
முறையில் பகுக்கப்படாமல் போகலாம் . 

( இ ) குறைவேகம் : சில கரைப் 
பான்கள் , மிகவும் மெதுவாக நகரக் 

கூடும் . அப்போது , குவியங்கள் பெரும் 
படம் 8.7. 

பரப்பளவில் விரிந்து விடும் ; அவை 
கலவையை மிகையாக ஒன்றுடன் ஒன்று கலந்து விடுவதும் 
இடுவதன் விளைவுகள் 

உண்டு. கரைப்பான்களின் 
A. தூவல் ; 

மின் துருவத்தன்மைபைக் கூட்டியோ 
B. முன் வால் நீட்சி ; அல்லது 

குறைத்தோ , அவற்றின் 
C. வால் நீட்சி . 

வேகத்தைக் கூட்டவோ அவற்றை 
குறைக்கவோ செய்யலாம் . எனவே , கரைப்பான்களை மாற்று 
வதால் இக் குறைகள் தவிர்க்கப்படலாம் . 

( ஈ ) வால் நீட்சி : வால் நீட்சியில் ( tailing ), குவியம் முன் 


இதனால் , நிறப்பகுப்பில் சில சிக்கல்கள் உருவாகலாம் . வால் ." 
நீட்சியின் காரணங்களையும் , அதை நீக்கும் முறைகளையும் 
படுத்துக் காணலாம் . 


மென்படல நிறப்பகுப்பு 


193 


( 1 ) நிலைப்படிவுப் படலம் சமதளமாக அமையாவிட்டால் , 

வால் நீட்சி ஏற்படும் . எனவே , படலங்கள் ஒரே 

தளமாக அமைதல் வேண்டும் . 
( 2 ) பகுப்பின்போது வெப்பநிலை மாறுபட்டால் , வால் 

நீட்சி தோன்றலாம் . 


( 3 ) கலவையின் அடர்வு மிகுதியாக இருந்தால் , முன் 

வால் நீட்சி தோன்றுவதைப் போல , சில வேளைகளில் 

நீட்சியும் ஏற்படலாம் . 
( 4 ) அமில அல்லது காரக் கலவைகள் பகுக்கப்படும் 

போது , அயனிகளும் , அயனியாகா மூலக்கூறுகளும் 
வெவ்வேறு 

வேகங்களில் நகர்வதால் , வால் நீட்சி 
தோன்றலாம் . இதைத் தவிர்க்க , நகர்படிவுடன் , 
சிறிதளவு அமிலம் அல்லது காரம் கலக்கலாம் 

( இம் முறை முன்பே விளக்கப்பட்டது ) . 
( 5 ) கரிமக் கலவையில் அயனிகளிலிருந்தால் , வால் நீட்சி 

உருவாகும் . உயிரியல் கலவைகளைப் ( biological 
meterials ) பகுக்கும் போது , இதைத் தெளிவாகக் 
காணலாம் . இத்தகைய சூழலில் , அயனிகளை முதலில் 
கரைப்பானால் பிரித்து ( solvest extraction ) நீக்கிவிட்டு . 

நிறப்பகுப்புச் செய்யவேண்டும் . 
( உ ) கலவையை வைக்குமிடம் : கலவையை வைக்குமிடத் 
திற்கும் , நகர்படிவு படலத்தைத் தொடுமிடத்திற்கு மிடையில் 
உள்ள தூர வேறுபாடு , கலவையைப் பகுக்கும் நகர்படிவின் 
பண்பையே பாதிக்கிறது . எனவே , நிலைப்படிவின் ஒரு குறிப் 
பிட்ட உயரத்திலேயே கலவையை வைக்கவேண்டும் . 


8.3.17 மென்படலங்களைப் பாதுகாத்தல் 

மென்படலங்களில் பிரித்தெடுக்கப்படும் குவியங்களை ஒளி 
புகும் தாள்களில் பதித்து வைக்கும் முறை , முன்பே விளக்கப் 
பட்டது ( 8 • 2 • 6 ) . படலங்களைப் புகைப்படம் எடுத்தோ, ஒற்றுத் 
தாளில் (tracer paper ) வரைந்தோ , மென்படல நிறப்பகுப்பைப் 
பாதுகாக்கலாம் . 


3-4 தயாரிப்பு நிறப்பகுப்பு 

மூலக்கூறுகளைத் தயாரிக்க , மென்படலங்கள் இரு வகை 
களில் துணை புரிகின்றன . முதலாவதாக , நிறப்பகுப்புத் தகடு 

13 


கவர்பொருள்களையே , மென்படல் 
194 

நிறப்பகுப்பு வேதியியல் 
களில் கலவையைப் பகுப்பதற்கு ஏற்ற கரைப்பானையும் , கவர் 
பொருளையும் கண்டறிந்து , அதே கவர்பொருள் , கரைப்பான் 
மூலம் குழல் முறையில் பெருமளவு மூலக்கூறுகளைப் பிரித்தெடுக் 
கலாம் . அதிக அளவு கலவைகளை , தகடுகளிலேயே பகுத் 
தெடுக்கும் முறையை இரண்டாம் முறையாகக் கொள்ளலாம் . 
முதல் முறையைச் சுருக்கமாக ஆராய்ந்தபின் , இரண்டாம் முறை 
விரிவாக விளக்கப்படும் . 
34-1 குழல் நிறப்பகுப்பிற்கான முன் ஆய்வு 

அலுமினா , சிலிக்கா குழல்களுக்கான முன்னோடி ஆய்வுகளை , 
மென்படல நிறப்பகுப்பு முறையில் நிகழ்த்தலாம் . மென்படலங் 
நளில் குவியங்களின் R மதிப்பு 03- க்கு மேல் போகாமல் பகுக்கக் 
கூடிய கரைப்பான்களையே , குழல் முறைக்குத் தேர்ந்தெடுக்க 
வேண்டும் . அப்போது தான் , குழல் முறையில் , குவியங்களுக் 
இடையிலோன இடைவெளி மிகுதியாகும் . கலவையின் ஒரே 
ஒரு குவியத்தின் R மதிப்பு மட்டும் 05 வரை இருக்கலாம் . 
மென்படல முறையை , குழல் முறையாகப் பின்வரும் படிகளில் 
மாற்றலாம் : 

( 1 ) மென்படல முறையில் , கல வையை நன்கு பகுக்கக் 

கூடிய இரண்டு கரைப்பான் களில் கலவையாலான 
75 கர்படிவைக் கண்டறிய வேண்டும் . கரைப்பான் . 
களின் மின் துருவத்தன்மை வெவ்வேறாக அமைய 
வேண்டும் . 
( 2 ) நகர்படிவின் மின் துருவத்தன்மையைப் படிப் 
படியாகக் குறைத்து , வேகமாக நகரும் குவியத்தின் 
R மதிப்பு 0.3 ஆக அமையக் கூடிய கரைப்பான் 
களின் விகிதத்தைக் கண்டறிய வேண்டும் . இத்தகைய 
சூழலில் , குவியங்கள் தெளிவாகப் பகுக்கப்பட்டிருக்க 
வேண்டிய தேவையில்லை . படி 1 - ல் -இது உறுதி 

செய்யப்பட்டு விட்டது . 
( 3 ) மென்படலத்தில் பயன்படுத்தப்பட்டதைப் போன்ற 
அதே தரமுள்ள நிலைப்படிவைக் குழலில் நிரப்பிக் 
கொள்ள வேண்டும் . ஒரே நிறுவனத்தாரால் 
முறைக்கான வடிவிலும் , குழல் நிறப்பகுப்பு 
முறைக்கான , வடிவிலும் வாங்கிப் பயன்படுத்துவது 
கநல்லது . கவர்பொருள்கள் யாவையும் ஒரே கவர் 
திறன் கொண்டவை என்பதையும் உறுதி செய்து 
கொள்ள வேண்டும் . 


195 


(மென்படல நிறப்பகுப்பு 


( 4 ) குவியங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்திருந்தால் : 

கலவையின் அளவைக் குறைத்துக் கொள்ளலாம் . 
மென்படலத் தயாரிப்பு நிறப்பகுப்பில் , பெரிய மென்படலங் 
களில் , கலவை பட்டையாக இடப்பட்டு பகுக்கப்படுகின்றது . 
பட்டைகளாகப் பகுக்கபப்ட்ட குவியங்களைப் பிரித்தெடுத்து , 
அவற்றிலுள்ள கவர்பொருள்களை நீக்கினால் தூய மூலக்கூறுகள் 
கிடைக்கின்றன . இத்தகைய தயாரிப்பு நிறப்பகுப்பில் 
கையாளப்படும் முறைகளை இனி ஆராய்வோம் . 


T 


8 • 4-2 கவர்பொருள் 

தயாரிப்பு முறைக்கான கவர்பொருள் , மிகத் தூய்மை 
யான தாக இருக்கவேண்டும் . கவர் பொருளைப் பயன்படுத்து முன் , 
அதை மெத்தனாலில் கழுவிக்கொள்வது நல்லது , நிறைவுறாக் 
கலவைகளைப் பகுக்க முனையும்போதெல்லாம் , கவர்பொருளுடன் 
ஒளிர் பொருள்களைச் சேர்த்துக்கொள்ளவேண்டும் . குவியங் 
களைக் கண்டறிய , ஒளிர் பொருள் முறை, ஒரு சிறந்த சிதையா 
முறையாகும் . 


8.4.3 . படலங்களைத் தயாரித்தல் 

தயாரிப்பு முறையிலும் பெரும்பாலும் 20 X 20 செ.மீ. 
தகடுகளே பயன்படுத்தப்படுகின்றன . சில வேளைகளில் , 
20X 40 செ.மீ. அல்லது 20X 100 செ.மீ. அளவுள்ள தகடுகளும் 
பயன்படுத்தப்படுவதுண்டு. 


கலவைக் குழம்புகள் , சாதாரண முறைகளில் பயன்படுத்தப் 
படுவதைவிடச் சற்று அதிகத் தடிப்புடையனவாகத் தயாரிக்கப் 
படுகின்றன . 1-5 மி.மீ. தடிப்புவரை மென்படலங்கள் 
உருவாக்கப்படுகின்றன . படலங்களை உருவாக்க , சட்டமுறை , 
நகர்பரப்பிமுறை , நிலைப்பரப்பிமுறை ஆகிய மூன்றும் பயன் 
படுத்தப்படுகின் றன . இவை முன்பே விவரிக்கப்பட்டுள்ளன . 
இவற்றைவிட , கமாக் நிலைப்பரப்பி முறையே வெற்றிகரமாகச் 
செயல்படுகிறது . 


படலங்கள் உருவாக்கப்பட்டபின் , அவற்றை அறை வெப்ப 
நிலையில் நீண்ட நேரம் காயவைத்து , பின்பு வெப்பப்படுத்தி , 
கவர் திறனூட்ட வேண்டும் . இல்லையேல் , படலங்களில் 
வெடிப்புகள் ( cracks ) உருவாகலாம் . உண்மையில் , படலங்களை 
110° C- யில் ஒரு மணி நேரம் வெப்பமூட்டி ,, உடனே நிறப் 
பகுப்பிற்குப் பயன்படுத்துவதே சிறந்த முறையாகும் . 


நீங்கலாக ) ஒரு கரைப்பானில் , கலவையைக் கரைக்க வேண்டும்.. 
196 

நிறப்பகுப்பு வேதியியன் 
84.4 கலவையை இடும் முறை 

முதலில் , 50-100 ° C- யில் ஆவியாகக்கூடிய ( குளோராஃபாம் 


கரைப்பானில் , கலவை நன்கு கரைந்து , அடர்வு மிக்க கரைசலை 
உருவாக்கினால் , இடவேண்டிய கலவையின் அளவு குறையும் . 

அடுத்து , 5 மி.மீ. அகலமுள்ள சிறு பரப்பில் , 2 மி.லி. வரை 
கரைசலை இ - வேண்டும் . கலவை இடப்படும் போது , அது 
குறிப்பிட்ட சிறிய பரப்பைவிட்டு விலகிவிடக்கூடாது . 


கலவையைப் படலங்களில் சிறிது சிறிதாக இட்டு , ஒவ்வொரு 
முறையும் சிறு மின் விசிறி அல்லது காற்றுக் குழல் (air - gun ) 
முதலியவற்றால் காயவைத்து , மேலும் மேலும் கலவையை இட 
வேண்டும் . இப்போது , கலவைகளை இடும் 

கருவி 
யமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன . ஆனால் , கருவிகளின் 
உதவியின்றியும் கலவையை இடலாம் . 


பல 


கலவைடை. 


சில வேளைகளில் , தயாரிப்புப் படலங்களில் 
இட , தந்துகிக் குழல்கள் பயன்படுத்தப்படுவதுண்டு . ஆனால் , 
வை வட்டவடிவில் 

இடும் . மேலும் , 
முறையில் கலவையை விரைவில் இடவும் முடியாது . 


கலவையை 


LC 


கலவையை விரைவாகவும் , ஒரே சீராகவும் இடக்கூடிய 
கருவியொன்றை நாமே தயாரித்துக் கொள்ளலாம் . 2 மி.லி. 
உறிஞ்சு குழல் ( pipette ) ஒன்றை , படம் 8.8 ( அ ) -ல் காட்டி 
யுள்ளபடி வளைத்து வடிவமைத்துக் கொள்ளவேண்டும் . 
உறிஞ்சு குழலின் நுனியில் , ஒரு நைக்ரோம் கம்பியை , படம் 


படம் 8.8 . 


கலவையை இடும் கருவியைத் தயாரித்தல் 


8 • 8 ( ஆ ) -ல் காட்டியுள்ளதைப்போல் ஒரு 

ஒரு கொக்கியாக (loop ) 
வளைத்துச் செருகவேண்டும் . 


துண்டு 

நூலைச் 


மென்படல நிறப்பகுப்பு 


197 


துண்டுகளாக வெட்டி , இக் கொக்கியின் நுனியில் முடிந்துவிட 
வேண்டும் . - இப்போது கொக்கியைக் குழலின் உள்ளே 
தள்ளினால் , நூல்கள் குழலிலிருந்து வருவதைப்போல் தொங்கும் 
[ படம் 8.8 ( இ ) ] . அவற்றைக் குழலிலிருந்து சுமார் 8 மி.மீ. 
தூரத்தில் வெட்டிவிடவேண்டும் . இவ்வாறு வடிவமைக்கப்பட்ட 


. 


படம் 8.9. தயாரிப்புத் தகட்டில் கலவையை இடும் முறை 


( குழலில் கலவையை உறிஞ்சிக்கொண்டு , படம் 8-9 - ல் காட்டி 
யுள்ளதைப்போல் தகட்டில் வைத்து மெள்ள இழுத்தால் 
கலவை ஒரே சீராகத் தகட்டில் வடியும் . 


8 • 4 5 பகுப்பு வளர்ச்சி 

தயாரிப்பு நிறப்பகுப்பில் , மிக விரைவாக நகரும் குவியத்தின் 
RE மதிப்பு 0.5 - க்கும் குறைவாக இருக்குமாறு பகுக்கக்கூடிய 
கரைப்பான் கலவையையே , நகர்படிவாகப் பயன்படுத்த 
வேண்டும் . அப்போதுதான் , பன்முறைப்பகுப்பு செய்ய 
இயலும் . இம் முறையில் , குறைந்த R மதிப்புள்ள குவியங்கள் 

நன்கு பகுப்படையும் . மிகுதியான கலவைபைப் 
பகுப்பதற்கும் இதுவே சிறந்த முறையாகும் . 


84-6 கண்டறியும் முறைகள் 

முன்னர் குறிப்பிட்டதைப் போல , நிறைவுறா மூலக்கூறு 
களைப் பகுக்கும்போது , ஒளிர் பொருளை நிலைப்படிவில் கலந்து 
விட்டால் , குவியங்கள் உள்ள பகுதிகள் மட்டும் ny- ஒளியில் 
ஒளிராதிருக்கும் . இம் முறையைத் தவிர , மேலும் மூன்று 
கண்டறியும் முறைகளும் தயாரிப்புப் படலங்களில் கையாளப் 
படுகின்றன . 

( அ ) தண்ணீர் தெளிப்பு ( Water spray ) : நிறப்பகுப்படைந்த 
தகடுகளில் தெளிப்பானைக்கொண்டு தண்ணீரை அளவோடு 
தெளித்தால் , குவியங்கள் இல்லாத இடங்கள் ஒளிபுகும் 
பகுதிகளாகவும் , குவியங்கள் உள்ள இடங்கள் ஒளிபுகாப் 


கல பாசக்கூடிய 
198 

நிறப்பகுப்பு வேதியியல் 
பகுதிகளாகவும் காட்சியளிக்கும் . இந்த வேறுபாட்டைக் 
கொண்டு குவியங்களைக் கண்டறியலாம் . 

( ஆ ) ஓரத் தெளிப்பு ( Edge spray ) : தயாரிப்புத் தகட்டின் 
பெரும் பரப்பை ஒரு கண்ணாடித் தகட்டால் மூடிவிட்டு , எஞ்சிய 
சிறு பகுதியை ஒரு கத்தியால் பெரும்பகுதியிலிருந்து துண்டித்து , 
விடவேண்டும் . சிறு பகுதியில் வண்ண மூட்டிகளைக் கொண்டு , 
குவியங்கள் உள்ள இடங்களைக் காணலாம் . அந்த இடங்களுக்கு 
நேராக மறைக்கப்பட்ட பகுதிகளில் குவியங்கள் இருக்கும் 
என்று அறியலாம் . 

( இ ) ஒளி புகுதாள் தெளிப்பு ( transparent paper spray ) : 

தகட்டின் ஓர் ஓரத்தில் ஓர் ஒளிபுகும் தாளை அழுத்தி 
எடுத்து , அத் தாளில் ஒட்டிக்கொண்ட பகுதியை வண்ணமூட்டி , 
குவியங்களைக் கண்டறியலாம் . பிறகு , தகட்டிலுள்ள பகுதிகளைப் 
பிரித்தெடுக்கலாம் . 
8.47 மூலங்களை மீண்டும் பெறுதல் 
பகுக்கப்பட்ட தகடுகளில் 

குவியங்கள் இருப்பதாகக் 
கண்டறியப்பட்ட பகுதிகள் , தனித்தனியே ஒரு மெழுகு தாளில் 
( wax paper ) சுரண்டியெடுக்கப்பட்டுச் சேகரிக்கப்படுகின்றன . 
தகுந்த கரைப்பான்களைப் பயன்படுத்தி , இவற்றிலுள்ள மூலக் 
கூறுகளைப் பெறலாம் . 

தயாரிப்பு நிறப்பகுப்பில் , கரிம மூலக்கூறுகளைப் பகுத் 
தெடுக்கும்போது , நீண்டநேரம் ஒளிபடவைப்பதாலும் , அதிகம் 
வெப்பமூட்டுவதாலும் அவை வேதிமாற்றம் அடைந்துவிடவோ , 
ஆவியாகிப் போய்விடவோகூடும் . எனவே , பகுப்பு ஆய்வினை 
விரைவாகச் செயல்படுத்துவதே சிறப்பாகும் . சில வேளைகளில் , 
ஒளிபடாதவாறு தயாரிப்பு நிறப்பகுப்பு செயல்படுத்தப் 
படுவதுண்டு . 
8.5 அளவறி மென்படல நிறப்பகுப்பு 

அளவறி நிறப்பகுப்புக்கு ஏற்றது வளிம நிறப்பகுப்பு: 
முறையே ஆகும் . எளிதில் ஆவியாகக்கூடிய ( அல்லது , எளிதில் 

மாற்றக்கூடிய ) 
வகளை , அளவறி பகுப்பாய்வு செய்ய முனையும்போது 
எப்போதும் வளிம நிறப்பகுப்பு முறையையே தேர்ந்து கொள்ள 
வேண்டும் . ஒரு கலவையில் எளிதில் ஆவியாகாத மூலக்கூறுகள் 
இருந்தால் அக் கலவையைத் தாள் முறையிலோ அல்லது ) 
மென்படல முறையிலோ அளவறி பகுப்பாய்வு செய்யலாம் . 


199 


மென்படல நிறப்பகுப்பு 


அளவறி தாள் நிறப்பகுப்பில் குறிப்பிட்டதைப்போல் 
மென்படல நிறப்பகுப்பிலும் , உள் முறைகள் , வெளிமுறைகள் 
என இரு வகைகள் உண்டு . தாள் நிறப்பகுப்பில் விளக்கப்பட்ட 
இரு உள் அளவறி நிறப்பகுப்பு முறைகளும் , மென்படலங் 
களிலும் கையாளப்படுகின்றன . 


85.1 குவியப் பரப்பு முறை 

கலவை பரவும்போது , கலவையின் அளவுக்கு ஏற்பக் குவியம் 
விரிவடைகிறது என்ற அடிப்படையில் இம் முறை இயங்கு 
கிறது . அடர்வு தெரிந்த மூன்று மூலக்கூறு கரைசல்கள் 
கலவைக் கரைசலுடன் ஒரு மென்படலத்தில் ஒரே அளவு 
இடப்பட்டு , ஒரே சூழலில் பகுக்கப்பட்டு , வண்ணமூட்டப் 
படுகின்றன . கலவையில் உள்ள மூலக்கூறின் குவியம் , எந்த 
அடர்வுள்ள குவியத்துடன் பரப்பில் ஒத்துள்ளதோ அந்த 


கரைப்பான் முகப்பு 


A 


113 113 232 232 113 113 36-536.5 


( மி.மீ. ) 


A 


10-610-6152 15-210-6-1066.056.05 


W ( 5 ) ( 5 ) 10 10 5 5 25 2 : 5 
( TA ) 
LOGW -698-698 1 . 1. 698 698 398 398 


OO 
00000000 


OO 


அறியாதவை 


அறிந்தவை 


8-10 குவியப்பரப்பு முறையில் குவியங்களின் அளவைக் கண்டறிதல் 


அடர்வே , கலவையில் அம் மூலக்கூறின் அடர்வாகும் ( படம் 
8-10 காண்க) . 


200 


நிறப்பகுப்பு வேதியியல் 


3.5 • 2 அடர்த்திமானி முறை 


இம் முறையில் , குவியங்கள் பகுக்கப்பட்டபின் , மென் 
படலத் தகடு அப்படியே அடர்த்திமானி ( densitometery 
வழியாகச் செலுத்தப்படுகிறது . குவியங்களின் அடர்த்திகள் ஒரு 
வரைபடமாகக் கிடைக்கின்றன . கலவைக் குவியங்களின் வரை 
படச் சிகரங்களை ( peaks ) மற்ற அளவு தெரிந்த வரைப்படச் சிகரங் 
களுடன் ஒப்பிட்டு , மூலக்கூறின் அடர்வைக் கண்டறியலாம் . 
ஒரே கலவையின் பரப்பு ஒப்பீட்டு முடிவுகளையும் , அடர்த்திமானி 
முடிவுகளையும் படம் 8-11 ஒப்பிட்டுக் காட்டுகிறது . 


கரைப்பான் முகப்பு 


MWVWww 


அடாத்திமானி வரைபடம் 
OO 


00 . 


. 


அறியாதவை 


அறிந்தவை 


படம் 8.11 . 


குவியப்பரப்பு , அடர்த்திமானி முறைகளை ஒப்பிட்டுக் காணல் 


8.5.3 வெளி முறைகள் 


வெளிமுறைகளிலும் , தரம் தெரிந்த கரைசல்களைப் ( standard 
solutions ) பயன்படுத்துவதே சிறப்பாகும் . கலவையுடன் தரம் 
தெரிந்த கரைசல்களையும் இட்டு , நிறப்பகுப்பு - மேற்கொள்ளப் 
படுகிறது . நிறப்பகுப்பு முடிந்தபின் , குவியங்கள் பல சதுரங் 
களாகக் 

கத்தியால் ( blade ) பிரித்துக்கொள்ளப்படுகின் றன . 
இவை , தனித்தனியே கலன்களில் சேகரிக்கப்பட்டு , கரைப்பான் 
களில் மூலக்கூறுகளைக் கரைப்பதன் மூலம் , கவர்பொருள் நீக்கப் 
படுகிறது . இவ்வாறு கிடைக்கும் கரைசல்கள் , UV-உட்கொன் 
நிறமாலையை ( uv - absorption spectra ) ஒளி நிறமானியில் ( photo 
colorimeter ) கண்டறிதல் போன்ற இயற்பியல் முறைகளாலோ 
அல்லது வேதிவினை முறைகளாலோ மதிப்பிடப்படுகின்றன . 


டும் . 
மென்படல நிறப்பகுப்பு 

2011 
" 8-6 ஆய்வுகள் 
B • 6 • 1 ஆல்டிஹைடுகளின் 2,4- டைநைட்ரோ ஃபீனைல் ஹைட்ர 
சோன்களைப் பகுத்தெடுத்தல் 

ஃபார்மால்டிஹைடு (formaldehyde ), அசிட்டால்டிஹைடு 
( acetaldehyde ), புரோப்பியானால்டிஹைடு ( propionaldehyde ) , 
--- பியூட்டிரால்டிஹைடு ( p - butyraldehyde ) ஆகியவற்றின் 2,4 
டைநைட்ரோஃபீனைல்ஹைட்ரசோன்களை (( 2,4 -dinitrophenyl 
hydrazone ) 1 % ( எ / ப ) விகிதத்தில் தனித்தனியே எத்தனாலில் 
எத்தனாலில் கரைத்து வைத்துக்கொள்ளலாம் . 


சிலிக்கா களிமப் படலத்தைத் தண்ணீரைப் பயன்படுத்தி 
* 20X20 செ.மீ. தகடுகளில் தயாரித்து . 100 ° C வெப்பநிலையில் 
30 மணித்துளிகள் காயவைக்கவேண்டும் . கலவைகளையும் , 
தனிமூலக்கூறுகளையும் இத் தகட்டில் வரிசையாக இட்டு , 
பென்சீனும் பெட்ரோலியம் ஈ தரும் 3 : 1 என்ற விகிதத்தில் 
கலக்கப்பட்ட கரைப்பானை நகர்படிவாகப் பயன்படுத்தி ,, 
ஆய்வினைச் செய்யவேண்டும் . கரைப்பான் 15 செ.மீ. நகர்ந்ததும் , 
நிறப்பகுப்பை நிறுத்தித் தகட்டைக் காயவைக்கவேண்டும் . 


* 


மூலக்கூறுகளே வண்ணமுடையனவாக விளங்குவதால் , 
வண்ணமூட்டிகள் ஏதும் தேவையில்லை . பகுக்கப்பட்ட குவியங் 
களின் R மதிப்புகளைக் கணக்கிட வேண்டும் . 


9. வளிம நிறப்பகுப்பு 


நிறப்பகுப்பு முறைகளிலேயே 

கருவி அமைப்புகளை 
மிகுதியாகக் கொண்டது , வளிம நிறப்பகுப்பாகும் . 

எனவோ 
இத்தகைய நிறப்பகுப்புக் கருவியை உருவாக்கிக் கொள்வது 
எளிதன்று . 

ஆனால் , இம் முறை பிற முறைகளைவிட மூலக் 
கூறுகளைப் பகுப்பதில் பன்மடங்கு சிறந்து விளங்குகிறது . 


எளிதில் ஆவியாகக்கூடிய எல்லா மூலக்கூறுகளையும் , வளிம் 
நிறப்பகுப்பு முறையில் பகுக்கலாம் . 400 ° C வெப்பதிலையில் 
ஆவியாகும் மூலக்கூறுகளின் கலவைகளையும் இம் முறையில் 
பகுக்கலாம் . இந்த வெப்பநிலையில் , ஏறக்குறைய எல்லாக் கரிம 
மூலக்கூறுகளும், கனிம மூலக்கூறுகளும் ஆவியாகி 
விடுவதால் , வளிம நிறப்பகுப்பு மிகவும் பயனுள்ள ஒரு முறையாக 
விளங்குகிறது . 

இம் முறையில் , பல மூலக்கூறுகள் உள்ள ஒரு கலவையைப் " 
பகுக்க 20 முதல் 60 நிமிடங்களே தேவைப்படுகின் றன . பிற 
நிறப்பகுப்பு முறைகளில் கிடைக்குமளவு பகுக்கப்பட்ட மூலக் : 
கூறுகள் கிடைப்பதில்லை . இந்நிலையை நிவர்த்திக்க , தயாரிப்பு : 
வளிம நிறப்பகுப்பு ( preparative gas chromatography ) முறைகள் 
என்று உருவாக்கப்பட்டுள்ளன . 

50 சேர்மங்கள் உள்ள கலவையைக்கூட வளிம நிறப்பகுப்பு 
முறையைக் கொண்டு பகுக்க முடியும் . பிற முறைகளால் 
தூய்மையானவை என்று முடிவு செய்யப்பட்ட பல சேர்மங் 
களில் , மிகச் சிறிதளவு மாசுப் பொருள்கள் (impurities ) 
கலந்துள்ளதை வளிம நிறப்பகுப்பு முறை சுட்டிக் காட்டி 
யுள்ளது . 

வளிம நிறப்பகுப்பின் பிறிதொரு சிறப்பு , ஒரு கலவை 
பகுக்கப்படும் போதே , அதிலுள்ள பொருள்களின் அளவையும் 
அறிந்துகொள்ள முடிவதேயாகும் . அதாவது பண்பறி பகுப்பு 
நிகழும்போதே , அளவறி பகுப்பும் நிகழ்ந்துவிடுகிறது . 

வளிம - நீர்ம நிறப்பகுப்பில் , பல வகை திடப் பொருள்கள் 
தாங்கிகளாகவும் , பல நீர்மங்கள் நிலைப்படிவுகளாகவும் பயன் 


வளிம நிறப்பகுப்பு 


2017 


படுத்தப்பட்டுள்ளன . கொதிநிலை ( boiling point ) அல்லது 

பண்புகளின் அடிப்படையில் , கலவையிலுள்ள 
பொருள்கள் பகுக்கப்படுகின்றன . 
9.1 கருவி அமைப்புகள் 

வளிம நிறப்பகுப்பில் கலவையானது ஒரு வளிமமாகவோ , 
அல்லது எளிதில் ஆவியாகக் கூடிய நீர்மமாகவோ , அல்லது ஒரு 
திண்மமாகவோ இருக்கலாம் . இம் முறையில் , பகுக்கப்படும் 
கலவையானது முதலில் ஆவியாக்கப்பட்டு , ஒரு கடத்தும் 
வளிமத்துடன் ( carrier gas ) கலக்கப்படுகிறது . இதுவே , நகரும் 
படிவாகச் செயல்படுகிறது . 


2 


3 


10 


ர 


ப 
U 


6 


UU iz 


5 


1 


படம் 9.1 . வளிம நிறப்பகுப்புக் கருவியின் பொது அமைப்பு 
1. கடத்தும் வளிமக் கலன் , 

7. கலவையைச் செலுத்தும் இடம் . 
2. திருகு திறப்பான் . 

8. நிலைப்படிவுக் குழல் . 
3. வளிமப் பகுப்புக் கருவி . 

9. வெப்பமூட்டும் அடுப்பு . 
4. நுண் திறப்பான் needle vavle 10. கண்ட றி கருவி . 
5 . களிம நகர்வை அளக்கும் கருவி 11. பதிவுக் கருவி . 

( flowmeter ) 
6. அழுத்த மானி ( manometer ) 12. சோப்புக் குமிழி நகர் வேகக் கருவி 

குறுகிய விட்டமுடைய ( 1-5-12.5 மிமீ விட்டம் ) ஒரு நீண்ட 
குழலில் நிலைப்படிவு முதலில் நிரப்பப்படுகிறது . வளிம - திண்ம 
நிறப்பகுப்பில் , நிலைப்படிவு ஒரு கவர்பொருளாகும் . வளிம. நீர்ம 
நிறப்பகுப்பில் , திண்மத் தாங்கி ஒன்றில் வைக்கப்பட்டுள்ள 
நீர்மமே நிலைப்படிவாகச் செயல்படுகிறது . சில சமயங்களில் 
ஒரு தந்துகிக் குழலின் உட்புறச் சுவரில் படலமாக நீர்மம் படிய 
வைக்கப்படுவதுமுண்டு . இத்தகைய வளிம - நீர்ம நிறப்பகுப்பு : 
தந்துகிக்குழல் நிறப்பகுப்பு என்று அழைக்கப்படுகிறது . 


1 


204 


கலவைகலவைசெலுத்தும்இடம்பகுப்புக்குழல் 


கண்டறீ 
கருவி 


கடத்தும்வளிமபோக்கு 


கடத்தும்வளிமம் நுழையுமிடம் 


மீன 
கடத்தும் 
கம்பி 


கருவியின் பொது அமைப்பைச் சுட்டிக் காட்டுகின்றன . கட 
படம் 9.1 , படம் 9.1 ( a ) ஆகியன வளிம நிறப்பகுப்புக் 

கடத்தும் 


- 


பதீவுக் 
கருவி 


மீன் 
கட்டுப்பாட்டுக் 
கருவி 


நிறப்பகுப்பு வேதியியல் 


படம்9•1(a)வளிமநிறப்பகுப்புக்கருவியின்பொது 
அமைப்பு 


நுழையும் போது , 
வளிம நிறப்பகுப்பு 

205 
வளிமம் , செலுத்துக் கலனின் (injector port ) வழியாக , நிறப் 
பகுப்புக் குழலை அடைகிறது . குழலைவிட்டு வெளியேறும் 
கடத்தும் வளிமம்கண்டறி கருவியின் ( detector ) வழியாகச் 
செல்லும்போது கிடைக்கும் செய்தி பதிவுக் கருவியில் ( recorder ) 
வரைபடமாகப் பதிவு செய்யப்படுகிறது . கடத்தும் வளிமம் 
மட்டும் , குழலின் வழியே சீராக வரும்போது , பதிவுக் கருவியில் 
ஒரு நேர்கோடு மட்டுமே காணப்படும் . 

ஓர் ஊசி பொருத்தப்பட்ட பீச்சுக் குழாயைக் ( syringe ) 
கொண்டு , கலவையைச் செலுத்துக் கலனுள் புகுத்த வேண்டும் . 
செலுத்துக் கலன் உயர் வெப்பநிலையில் இருப்பதால் , கலவை 
உடனே முற்றிலும் ஆவியாகிவிடும் . இந்த ஆவியானது , கடத்தும் 
வளிமத்துடன் கலந்து , பகுப்புக் குழலினுள் நுழையும் .. 
கலவையில் இருவகை மூலக்கூறுகள் இருப்பின் , அவை நிலைப் 
படிவின் ஒவ்வொரு பகுதியிலும் பங்கீட்டையும் . பங்கிட்டுக் 
கோவை வேறுபாட்டின் காரணமாக , இவ்விருவகை மூலக்கூறு 
களும் தனித் தனியே பிரிகின்றன . இதனால் , கடத்தும் வளிமம் 
பகுப்புக் குழலை விட்டு வெளியேறும் போது , இரு வகை மூலக் 
கூறுகளையும் தனித்தனிக் குவியங்களாச் சுமந்து வரும் . இவ்விரு , 
குவியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாகக் கண்டறி 

கருவியில் 
கலவை 
( A + B ) குழல் 

கண்டறிகருவி 
படம் 9.2 . பல படிகளில் A , B ஆகியவற்றின் கலவை , வளிய நிறப்பகுப்புக் 

கருவியில் பருக்கப்படுதல் 

கடத்தும் வளிமத்தின் பண்பிற்கும் 
குவியத்தின் பண்பிற்கும் இடையேயுள்ள வேறுப்பாட்டைக் 


காமாலை 


பதீவுக்கருவி 


எய்யா 


கடத்தும்வளிமம் 

* 


H 
AUAA 

AHA 
AND 
HA 


வரைபடம் 


* 


206 


நிறப்பகுப்பு வேதியியல் 


கண்டறி கருவி உணர்ந்து கொள்கிறது . இவ் வேறுபாட்டைப் 
பதிவுக் கருவி ஒரு வரைபடச் சிகரமாகக் ( peak ) காட்டுகிறது .. 
எனவே , வரைபடத்தில் இருவகை மூலக்கூறுகளும் தனித் 
தனியே இரு சிகரங்களாகத் தெரியும் . 


இத்தகைய நிறப்பகுப்பின் பல படிகளையும் , வெவ்வேறு 
நிலையில் வரைபடத்தின் அமைப்பையும் படம் 9 • 2 தெளிவாகக் 
காட்டுகிறது . 


செக்கண்டரி -பியூட்டில் ஆல்கஹால் ( sec - butyl alcohol ), 
டையாக்சேன் ( dioxane ) ஆகியவற்றின் கலவையை , வளிம - நீர்ம 
நிறப்பகுப்பு முறையில் பகுக்கும்போது கிடைக்கும் வரைபடம் 
ஒன்றைப் படம் 9-3 - ல் காணலாம் . வரைபடத்திற்குக் கீழுள்ள 
பகுதி , கலவையின் அளவை மதிப்பிடப் பயன்படும் மற்றொரு 
வரைபடமாகும் ( இதன் விளக்கம் பின்னர் தரப்பட்டுள்ளது ). 


C 


A 


E 


" 


. 


N 


VIL 


A 


காற்று 


படம் 9.3 . வளிம நிறப்பகுப்பு வரைபடம் 
B. மாசுப்பொருள் C. செபியூட்டில் ஆல்கஹால் 

டையாக்சேன் 


9.2 வரைபடங்களும் அவை தரும் செய்திகளும் 

வளிம நிறப்பகுப்பில் , பதிவுக் கருவியில் கிடைக்கும் வரை 
படம் ஏராளமான செய்திகளைத் தருகிறது . 


வளிம நிறப்பகுப்பு 


207 


செலுத்துக் கலனுள் கலவையைச் செலுத்திய உடனே 
பதிவுக்கருவி செயல்படத் தொடங்குகிறது . கலவையைச் 
செலுத்தும்போது , அதனுடன் சிறிதளவு காற்றும் கலந்து 
விடுகிறது ; காற்று நிலைப்படிவால் தடுக்கப்படுவதில்லை . 
எனவே , காற்று கடத்தும் வளிமத்துடன் கண்டறி கருவியை 
முதலில் அடைகிறது . இதன் காரணமாக , காற்றின் குவியமே 
முதலில் வரைபடத்தில் தோன்றுகிறது ( படம் 9 • 4 காண்க ) . 
அடுத்து , கலவையில் உள்ள பிற மூலக்கூறுகள் ஒன்றன் பின் 
ஒன்றாக வரைபடத்தில் காட்சி அளிக்கின்றன . 


M // 


படம் 9-4 . வரைபடத்தில் தோன்றும் குவியங்கள் 
A , காற்று B. பிறபொருள் C , D. நன்கு பகுபடாத குவியங்கள் 

E , F. பகுக்கப்பட்ட குவியங்கள் 


மிகச் சிறிய 

அளவுடையவைகளாகக் காணப்படும் 
குவியங்கள் பொதுவாக மாசுப்பொருள்களின் குவியங்களாக 
இருக்கும் . இத்தகைய மாசுப்பொருள்கள் ஒரு கலவையில் 
உள்ளதை வளிமநிறப்பகுப்பு எளிதில் சுட்டிக்காட்டிவிடுகிறது . 
ஆனால் , அவற்றின் தன்மையை அறிவதும் , அவற்றைக் கலவையி 
லிருந்து நீக்குவதும் எளிதன்று . 


கலவையிலுள்ள சில மூலக்கூறுகள் தெளிவான குவியங் 
களாகப் பகுக்கப்பட்டிருக்கலாம் . சில மூலக்கூறுகள் சரியாகப் 
பகுக்கப்படாமல் போகலாம் . அப்போது வரைபடக் குவியங்கள் 
ஒன்றுடன் ஒன்று கலந்து காட்சி தரும் குவியம் , நிலைப்படிவில் 
அதிக நேரம் தங்கி இருந்திருக்க வேண்டும் . இதனால் அத்தகைய 
குவியம் அதிகம் பரவலடைந்திருக்கும் . பொதுவாக , வரை 
படத்தில் உள்ள குவியங்கள் , வரவரப் 

வரவரப் பரப்பில் விரிந்து 
கொண்டே போகும் . நிறப்பகுப்பு வரைபடங்களில் ( chromato 
grams ) காணப்படும் இத்தகைய பண்புகளைப் படம் 9.4 சுட்டிக் 
காட்டுகிறது . 


கலவை 


வரைபடங்கள் , இவ்வாறு 

மூலக்கூறுகளின் 
எண்ணிக்கையையும் , மாசுப் பொருள்களின் அளவையும் 
சுட்டிக்காட்டுவதுடன் நிற்பதில்லை . ஒவ்வொரு மூலக்கூறின் 
குறிப்பிடத்தக்க சில பண்புகளையும் , அளவீடுகளையும் வரைபடம் 
காட்டுகிறது . இப் பண்புகளைப் புரிந்து கொள்வது , வளிம நிறப் 
பகுப்புப்பற்றி அறிவதற்கான அடித்தளமாகும் . இவைபற்றி , 
படிப்படியாக இனி ஆராய்வோம் . 


; 


208 


நிறப்பகுப்பு வேதியியல் 


9.21 தங்கும் நேரங்கள் 

மென்படல , தாள் நிறப்பகுப்புகளில் நகர்வேக விகிதங்கள் 
மூலக்கூறுகளை இனங்காண (identify ) பயன்படுத்துவதைப் 
போல , வளிம நிறப்பகுப்பில் தங்கும் நேரங்களும் ( retention- 
times ) , தங்கும் பருமன்களும் ( retention volumes ) பயன்படும் 


கின்றன . 


நிலைப்படிவு , ஒவ்வொரு மூலக்கூறினையும் ஒரு குறிப்பிட்ட 
நேரம் தடுத்து நிறுத்தி வைக்கிறது . இவ்வாறு குவியங்கள் 
நிலைப்படிவில் தடுத்து நிறுத்தப்படும் நேரத்தைத் தங்கும் நேரம் 
என்கிறோம் . இதைப் பின் வருமாறு கணக்கிடலாம் ( படம் 9.5 ). 


4 


E 


படம் 9-5 . தங்கும் நேரம் கணக்கிடுதல் 


செலுத்துக் கலனினுள் கலவை நுழையும்போது , பதிவுக் 
கருவியில் உள்ள வரைபடம் 0 -- என்ற புள்ளியில் இருந்து நகரத் 
தொடங்குகிறது . நிலைப்படிவைக் கடந்து கண்டறி கருவியைக் 
குவியம் அடையும்போது , வரைபடம் Ot , செ.மீ. தூரம் 
நகர்ந்துள்ளது . Ot , - யை வரைபடத்தாளின் நகர்வேகத்தால் 
( vs ) வகுக்கக் கிடைக்கும் அளவானது ( Ot , / vs ), செலுத்துக் 
கலனிற்கும் கண்டறி கலனிற்கும் இடையே குவியம் செலவிட்ட 
நேரத்தைக் குறிக்கும் . இந்த நேரமானது , திருத்தப்படாத 
தங்கும் நேரம் ( uncorrected retention time ) எனப்படுகிறது . 


செலுத்துக் கலனிற்கும் கண்டறி கருவிக்கும் இடையே 
யுள்ள இடைவெளியைக் கடக்க , ( Otz / vs ) மணித்துளிகள் , 
எடுத்துக்கொள்கிறது . ஒவ்வொரு மூலக்கூறும் சாதாரணமாக 
இதே அளவு நேரத்தைப்பங்கீடு அடையாமல் நகர்ந்துவரச் 
செலவிட்டாக வேண்டும் . எனவே , ஒவ்வொரு குவியமும் பங்கீடு 
அடைவதில் செலவிட்ட தங்கும் நேரம் ( Ot,- Dt,/vs ) அல்லது ! 
(t ,t , / vs ) மணித்துளிகள் எனலாம் . இந்த நேரமே , திருத்தப்பட்ட 
தங்கும் நேரம் எனப்படுகிறது ( adjusted retention time : tR ) . 


மூலக்கூறுகளின் பண்புகளைக் குறிக்க , திருத்தப்பட்ட 
தங்கும் நேரங்கள் பயன்படுத்தப்படலாம் . ஆனால் , நகர்வேகம் 


- 


வளிம நிறப்பகுப்பு 


விகிதங்களைப் போலவே , இவையும் கலத்தின் வெப்பநிலை , குழல் 
நீளம் , நிலைப்படிவு , நகர்படிவு போன்ற பல பண்புகளை யொட்டி 
மாறக்கூடியன . 

எனவே , ஒவ்வொரு குவியத்தின் தங்கு . 
நேரத்தையும் தனித் தனியே மதிப்பிடுவதைவிட , ஒரு குறிப்பிட்ட 
மூலக்கூறினை ( B ) ஒப்புப் பொருளாக ( standard ) வைத்துக் 
கொண்டு , பிற மூலக்கூறுகளின் தங்கும் நேரத்தை அதனுடன் 
ஒப்பிட்டு அறியலாம் . ( படம் 8 5 - ல் B- யை ஒப்புப் பொருளாகக் 
கொள்வோம் . ) அதன் தங்கும் நேரம் ( relative retention time -tRR ) 
பின் வரும் சமன்பாட்டால் தரப்படுகிறது : 
tRR = tRB /tRAL 

• ( 9 • 1 } 


ஒப்புத் தங்கும் நேரங்கள் , குறிப்பிட்ட மூலக்கூறுகளை 
னங்காணப் பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன . வெவ்வேறு 
ஒப்புத்தங்கும் நேரங்களையுடைய இரு குவியங்கள் , வெவ்வேறு 
மூலக்கூறுகளால் ஆனவை என உடனே முடிவுக்கு வரலாம் . 
ஆனால் , ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அல்லது நிலைப்படிவில் 
பல மூலக்கூறுகள் ஒரே ஒப்புத் தங்கும் நோத்தைப் பெற்றிருக் 
கலாம் . இரண்டுக்கு மேற்பட்ட வளிம நிறப்பகுப்புக் குழல் 
களில் ஒரு குவியம் பகுக்கப்படாமல் இருந்தால் , அக் குவியம் 
பெரும்பாலும் தனி மூலக்கூறின் குவியமாகவே இருக்க 
வேண்டும் . 


ஒப்புத் " தங்கும் - நேரத்தைக் கணக்கிடப் பயன்படுத்தப் 
படும் ஒப்புப்பொருள்களின் பண்புகள் , கலவை மூலக்கூறுகளின் 
பண்புகளை ஒத்தனவாக அமைந்திருக்கவேண்டும் . ஒப்புப் 
பொருளின் குவியம் தெளிவாக இருக்கவேண்டும் . கலவையைப் 
பகுக்குமுன் , ஒப்புப்பொருள்களை மட்டும் செலுத்தி , அதன் 
தங்கும் நேரத்தைத் தெரிந்துகொள்ளலாம் . பின்னர் , கலவை 
யுடன் ஒப்புப் பொருளையும் செலுத்தி , ஒப்புத் தங்கும் 
நேரங்களைக் கணக்கிடலாம் . 


9 • 2-2 தங்கும் பருமன்கள் 


தங்கும் நேரங்களைப் போலவே , தங்கும் பருமன்களும் 
குவியங்களைக் கண்டறியப் பயன்படுத்தப்படுகின்றன . தங்கும் 
பருமனை , பின் வரும் சமன்பாட்டின் மூலம் கணக்கிடலாம் . 


VR = 


it, 
Vc X 

VS 


- 


( 9-2 


14 


210 


நிறப்பகுப்பு வேதியியல் 


இங்கு , VR என்பது திருத்தப்பட்ட தங்கும் பருமனையும் , 
V. என்பது கடத்தும் வளிம வேகத்தையும் ( Velocity of the 
carrier gas : ml / min ) குறிக்கும் . குழலில் உள்ள அழுத்த வேறு 
பாட்டைச் ( pressure drop ) சரிகட்டவும் , வெப்பநிலை வேறு 
பாட்டைச் சரிகட்டவும் , திருத்தப்பட்ட தடைப் பருமனை 
மேலும் திருத்திக் கொள்ளலாம் . 


பல ஆய்வுச் சூழல்களால் தங்கும் பருமன் பாதிக்கப் 
படுவதால் , ஒப்புத் தங்கும் பருமன் களே (relativs retention 
columes) இன்று பெரிதும் பயன்படுத்தப்படுகின் றன . 
YRR = VRB / VRA 

( 9.3 ) 


... 


தங்கும் நேரங்களையும் , தங்கும் பருமன்களையும் கண்டறி 
வதற்கு , குவிய உச்சியிலிருந்து ஒரு செங்குத்துக் கோடு வரையப் 
படுகிறது . 

குவியங்கள் சமச்சீராகப் பகுக்கப்படும்போது , 
இத்தகைய கோடுகளை வரைவது எளிதாகும் . குவியங்களின் 
முன் பகுதியோ அல்லது பின் பகுதியோ சற்று வேகமாக 
ககர்ந்தால் , குவிய வால் நீட்சி உருவாகும் ( படம் 9.6 ). 


0 


t 


படம் 96. குவிய முன் வால் நீட்சி 


இத்தகைய சூழலில் , பொதுவாகக் கலவையின் அளவைக் 
குறைத்தோ அல்லது வெப்பநிலையை மாற்றியோ , தெளிவான 
குவியங்களைப் பெற முனைய வேண்டும் . சில வேளைகளில் , 
கலவையின் எல்லா மூலக்கூறுகளும் முன் வால் நீட்சியைப் 
பெற்றிருப்பின் , குவியத்தின் பின்பகுதியை ( t ) , தங்கும் 
பருமனையும் , தங்கும் நேரத்தையும் கணக்கிடப் பயன்படுத்திக் 
கொள்ளலாம் . 
VR = Ve x (tt / vs ) 

(94 ) 


இவ்வாறு கிடைக்கும் VR மதிப்புகளில் இருந்து , ஒப்புத் தங்கும் 
பருமனைக் கணக்கிடலாம் . இதேபோல் , பின் வால் நீட்சி 
ஏற்படும் போது , குவியத்தின் பன் பகுதியைக் கொண்டு , ஒப்புத் 
தங்கும் பருமன்கள கணக்கிடப்படுகின்றன . 


வளிம நிறப்பகுப்பு 

211 
9 • 2-3 குவியப் பரப்புகள் 

ஒரு வரைபடத்தில் குவியம் தோன்றும் இடம் ( position ), 
அந்தக் குவியத்திலுள்ள பண்பைப் பொறுத்துள்ளது . மூலக் 
கூறுகளின் அளவிற்கு நேர் விகிதத்திலிருக்கும் . எனவே , மூலச் 
கூறுகளின் அளவைக் கண்டறிய , வரைபடத்தில் உள்ள குவியங் 
களின் பரப்பளவைக் கணக்கிடுவது இன்றியமையாததாகும் . 
இதற்கேற்ற முறைகளை இனிக் காண்போம் . 
( அ ) வெட்டி எடை காணல் : 

வரைபடத்திலுள்ள 
குவியங்கள் தனித் தனியே வெட்டி எடுக்கப்பட்டு எடை போடப் 
படுகின்றன . 

குவியங்களின் மொத்த எடைக்கும் , குவியங் 
களின் தனித்தனி எடைகளுக்கும் இடையேயுள்ள விகிதங்கள் 
குவியப் பரப்புகளின் விகிதங்களாகக் கொள்ளப்படுகின்றன . 

( ஆ ) முக்கோண முறை : இம் முறையில் , குவியங்கன் 
பொதுவாக முக்கோண வடிவில் அமைந்துள்ளன என்னும் 
உண்மை பயன்படுத்தப்படுகிறது . 

( குவிய அடித்தள அகலம் குவிய உயரம் ) 
குவியப்பரப்பு 


- 


- 


2 


குவியங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்துவிடும் சூழலில் , இப் 
முறையே வரைப்படப் பரப்பைக் கண்டறியப் பயன்படுகிறது . 
கலவையிலுள்ள மிகச்சிறிதளவுள்ள பொருள்களைக் ( tracs 
substances ) கண்டறியும் , இம் முறை சிறந்ததாகும் . குறிப்பாக , 
பிற குவியங்களுக்கு முன்னால் நுண்பொருள் குவியம் வந்தால் 
அதன் பரப்பைத் துல்லியமாக அளக்க முடிகிறது . ஆனால் , ஒரு 
பெருங் குவியத்திற்குப் பின் வரும் சிறு குவியத்தின் பரப்பைக் 
கண்டறிவது எளிதன்று ( படம் 9.7 காண்க ). 


படம் 9-7 , குவியத்திற்கு முன்னும் பின்னும் வரும் நுண்பொருள் 


( இ ) பரப்புமானி முறை : 

முறை : ஒரு வரைபடத்தின் சுற்றுச் 
கோட்டின் மீது ( circumference ) தொடர்ந்து சென்று , அவ்வரை 
படத்தின் பரப்பளவைக் கணக்கிட , பரப்புமானி ( planimeter ) 
பயன்படுத்தப்படுகிறது . 


212 


நிறப்பகுப்பு வேதியியல் 


( ஈ ) தொகுப்பான் : கண்டறி கருவிகளில் உருவாகும் மின் 
சக்தி மாற்றங்களை அடிப்படையாகக் கொண்டு , குவியங்களின் 
பரப்புக் கண்டறியும் கருவி தொகுப்பான் ( integrator ) எனப்படும் 
கிறது . குவியங்களின் வரைபடத்தைப் பதிவுக் கருவி வரையும் 
போது , அதே வரைபடத் தாளில் தொகுப்பான் மற்றொரு வரை 
படத்தை உருவாக்குகிறது . இவ்வாறு தொகுப்பான் வரையும் 
கோடு , நூறு எண்ணிக்கைக்கு ஒரு முறை திரும்புகிறது . இந்த , 
எண்ணிக்கைகள் குவியங்களின் பரப்புடன் தொடர்புடையவை . 
எனவே , ஒவ்வொரு குவியத்திற்கு நேரிலும் தொகுப்பான் 
காட்டும் வரைகோடுகளிலிருந்து கிடைக்கும் எண்ணிக்கைகளைக் 
கொண்டு குவியங்களின் பரப்பைக் கணக்கிடலாம் . 


mal 


இத்தகைய முறையை விளக்கும் வரைபடம் படம் 98- ல் 
தரப்பட்டுள்ளது . ஒரு முழுக்கோட்டிற்கு 100 என்ற விகிதத்தில் 

கோடுகளை எண்ணினால் , செக் 
கண்டரி - பியூட்டில் ஆல்க 
ஹாலுக்கு ஏறக்குறைய 
520 - ம் , டையாக்சேனுக்கு 
250- ம் கிடைக்கிறது . எனவே , 
இவ்விரு குவயங்களின் பரப் 
பளவுகளின் விகிதம் 25:52 . 
எனப் பெறப்படுகிறது . 

( உ ) மின்னணுத் தொகுப் 
பான்கள் : 

மின்சார 
வைத் தொகுப்பதன் மூலம் , 
ஒவ்வொரு குவியத்தின் பரப் 

பையும் தனித்தனி எண் 
படம் 9.8 . 

களாக மின்னணுத் தொகுப் 
தொகுப்பான் முறையில் கலவையில் 

பான்கள் ( eloctronic 
உள்ள மூலக்கூறுகளின் விகிதங்களைக் 

integrators ) காட்டுகின்றன . 
A. காற்று 

B. மாசுப் பொருள் இந்த எண்களை ஒவ்வொரு 
C. செ- பியூட்டில் ஆல்கஹால் குவியத்திற்கு எதிரிலும் , 
டையாக்சேன் 

தானியங்கிப் பொறி ( automatic 
device ) அச்சிட்டுத் தந்துவிடுகின்றது . 


அள 


VIL 


காணல் 


9-2-4 கலவைகளின் அளவைக் கணக்கிடல் 
பொதுவாக , குவியங்களின் பரப்பு விகிதம் , அவற்றின் 

விகிதத்திற்குக் கிட்டத்தட்டச் சமமாக இருக்கும் , 


எடை 


வளிம நிறப்பகுப்பு 

213 
குவியங்களின் பரப்பளவிலிருந்து , மூலக்கூறுகளின் எடையைக் 
"கண்டறிய வரைபட முறையைப் பயன்படுத்தலாம் . அம் முறை 
கீழே விளக்கப்பட்டுள்ளது . 


ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறினை , வெவ்வேறு அளவுகளில் 
நிறப்பகுப்புக் குழலில் செலுத்தி , ஒவ்வோர் அளவு மூலக் 
கூறினை . எடைக்கும் கிடைக்கும் குவியப்பரப்பைக் கணக்கிட 
வேண்டும் . மூலக்கூறின் எடைக்கும் , வரைபடப் பரப்பிற்கும் 
இடையிலான தொடர்பு , ஒரு வரைப்படமாக வரையப்படுகிறது . 
அடுத்து , எடை தெரியாத மூலக்கூறு ஒன்றின் குவியப் 
பரப்பை அளந்தறிந்தால் , வரை படத்திலிருந்து அம் மூலக் 
கூறின் எடையைக் கண்டறியலாம் . ஒரு கலவையிலுள்ள 
ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் இத்தகைய வரைபடங்கள் 
உருவாக்கப்படவேண்டும் . 


9.3 நிறப்பகுப்புக் குழல்களும் நிலைப்படிவுகளும் 

வளிமநிறப்பகுப்பில் , குழல்களை அமைப்பதும் , அவற்றைச் 
சரிப்படுத்துவதும் ( conditioning ) மிக முக்கிய பணியாகும் . 


9.3.1 நிறப்பகுப்பு வகைகள் 

வளிமத்தைப் பயன்படுத்தும் நிறப்பகுப்பில் மூன்று முக்கிய 
வகைகள் உண்டு : 

( அ ) வளிம திண்ம நிறப்பகுப்பு ( Gas - solid chromatography ) : 
இவ்வகையில் , நிலைப்படிவு ஒரு திண்மமாக இருக்கும் . 
கலவையானது , பரப்புக் கவர்ச்சியால் பகுக்கப்படுகிறது . 

( ஆ ) வளிம - நீர்ம நிறப்பகுப்பு ( Gas - liquid chromatography ) 
இங்கு நிலைப்படிவு நீர்மமாக இருக்கும் ; கலவையானது 
பங்கீட்டால் பகுக்கப்படுகிறது . 


நிலைப்படிவாகச் செயல்படும் நீர்மமானது ஒரு திண்மத் 
தாங்கியுடன் ( solid support ) இணைத்து வைக்கப்படுகிறது . 


இவ்வகை நிறப்பகுப்பு முறை மிகுதியாகப் பயன்படுத்தப் 
படுகிறது . 

( இ ) தந்து கிக் குழல் நிறப்பகுப்பு ( Capillary column chromato 
graphy ) : தந்துக் குழல்களின் உட்சுவர்களில் மெல்லிய படல 
மாகப் படிய வைக்கப்பட்ட நீர்மப் படலம் , இவ்வகை நிறப் 
பகுப்பில் நிலைப்படிவாகச் செயல்படுகிறது . 


- 


இன்றன . 


- , 
214 

நிறப்பகுப்பு வேதியியல் 
9 • 3 • 2 குழல்களின் அமைப்பு 

வளிம நிறப்பகுப்பில் பயன்படுத்தப்படும் குழல்கள் 
நீளமானவை . இவை வட்டச் சுருள்களாக வளைக்கப்பட்டு 
பகுப்புக் கலனில் வைக்கப்படுகின்றன . துருபிடிக்காத இரும்பு 
( stainless steel ) , அலுமினியம் , பிளாஸ்டிக் , செம்பு , கண்ணாடி 
ஆகியவற்றால் ஆகிய குழல்கள் இங்குப் பயன்படுத்தப்படு 

பொதுவாக , குழல்களின் உள்விட்டம் ( internal diameter ) 
1-25 செ.மீ. அளவுக்குக் குறைவாக இருக்கும் . தயாரிப்பு முறை 
களில் , 10 செ.மி. அளவுவரை இருக்கக் கூடும் . குழலின் நீளம் 
1 மீட்டர் முதல் 10 மீட்டர் வரை இருக்கும் . 

தந்துகி குழல் நிறப்பகுப்பில் , குழலில் வளிமப் போக்கைத் 
தடுக்கும் திண்மம் ஏதும் இல்லாததால் , காற்று அழுத்த வீழ்ச்சி 
மிகுதியாக இருக்காது . எனவே , இம் முறையில் 15 மீட்டர் 
முதல் 150 மீட்டர் வரையுள்ள குழல்கள் பயன்படுத்தப் 
படுகின்றன . 
9 •33 . நீர்மப் படிவிற்கான தாங்கி 

தீச்செங்கல் ( fire - brick ) பொடி , சீலைட் (celite ) போன்றன 
வளிம - நீர்ம நிறப்பகுப்பில் தாங்கிகளாகப் பயன்படுத்தப்படு 
கின்றன . இவை துளைத்தன்மை ( porous ) பெற்றிருப்பதால் , 
5-20 % அளவுவரை நிலைப்படிவைத் தாங்கிக்கொண்டு , ஈரப் 
பசையோ கசிவோ இன்றி இருக்கும் . இவ்வகைத் தாங்கிகளில் 
இரும்பு போன்ற மாசுப்பொருள்கள் இருப்பின் , அவற்றை 
அடர் HC1 ஐக் கொண்டு கழுவி நீக்கிவிடலாம் . 
டெஃப்லான் (teflon ) , பிளாஸ்டிக் , கண்ணாடி 

போன்ற 
தாங்கிகளும் இம் முறையில் சில சமயங்களில் பயன்படுத்தப் 
படுகின்றன . 


9.34 நிலைப்படிவு நீர்மம் 

நிலைப்படிவாகப் பயன்படுத்தப்படும் நீர்மமானது , நிறப் 
பகுப்பு நடைபெறும் , வெப்பநிலையில் ஆவியாகாமல் இருக்க 
வேண்டும் . 

ஒரு கலவையிலுள்ள மூலக்கூறுகள் , நிலைப்படிவு நீர்மத்தில் 
பல அளவுகளில் கரையக் கூடும் . இக் கரைதிற வேறுபாடே , 
அம் மூலக்கூறுகள் பகுக்கப்படக் காரணமாக அமைகிறது . 


215 


வளிம நிறப்பகுப்பு 


இரு மூலக்கூறுகளின் கொதிநிலை ஒன்றாக இருப்பினும் 
அவற்றின் மின் துருவத்தன்மை வேறுபட்டிருந்தால் , அம் மூலக் 
கூறுகளை மின் துருவத் தன்மை மிகுந்த நிலைப்படிவைக் கொண்டு 
பகுக்கலாம் . எடுத்துக் காட்டாக , படம் 9-3 - ல் காட்டட் 
பட்டுள்ள நிறப்பகுப்பில் , ஒரே கொதிநிலையுடைய ( 100 ° C ) 
செக்கண்டரி - பியூட்டில் ஆல்கஹாலும் , டையாக்சேனும் பாலீ 
எத்திலீன் கிளைக்கால் ( polyethylene glycol ) என்ற மின் துருவத் 
தன்மை 

நிலைப்படிவால் பகுக்கப்பட்டுள்ளதைக் 
காணலாம் . 

தே கலவையானது நானில் தேலேட் (nony 
phthalate ), கார்போவாக்ஸ் ( carbowax ) ஆகிய மின் துருவத் 
தன்மை உடைய நிலைப்படிவுகளில் பகுக்கப்பட்டிருப்பதைப் 
படம் 9.9 காட்டுகிறது . 

ஆனால் , 

வெர்சமைடு ( versamid ) 
என்னும் மின் துருவத்தன்மை குறைந்த நிலைப்படிவு இக் 
கலவையைப் பகுக்கவில்லை ( படம் 9-9 • C காண்க ) . 


மிகுந்த 


3 


- 


A 


படம் 99. நிலைப்படிவின் தன்மையும் கலவையின் பகுப்பும் 

A. பாலிஎத்திலீன் கிளைக்கால் நிலைப்படிவு 
B. நானில் தேலேட் நிலைப்படிவு 

C. வெர்சமைடு நிலைப்படிவு 
கலவைகளின் மின் துருவத்தன்மை வேறுபாட்டை மட்டு 
மன்றி , அவற்றின் கொதிநிலை வேறுபாட்டை அடிப்படையாகக் 
கொண்டும் கலவைகளைப் பகுக்கலாம் . இத்தகைய நிலையில் , 
கலவைகளை வினைக்குழுக்களின் அடிப்படையில் வேறுபடுத்தாத 
ஹைட்ரோகார்பன் போன்ற பொருள்கள் நீர்ம நிலைப்படி.வாகப் 
பயன்படுத்தப்படுகின்றன . 


இவ்வொரு நீர்ம 
216 

நிறப்பகுப்பு வேதியியல் 
பல 

வகைக் கலவைகளைப் பகுக்கப் பயன்படுத்தப்படும் 
நிலைப்படிவிலும் ஒரு குறிப்பிட்ட உச்ச வெப்பநிலை வரைதான் 
கலவைகளைப் பகுக்க முடியும் . இதற்கு மேற்பட்ட வெப்ப 
நிலையில் , நிலைப்படிவே ஆவியாகிவிடும் . இத்தகு உச்ச வெப்ப 
நிலைகளும் பட்டியல் 91- ல் தரப்பட்டுள்ளன . 


பட்டியல் 9.1 


வளிம நிறப்பகுப்பில் பயன்படுத்தப்படும் 
சில நீர்ம நிலைப்படிவுகன் 


உச்ச 
வெப்பநிலை 

° C 


நிலைப்படிவு 


எண் 


கலவை வகைகள் 


300 


அலிஃபாடிக் 
ஹைட்ரோ 
கார்பன்கள் 


பாரஃபின் 
எண்ணெய் 


175 


டை மெத்தில் 
தேலேட் 


2 


. 


அரோமாடிக் 
ஹைட்ரோ 
கார்பன்கள் , 
ஆல்கஹால்கள் 


பாரஃபின் 


300 


ஆல்டிஹைடுகள் , 
கீட்டோன்கள் 


3 . 


எண்ணெய் 


200 - 250 


அமிலங்கள் 


சிரிக்கோன் 
எண்ணெய் 


4 . 


5 . 


ஈதர்கள் , எஸ்டர்கள் 


டைநானில் தேலேட் 175 


175 


6 . 


அமின்கள் 


பாலி எத்திலீன் 
கிளைக்கால் 


ஆல்கில் ஹேலைடுகள் டைநானில் தேலேட் 175 


9 • 3.5 திண்ம நிலைப்படிவுகள் 

நிலை வளிமங்களைப் ( permanent gases ) பகுக்க , வளிம - திண்ம 
முறையே சிறந்தது . இம் முறையில் பயன்படுத்தப்படும் சில 
திண்ம நிலைப்படிவுகளும் , அவற்றின் பயன்களும் பட்டியல் 9-2 - ல் 
தரப்பட்டுள்ளன . 


வளிம நிறப்பகுப்பு 


217 


பட்டியல் 9.2 வளிம திண்ம நிறப்பகுப்பிற்கான நிலைப்படிவுகள் 


எண் 


கவர்பொருள் 


பகுக்கப்படும் கலவைகள் 


1 . 


கரிப்பொடி 
அலுமினா 


மீத்தேன் போன்ற நிலை வளிமங்கள் 
C , H ,, C.Hg , C , Hy, CO , CO , 


2 . 


3 . 


சிலிக்காஜெல் 


NO , N , 0 , ஹைட்ரோ கார்பன்கள் 


4 . 


மூலக்கூறு 
சல்லடைகள் 


O. , N , CH , போன்ற வளிமங்கள் 


9.3-6 நிலைப்படிவை உருவாக்குதல் 

நிலைப்படிவையும் , தாங்கிகியையும் தக்க விகிதத்தில் தேர்ந் 
தெடுத்தல் , அவற்றைக் கலக்கும் முறை , குழல்களை உருவாக்கும் 
முறை ஆகியன கீழே விளக்கப்பட்டுள்ளன : 

( அ ) நிலைப்படிவு - தாங்கி விகிதம் : பொதுவாக , 5-20 % நிலைப் 
படிவே தாங்கியுடன் கலக்கப்படுகிறது . ஆனால் , தாரிப்பு 
முறைகளில் , 20-30 % நிலைப்படிவு தாங்கியுடன் 

சலக்கப் 
படுகிறது . 

( ஆ ) தாங்கிபுடன் நிலைப்படிவைக் கலத்தல் : குழலைத் தபாரிப் 
பதில் , தாங்கியுடன் நிலைப்படிவைக் கலந்து காயவைத்தல் ஒரு 
முக்கியப் பணியாகும் . முதலில் , நிலைப்படிவு நீர்மத்தை எளிதில் 
ஆவியாகக்கூடிய கரைப்பானில் கரைத்துக் கொள்ள வேண்டும் . 
தேவையான அளவு தாங்கியை க் கரைசலுடன் சேர்த்து , 
அடுத்து , ஆவியாகக் கூடிய கரைப்பானை ஆவியாக்கிவிட 
வேண்டும் . கலவையை ஒரு தட்டில் ஊற்றி , கரைப்பானை 
ஆவியாக்கிவிடலாம் . 


வளிம -திண்ம நிறப்பகுப்பில் , தாங்கி ஏதும் பயன்படுத்தப் 
படுவதில்லை . எனவே , நேரடியாகவே கவர் பொருளைக் குழலில் 
நிரப்பலாம் . 

( இ ) குழல்களை நிரப்பும் முறை : நிறப்பகுப்பு நன்கு செயல் 
பட , குழல் சீராக நிரப்பப்படவேண்டும் . இடைவெளியின்றி 
குழலை நன்கு நிரப்பிய பின் அதைச் சுருள்வடிவில் சுருட்டி , நிறப் 
பகுப்புக் கருவியில் வைக்க வேண்டும் . வளிம நீர்ம , வளிம - 
திண்ம முறைகளுக்கு இது பொருந்தும் . 


கருவி 
218 

நிறப்பகுப்பு வேதியியல் 
தந்துகி நிறப்பகுப்பில் , எளிதில் ஆவியாகக்கூடிய கரைப் 
பானில் , தகுந்த அளவு நிலைப்படிவைக் கரைத்து , குழலில் 10 % 
நீளம் வரை நிரப்பி , பிறகு கருவியில் வைத்துக் கடத்தும் 
வளிமத்தைச் செலுத்த வேண்டும் . கடத்தும் வளிமம் கரைசலை 
மெதுவாக நகர்த்துகிறது . கரைசல் மெதுவாக நகரும்போதே 
கரைப்பான் ஆவியாகி வெளியேறிவிடும் ; நிலைப்படிவு மட்டும் 
குழலில் கவரப்பட்டுச் சுவரில் தங்கிவிடும் . 

- பல வகையான குழல் சுருள்கள் , பல்வேறு வகை நிலைப் 
படிவுகளுடன் விற்பனைக்கு வருகின்றன . அவற்றை வாங்கிப் 
பயன்படுத்துவது எளிதாகும் . 

( ஈ ) சரிப்படுத்துதல் : கலவைகளைப் பகுக்கப் பயன்படுத்து 
முன் , குழலின் நுனிகளைப் பஞ்சால் அடைத்து , நிறப்பகுப்புக் 
கருவியில் வைத்து , நிறப்பகுப்பு செய்யவிருக்கும் வெப்ப 
நிலைக்குச் சற்று அதிக வெப்ப நிலையில் வெப்பமூட்டி , கடத்தும் 
வளிமத்தைச் சில மணிநேரம் செலுத்தவேண்டும் . இவ்வாறு 
செய்யும்போது , நிலைப்படிவில் உள்ள கரைப்பான் போன்ற 
தேவையற்ற பொருள்கள் , குழலின் மறு நுனியை வந்தடை 
கின்றன . இத்தகை பொருள்கள் கண்டறி கருவியைப் பாதித்து 
விடும் . எனவே , இம் முயற்சியின்போது சுமை வளிமத்கை 
கண்டறி கருவியில் செல்ல அனுமதிப்பதில்லை . குழலின் இறுதி 
நுனியை அடிக்கடி மாற்றிவிடவேண்டும் . இவ்வாறு நிரப்பப் 
பட்ட குழலை , நிறப்பகுப்பிற்குத் தயாரிக்கும் முறையே சரிப் 
படுத்துதல் (conditioning ) என்று அழைக்கப்படுகிறது . 

புதிய குழல்களை மட்டுமன்றி , முன்பே பயன்படுத்தப்பட்ட 
குழல்களை வேறு வெப்பநிலைகளில் செயல்படவைக்க முனையும் 
போதும் , குழலை அந்த வெப்பநிலைக்கேற்றபடி தயாரிக்க 
வேண்டும் . இம் முயற்சியை மீண்டும் சரிப்படுத்துதல் (re condi 
tioning ) எனலாம் . மேலும் , குறைந்த வெப்பநிலையில் பயன் 
படுத்தப்பட்ட குழலை அதிக வெப்பநிலையில் பயன்படுத்த 
முனையும்போது , குழல் கண்டிப்பாக மீண்டும் சரிப்படுத்தப்பட 
வேண்டும் . ல்லையெனில் , முந்திய பகுப்புகளில் குழலில் 
தங்கிவிட்டிருக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் , புதிய உயர்ந்த , 
வெப்பநிலையில் கலவையுடன் கலந்துப் வந்து நிறப்பகுப்பைப் 
பாதிக்கக்கூடும் . 
9-4 கருவியமைப்புகளும் , கட்டுப்பாடும் 

நிறப்பகுப்பு முறைகளிலேயே , மிகச் சிக்கலான 
யமைப்புகளைக் கொண்டது , வளிம நிறப்பகுப்பு முறையே 


219 


வளிம நிறப்பகுப்பு 


எனலாம் . இக்கருவியமைப்புகளின் அடிப்படை உண்மைகளை 
ஓரளவு புரிந்துகொள்வது இன்றியமையாததாகும் . 


9.4.1 கடத்தும் வளிமம் 
வளிம நிறப்பகுப்பில் பயன்படுத்தப்படும் 

கடத்தும் 
வளிமத்தைத் தேர்ந்தெடுப்பது , அதில் பயன்படுத்தப்படும் 
கண்டறி கருவியைப் பொறுத்ததாகும் , 

வெப்பக் கடத்துத் 
திறனை அடிப்படையாகக் கொண்ட நிறப்பகுப்பு முறைகளில் , 
ஹைட்ரஜனும் ஹீலியமும் கடத்தும் வளிமமாகப் பயன்படுத்தப் 
படுகின்றன . 


கடத்தும் வளிமம் , கண்டறி கருவிக்கு ஏற்றதாக இருப்ப 
துடன் , எளிதில் தூய வடிவில் கிடைக்கக்கூடிய தாகவும் இருக்க 
வேண்டும் . மேலும் , அவை கலவை மூலக்கூறுகளுடன் வேதி 
வினையில் ஈடுபடக்கூடாது . இப் பண்புகளைப் பெற்றுள்ள 
நைட்ரஜன் , ஹீலியம் , ஆர்கான் , ஹைட்ரஜன் ஆகியன கடத்தும் 
வளிமங்களாகப் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன . 


கடத்தும் வளிமங்கள் உயர் அழுத்தத்தில் எஃகு உருளை 
களில் கிடைக்கின்றன . இவற்றில் உள்ள அழுத்தக் கட்டுப் 
பாட்டுக் கருவி ( pressure regulator ), கடத்தும் வளிமத்தை ஒரே 
சீரான அழுத்த நிலையில் செலுத்தப் போதுமான தாகும் . 
எனினும் , பல வளிம நிறப்பகுப்புக் கருவிகளில் ஊசி திறப் 
பான்கள் (needle valves ) பொருத்தப்பட்டுள்ளன . இவைகளும் 
கடத்தும் வளிமத்தின் அழுத்தத்தைக் கட்டுப்படுத்த உதவு 


கின்றன . 


கடத்தும் வளிமத்தின் வேகம் பெரும்பாலும் சோப்புக் 
குமிழி நகர் வேகமானி (( soap bubble flowmeter) GTGT WILD 
கருவியால் அளக்கப்படுகிறது . கடத்தும் வளிமத்தின் வேகம் 
0 6 செ.மீ. குறுக்கு விட்டம் உள்ள குழல்களில் 50-70 மி.லி. / 
நிமிடம் இருக்கலாம் . () 3 செ.மீ. குறுக்கு விட்டம் உள்ள 
குழல்களில் 50-30 மி.லி. / கிமிடம் இருப்பது சிறப்பு . மேலும் , 
ஒவ்வொரு கலவைக்கும் உரிய கடத்தும் வளிம வேகத்தைத் 
தேர்ந்து கொள்வது நன்று . கடத்தும் வளிமத்தின் வேகம் மிக 
அதிகமானால் , கலவையின் பகுப்பு நன்கு அமையாது ; பண்பு 
வேறுபாடு குறைந்த குவியங்கள் ஒன்றுடன் ஒன்று கலந்து 
விடக்கூடும் . கடத்தும் வளிமத்தின் வேகம் மிகவும் குறைவாக 
இருந்தால் கலவைக் குவியங்கள் அதிகம் பரவலடைந்து 
விடலாம் . 





220 


நிறப்பகுப்பு வேதியியல் 


9.4.2 

கலவையைச் செலுத்தும் முறை 
நீர்ம , வளிமக் கலவைகளைச் செலுத்துவதற்கும் , 
திண்மங்களை நேரடியாகச் செலுத்துவதற்கும் தனித்தனிச் 


அ 


படம் 9.10 

வளிம நிறப்பகுப்பிற்கான செலுத்தூசிகள் 
( அ ) நீர்ம , வளிமக் கலவைகளுக்கான செலுத்தூசி 
( ஆ ) திண்மக் கலவைக்கான செலுத்தூசி 


செலுத்தூசி வதைகள் உள்ளன ( படம் 9-10 காண்க . ) 
திண்மங்களை நேரில் செலுத்தப் பயன்படும் ஊசி ( படம் 9.10 ஆ ) , 


8 


வளிம நிறப்பகுப்பு 

221 
உலோகக் கலத்தையும் , உலோக ஊசியையும் கொண்டிருக்கும் 
திண்மத்தை விரைந்து செலுத்த இத்தகைய அமைப்பு 
தேவையாகிறது . 


கண்டறி கருவிவின் உணர்திறனைப் ( sensitivity ) பொறுத்து , 
செலுத்தப்படும் கலவையின் அளவு மாறுபடும் . சுடர் அயனி 
யாக்கம் ( flame ionization ) கண்டறி கருவிகளில் 10- " முதல் 10 
கிராம் வரை உள்ள கலவையைச் செலுத்துவது போதுமான 
தாகும் . வெப்பக் கடத்துத்திறன் (thermal conductivity ) கண்டறி 
கருவியில் 10-5 கிராம் உள்ள கலவையைச் செலுத்தலாம் . இத் 
தகைய மிகச் சிறிதளவுள்ள கலவைகளைச் சரியாக இடுவது 
கடினம் . எனவே , 101 முதல் 1021 வரையுள்ள 1 % கலவைக் 
கரைசல்கள் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகின்றன . 


கலவையை 


ஊசியிலிருந்து ஒரு நொடி ( second ) யில் 
செலுத்துக் கலனில் செலுத்துதல் வேண்டும் . 


9.4.3 செலுத்துக் கலன்கள் 

நிறப்பகுப்புக் குழலின் வெப்பநிலை யை விட , செலுத்துக் 
கலனின் வெப்பநிலை 10 - 15 ° C அதிகமாக இருப்பது நல்லது . 
அப்போது தான் கலவையானது முழுதும் 

முழுதும் ஆவியாகி , நிறப் - 
பகுப்புக் குழலினுள் செல்லும் . 


அதிக வெப்பநிலையில் வேதிச் சிதைவு இன்றிச் செயல்படும் 
சிலிக்கோன் இரப்பர் ( silicon rubber ) அடைப்பான்களை , 
செலுத்துக் கலனில் பயன்படுத்துதல் சிறப்புடையதாகும் . 


9.4.4 வெப்பநிலைத் தேர்வும் கட்டுப்பாடும் 

வெப்பநிலையை மாற்றுவதன் மூலம் , வளிம நிறப்பகுப்பில் 
பெரும் மாற்றங்களை உருவாக்கலாம் . 60 ° C , 80 ° C வெப்பநிலை 
களில் ஒரே கலவை எவ்வாறு பகுக்கப்படுகிறது என்பதைப் 
படம் 9.11 சித்திரிக்கிறது . வெப்பநிலை உயரும்போது , கலவை 
யிலுள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகர்வதால் , நிறப்பகுப்பு 
நிகழத் தேவையான நேரம் குறைகிறது . மேலும் , உயர்ந்த 
வெப்பநிலையில் குவியங்கள் வேகமாக நகர்வதால் அவை 
ஒன்றுடன் ஒன்று கலப்பதில்லை . இதனால் , குவியங்கள் தனித் 
தனியாகவும் அவற்றின் வரைபடங்கள் கூர்மையாகவும் 
அமைகின்றன . 





* 


உ) இலக்கூறுகளைக் கண்டறிகின்றன . 
detectors ) , 
222 

நிறப்பகுப்பு வேதியியல் 
19.4.5 கண்டறி கருவிகள் 

ரு வகைக் கண்டறி கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன . 
மித உணர்திறன் கருவிகள் ( detectors of moderate sensitivity ), 

படம் 9.11 . வெப்ப நிலை வேறுபாடும் , கலவைப் பகுப்பும் 
( அ ) வெப்பநிலையில் கலவைப் பகுப்பு 

( ஆ ) 80 ° C வெப்ப நிலையில் அதே கலவைப் பகுப்பு 
மூலக்கூறுகளின் அடர்த்தி , வளிம நகர்ச்சி ( gas flow ) , இரு துருவ 
மாறிலி ( dielectric constant ) , வெப்பக் கடத்துத்திறன் போன்ற 

இவ் 
வகைக் கருவிகளில் , வெப்பக் கடத்துத் திறன் கண்டறி 
கருவியே (thermal conductivity detector ) பெரிதும் பயன்படுத்தப் 
படுகிறது . 
மிகை உணர்திறக் கண்டறி கருவிகள் ( high sensitivity 

எலக்ட்ரான் வீச்சு ( electron 
discharge ), a , B- கதிர் விலக்கம் ( a , B - ray deflection ), a , B- கதிர் 
உட்கவர்ச்சி ( a , B -ray absorption ), சுடர் அயனியாக்கம் (flame 
onization ) ஆகிய பண்புகளை அடிப்படையாகக் கொண்டவை . 


ப 


வளிம நிறப்பகுப்பு 

223 
9.46 குவியங்களை இனங்காணல் 

வளிம் நிறப்பகுப்பில் பிரிகையடையும் மூலக்கூறுகளை 
இனங்காண , அவற்றின் இயற் பண்புகள் பெரிதும் பயன் 
படுத்தப்படுகின்றன . இப் பண்புகளை அளக்கும் புற ஊதா ஒளி 
( ultra violet light ) , கண்டறி ஒளி ( visible light ) , அகச்சிவப்பு 
ஒளி (infra - red light ) நிறமாலைக் காட்டிகள் ( spectrophetometers ) , 

நிறமாலைக் காட்டிகள் ( mass spectrometers ) ஆகியன 
இதற்காக உபயோகிக்கப்படுகின்றன . இத்தகைய கருவிகளில் 
ஒவ்வொரு பகுப்படைந்த குவியத்தையும் எளிதில் 
காணலாம் . ஆனால் , இம் முறைக்குத் தேவையான குவியங்களை 
முதலில் சேகரிக்க வேண்டும் . 


எடை 


இனங் 


வரைபடத்தில் ஒரு குவியம் தோன்றும்போது , சுமை 
வளிமம் வெளியேறும் வழியில் ஒரு மெல்லிற தந்துகிக் குழல் 
செருகப்படுகிறது . இக் குழல் U- வடிவில் அமைந்திருக்கும் . 
குழலின் கீழ்ப்பகுதியானது , பனிக்கட்டி , நீர் , உப்பு கலந்த 
பனிக்கட்டி , நைட்ரஜன் நீர்மம் முதலியவற்றில் வைக்கப்பட்டுக் 
குளிரவைக்கப்படுகிறது . குவியங்கள் , இக் குழல்களின் வளைவுப் 
பகுதிகளில் செல்லும்போது குளிர்ச்சியடைந்து தங்கி 
விடுகின்றன . இவ்வாறு சேகரிக்கப்படும் மூலக்கூறுகள் மேலே 
( குறிப்பிடப்பட்ட கருவிகளில் ஆராயப்படுகின்றன . 


எடை நிறமாலைக் கருவி இணைந்த நிறப்பகுப்புக் கருவிகள் 
சமீபத்தில் உருவாக்கப்பட்டுள்ளன . குவியங்கள் வரைபடத்தில் 
தோன்றும்போதே, அவை எடை நிறமாலைக் கருவியையும் 
அடைவதால் , ஒவ்வொரு குவியத்திற்குமுரிய எடை நிறமாலையும் 
( mass spectrum ) உடனே கிடைத்துவிடுகிறது . இவ்வாறாக , 
கலவையிலுள்ள மூலக்கூறுகள் பகுக்கப்படும்போதே அவற்றை 
இனங்காணவும் முடிகிறது . 


9.3-7 வெப்பநிலை மாற்றமுறை 


கலவையில் உள்ள மூலக்கூறுகளின் ஆவியாகு வெப்ப 
நிலைகளுக்கிடையிலான வேறுபாடு 50 ° C- க்கு மேல் இருந்தால் , 
அத்தகைய கலவைகளை ஒரே வெப்பநிலையில் பகுப்பது 
எளிதன்று . வெவ்வேறு முறைகளில் வெப்பநிலையை மாற்றி 
யமைப்பதன் மூலம் , இத்தகு கலவைகளை நன்கு பகுத்தெடுக் 
--கலாம் . இதையே , வெப்பநிலை மாற்றப்படும் வளிம நிறப்பகுப்பு 
temperature - programmed gas chromatography ) குறிப்பிடு 
கிறார்கள் . 


. 


224 


நிறப்பகுப்பு வேதியியல் 


வெப்பநிலையைப் பலவகைகளில் மாற்றி அமைக்கலாம் . 
தைப் படம் 9.12 சித்திரிக்கிறது . படம் 9.12 ( அ ) வெப்பநிலையை 
ஒரே விகிதத்தில் மாற்றி அமைத்தலை விளக்குகிறது ... 
படம் 9-12 { ஆ ) வெப்பநிலையை முதலில் மாற்றாமல் , பிறகு ஒரே 
வேகத்தில் மாற்றும் விதத்தைச் சுட்டிக்காட்டுகிறது . முதலில் 
வெப்பநிலையை ஒரே விகிதத்தில் மாற்றி , பின்னர் 

பின்னர் நிலையாக 
நிறுத்தும் சூழ்நிலையைப் படம் 9 • 12 ( இ ) சித்திரிக்கிறது . 


வெப்ப 
நிலை 


-- 
வெப்ப 
நிலை 


---வெப்பநிலை 


சிறிதளவு 


நேரம் நேரம் 

நேரம் 
படம் 9.12 . வெப்பநிலையை மாற்றும் முறைகள் 
9.3.8 தயாரிப்பு வளிம நிறப்பகுப்பு முறைகள் 

சாதாரண வளிம நிறப்பகுப்புகளில் 
கலவையே பகுக்கப்படுகிறது . ஆய்வுகளுக்குத் தேவைப்படும் 
அளவு மூலக்கூறுகளைப் பிரித்தெடுக்க , தயாரிப்பு வளிம நிறப் 
பகுப்பு ( preparative GLC) பயன்படுத்தப்படுகிறது . 1.25 
2.50 செ.மீ. குறுக்கு வீட்டம் உள்ள குழல்கள் இம் முறையில் 
உபயோகப்படுத் தப்படுகின்றன . சில சமயங்களில் 10 செ.மீ. 
குறுக்குவிட்டமுள்ள குழல்கள் கூடப் பயன்படுத்தப்படுவ : 
துண்டு . 

கடத்தும் வளிமத்தின் வேகம் நிமிடத்திற்கு 90 மி.லி. 
வரை இருக்கலாம் . 1 மி.லி. வரை கலவையைக் குழல்களில் 
செலுத்தக்கூடும் . பகுக்கப்பட்ட குவியங்கள் சிறு குழல்களில் 3 
வழக்கமான முறையில் சேகரிக்கப்படவேண்டும் . 


9-5 நிறப்பகுப்பை விரைவுபடுத்தும் முறைகள் 

வளிம நிறப்ப தப்பைத் துரிதமாக நிகழச் செய்வதற்குப் பல 
வழிமுறைகள் கையாளப்படுகின்றன . அவை சுருக்கமாகக் கீழே 
தரப்பட்டுள்ளன : 
( அ ) குழல் வெப்பநிலையை 30 ° C கூட்டினால் , கலவை 

பகுக்கப்படும் வேகம் இருமடங்காகும் . ஆனால் , 
இதனால் பகுப்புத் திறன் (resolution ) குறையக்கூடும் - 


ம் முறை பெரிதும் 
வளிம நிறப்பகுப்பு 

225 
( ஆ ) நிலைப்படிவின் 

அளவைக் 

குறைப்பின் , கலவை 
பகுப்படும் வேகம் அதிகரிக்கும். 
( இ ) கடத்தும் வளிம வேகம் கூடக்கூட , நிறப்பகுப்பின் 

வேகமும் கூடுகிறது . ஆனால் , கடத்தும் வளிமவேகம் 
ஒரு குறிப்பிட்ட அளவை மிஞ்சிவிட்டால் , பகுப்பு. 

திறன் குறைந்துவிடும் . 
( ஈ ) வெப்பநிலை மாற்றப்படும் முறைகளில் , கலவைகள் 

வேகமாகப் பகுக்கப்படுவதுடன் , பகுப்புத்திறனும் 

கூடுகிறது . 
( உ ) நிலைப்படிவு நிரப்பப்பட்ட குழல்களில் சில நிமிடங் 

களில் பகுக்கப்படும் கலவைகள் , தந்துகிக் குழல் 

களில் சில வினாடிகளிலேயே பகுக்கப்பட்டுவிடும் . 
இளிம நிறப்பகுப்பு முறையின் பயன்களைப்பற்றி விரிவாக 
எழுதுவது எளிதன்று . 

எல்லாவகையான கலவைகளையும் 
வளிம நிறப்பகுப்பு முறையில் ஏற்படும் வளர்ச்சிகளை விவரிக்க 
வளிம நிறப்பகுப்பு ஆய்விதழ் ( Journal of Gas Chromatograply ) 
ஒன்று வெளியிடப்பட்டு வருகிறது . 


. 


IS 


10. அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 


- 


இது வரை பல நிறப்பகுப்பு முறைகள் ஆராயப்பட்டன . 
அவை , மூலக்கூறுகளின் பரப்புக்கவர்ச்சி , பங்கீடு ஆகிய இபற் 
பண்பு வேறுபாடுகளை அடிப்படையாகக் கொண்டன . ஆனால் , 
அயனிப் பரிமாற்ற (ion - exchange ) நிறப்பகுப்பு மூலக்கூறுகளின் 
வேதிப் பண்பு வேறுபாட்டை அடிப்படையாகக் கொண்ட 
தாகும் . 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு , மிக விரிவாகப் பயன் 
படுத்தப்படுகிறது . அயனிகள் மட்டுமின்றி , மின் துருவடைந்த 
( polar)- கரிமச் சேர்மங்களும் , சில சமயங்களில் மின் துருவடை 
யாத கரிமச் சேர்மங்களும் , அயனிப் பரிமாற்ற முறையில் 
பகுக்கப்படுகின் றன . 


ம் முறையில் , கலவையிலுள்ள அயனிகள் முழுமையாகப் 
பகுக்கப்பட்டு விடுவதால், அவற்றை உடனே அளவறி 
பகுப்பாய்வுக்கு உட்படுத்தலாம் . மிகச் சிறிதளவு ( 10-9 கிராம் ) 
அளவுள்ள அயனிகளையும் கண்டறியலாம் . மேலும் , தொழிற் 
சாலைத் தேவைக்கேற்ற பெருமளவுள்ள கலவைகளையும் இம் 
முறையில் பகுக்கமுடியும் . 


பிற முறைகளில் எளிதில் பகுபடாத சில கலவைகளையும் , 
அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு முறையில் பகுக்கலாம் . எடுத்துக் 
காட்டாக , சிர்கோனியம் (zirconium ) , ஹாஃப்னியம் ( hafnium ) 
போன்ற வேதிப் பண்பொற்றுமை மிகுந்த 

அயனிகள் 
(ஹேலைடுகள் ( halides ), லான்த்தனைடுகள் 

( lanthanides ) , 
ஆக்டினைடுகள் ( actinides ), மீயூரேனியத் தனிமங்கள் (transura 
raium elements ) போன்ற கலவைகள் இம் முறையில் பகுக்கப் 
பட்டுள்ளன . மேலும் , கரிம அமிலங்கள் , காரங்கள் , அமினோ 
அமிலங்கள் , பெப்டைடுகள் ( peptides ) , புரோட்டீன்கள் 
ஆகியனவும் இம் முறையில் பகுக்கப்பட்டுள்ளன . 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 


227 


10.1 கோட்பாடுகள் 
10.1.1 நிலைப்படிவு , நகர்படிவுகளில் அயனிச் சமன்பாடு 

ஒரு குறிப்பிட்ட அயனி நிலைப்படிவில் இருப்பதாகவும் , 
மற்றோர் அயனி நகர்படிவுடன் . 

வருவதாகவும் 
கொள்வோம் . அப்போது அயனிகளுக்கு இடையில் எத்தகைய 
சமன்பாட்டு நிலை உருவாகும் ? 


நகர்ந்து 


- 


நிலைப்படிவில் H + அயனிகளும் , நகர்படிவில் K + அயனிகளும் 
இருப்பதாகக் கொள் வோம் . நகர்படிவு நிலைப்படி வின் ஊடே 
செல்லும் போது , H + , K + அயனிகள் நிலைப்படிவிற் தம் , நகர் 
படிவிற்கும் இடையே பரிமாற்றமடைகின்றன . KR + , HR + 
என்பவை நிலைப்படிவில் உள்ள அயனிகளையும் , Ks + , Hs + 
என்பவை நகர்படிவில் உள்ள அயனிகளையும் குறிப்பதாகக் 
கொண்டால் 

HR + - > Hs + 

Ks + --- KR + 
வேதிமாற்றங்கள் நிகழும் . சமன்பாட்டு 
அ.ை.... ம் போது , 

HR + + Ks + = > Hs + + KR + 

C ! Hs + ; X C { KR + ) 
* K 

C ( HR ) xC (Ks ) 


நிலையை 


கா 
- 


| 


+ 


A + , B + , C + ஆகிய அயனிகளைக் கொண் !. 

கிய அயனிகளைக் கொண் ! - ஒரு கலவை நகர் 
படிவை , நிலைப்படிவின் வழியாக நகரவைப்பதாகக் கொள்வோம் . 
அப்போது : 

KA + > K. + >> Kc + 
இருப்பதாகக் கொள்வோம் . இந்த அயனிகள் எவ்வாறு நகர்ந் 
செல்லும் ? 


KA + - ன் மதிப்பு மற்ற அயனிச் சமன்பாட்டுக் கோவைகளை 
விட அதிகமானது . எனவே , ஒரு சிறு நிலைப்படிவு - நகர்படிவுக் 
கலவைப் பகுதியில் A + அயனிகள் , B + , C + அயனிகளை விட 
அதிகமாக நிலைப்படிவில் கவரப்படுகின்றன . 

எனவே , 
அயனிகள் வேகமாகவும், B + அனிசன் சற்றுப் பின் தங்கியும் , 
A + அயனிகள் மிக மெதுவாகவும் நகர்படிவுடன் நகர்ந்து செல் 
கின்றன . இவ்வாறு , A * , B + , C + அயனிகள் அயனி இடமாற்றப் 
பண்புகளின் வேறுபாட்டால் பதக்கப்படுகின்றன . இதுவே , 

இடமாற்ற நிறப்பகுப்பு முறையின் அடிப்படைப் 
பண்பாகும் . 


அபனி 


228 

நிறப்பகுப்பு வேதியியல் 
10-1-2 அயனிப்பரிமாற்றிகள் 

சில அயனிப் பரிமாற்றிகள் (ion - exchangers ) இயற்கை 
யாகவே கிடைக்கின்றன . இயற்கைப் பொருள்கள் சில , அயனிப் 
பரிமாற்றிகளாகத் திருத்தப்பட்டு ( modified ) பயன்படுத்தப்படு 
கின்றன . முழுமையும் செயற்கை முறைகளிலும் , சில அயனிப் 
பரிமாற்றிகள் தயாரிக்கப்படுகின்றன . இவ்வாறு , முற்றும் 
செயற்கை முறைகளில் தயாரிக்கப்பட்ட 

கரிம 

அயனிப் 
பரிமாற்றிகள் , பிசின்கள் (resins ) எனப்படுகின்றன . இவ்வகைப் 
பிசின் அயனிப் பரிமாற்றிகளே , இன்று பெரிதும் பயன்படுத்தப் 
படுகின் றன . 
10-13 கனிம அயனி இடமாற்றிகள் 

கனிம அயனிப் பரிமாற்றிகளே ( inorganic ion - exchangers ) 
முதன் முதலில் அயனி பரிமாற்ற நிறப்பகுப்பில் பயன்படுத்தப் 
பட்டன . சியோலைட் ( zeolite ) , களிமண் ( clay ) முதலிய 
இயற்கைப் பொருள்களில் , பரிமாற்றம் அடையக்கூடிய 
( exchangeable ) நேர் அயனிகள் ( cations) உள்ளன . நகர்படிவில் 
வரும் கலவையில் உள்ள நேர் அயனிகளைப் பகுத்தெடுக்க , 
இத்தகு இயற்கைப் பொருள்கள் பயன்படுத்தப்பட்டன . 
நேர் அயனிகளைப் 

பரிமாற்றம் செய்யக்கூடிய அயனி 
பரிமாற்றிகள் , நேர் அயனி பரிமாற்றிகள் ( cation exchangers ) 
என்றும் , எதிர் அயனிகளைப் பரிமாற்றம் செய்யக்கூடிய அயனி 
பரிமாற்றிகள் , எதிர் அயனி பரிமாற்றிகள் ( anion exchangers) 
என்றும் அழைக்கப்படுகின்றன . 

சில செயற்கைக் கனிம அயனி பரிமாற்றிகளும் ( synthetic 
inorganic ior - exchangers ) உருவாக்கப்பட்டுள்ளன . 

ஆனால் , 
இவற்றின் பரிமாற்றத் திறன் ( exchange capacity ), கரிம அயனிப் 
பரிமாற்றத் திறனை விட மிகவும் குறைவாகும் . மேலும் , கனிம 
அயனிப் பரிமாற்றிகளின் நிலைத்தன்மை (stability) , நீரில் 
கரையாத்திறன் (insolubility ) , விரிதிறன் ( swelling capacity ) 
முதலியவையும் , மீட்டுருவாக்கத்திறனும் (reproducibility ), கரிம 
அ பனிப் பரிமாற்றிகளைவிடக் குறைவாகும். எனவே , இன்று 
கரிம அயனிப் பரிமாற்றிகளே மிகுதியாகப் பயன் படுத்தப்படு 
கின்றன . 
10-1-4 கரிம அயனிப் பரிமாற்றிகள் 

பீட் ( peat ) , பழுப்பு நிலக்கரி (lignite ) போன்றன இயற்கை 
யில் கிடைக்கும் அயனிப் பரிமாற்றிகளுக்கு எடுத்துக்காட்டு 


229 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 
களாகும் . இவற்றின் பரிமாற்றத்திறன் குறைவாக இருப்பதால் , 
இவை மிகுதியாகப் பயன்படுத்தப்படுவதில்லை . 


நிலக்கரிப் பொடி , மரத்தூள் ஆகியவற்றில் தேவையான 
அயனிக் குழுக்களை வேதிவினைகளைக் கொண்டு நிலைப்படுத்தி 
வைத்து , அவற்றை அயனிப் பரிமாற்றிகளாகப் பயன் 
படுத்தலாம் . 


பிசின்களே , இப்போது விரிவாகப் பயன்படுத்தப்படும் 
அயனிப் பரிமாற்றிகளாகும் . இத்தகு பிசின்கள் , ஸ்டைரீன் 
( styrene ) மூலக்கூறுகள் இணைந்த பெருமூலக்கூறுகளால் 
{{ macromolecules or high polymers ) ஆனவை . 


-CH - CH = CH - CH 


CH = CH CH = CH 


- 


WC 


படம் 101 . 


R 


CH = CH2. 


ஸ்டைரீன் மூலக்கூறுகள் மட்டும் சேர்ந்து உருவாகும் 
( பெருமூலக்கூறு , ஒரே திசையில் நூலிழைபோல் நீண்டு 
செல்லும் . இவற்றில் குறுக்கு இணைப்பு 
( cross -linking ) இல்லாததால் , இவை 
வலுவின்றி இருக்கும் . எனவே இவை 
நீரில் எளிதில் கரைந்துவிடும் தன்மை 
பன . இக் குறைகளை நீக்க , ஸ்டைரீன் 
பெரு மூலக்கூறு உருவாகும்போது , 
அதில் குறுக்கு இணைப்புகளை உருவாக்க 
டைவினைல் பென்சீன் ( divinyl benzane ) 
( படம் 10 • 2 ) மூலக்கூறுகள் சேர்க்கப் 
படுகின்றன . 


இவ்வாறு உருவாகும் கலவைப் 
பெருமூலக்கூறுகளில் ( mixed polymers ) 
குறுக்கு இணைப்பு இருப்பதால் , இவை 
உறுதியுடையனவாக விளங்கும் 
( படம் 10-3 ) . 


CH = CH2 


படம் 10.2 


ஸ்டைரீனுடன் கலக்கப்படும் டைவினைல் பென்சீனின் 
அளவு அதிகரிப்பின் , குறுக்கு இணைப்புகள் அதிகமாகும் . 


230 


நிறப்பகுப்பு வேதியியல் 


அப்போது உருவாகும் பெருமூலக்கூறுகள் வலிமையும் , நிலைத் . 
தன்மையும் மிகுந்து விளங்கும் . 


CH = CH2 


CH = CLA 


-CH - CH - CH - CH2 - CH = CIS 


5.55 


CHECH2 


-CH - CH2 - CH - CH - CH - CHT 


+ 


+ 


CH = CH2 CH = CH2 CH = CH2 


படம் 10.3 
ஆனால் , ஒரு பிசினின் பயன் பெருகவேண்டுமென்றால் , 
அதற்கு ஓரளவு விரிதிறன் (swelling capacity ) இருக்கவேண்டும் . 
குறுக்கு இணைப்பு மிகுதியாகும் போது , 

மிகுதியாகும் போது , பெருமூலக்கூறுகள் 
அதிக அளவு தண்ணீரை உட்புக விடுவதில்லை . எனவே , அவை 
தம் விரிதிறனை இழந்து விடுகின்றன . 
எனவே , ஸ்டைரீனுடன் கலக்கப்படும் 

டைவினைல் 
பென்சீனின் அளவு , பிசினின் வலிமையைக் கூட்டும் வகை 
யிலும் , பிசினின் விரிதிறனை மிகவும் குறைத்துவிடாத வகை 
யிலும் அமையவேண்டும் . பெரும்பாலும் இன்று பயன்படுத் 
தப்படும் பிசின்களில் , 8 % டைவினைல் பென்சீன் கலந்து பெறப் 
பட்ட பெருமூலக்கூறுகள் பயன்படுத்தப்படுகின்றன . 
10-1-5 நேர் அயனிப் பரிமாற்றிகள் 

பிசின்களில் உள்ள சல்ஃபானிக் அமிலக் குழுக்களில் 
( sulphonic acid groups ) உள்ள H + 

SO O - H + 
அயனிகளே , நேர் அயனிப் பரிமாற்றத்தில் ஈடுபடுகின் றன 
ஸ்டைரீன்- பெருமூலக்கூறுகளில் , முதலில் சல்ஃபானிக் குழுக்கன் 
வேதிவினை மூலம் ணைக்கப்படுகின்றன . இத்தகு வேதி 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 


231 


-CH - CH , -CH - CH ? -CH - CH ? 


51 ) 


-CH - CH2 - CH - CH2 - CH - CH2 


| H , SO4 


-CH - CHy - CH - CHy - CH - CH ? " 


SozOH 

SozOH 
-CH - CH ) - CH - CH ? -CH - CH ; 


So20H 


SoaOH + 


படம் 10 


என்று 


வினைக்குச் சல் ஃப்பானேஷன் (< ulphoration ) 

பெயர் 
( படம் 10-4 ) . இவற்றைச் சுருக்கமாக Res SO , O - H + எனக் 
குறிக்கலாம் . 


232 

சிறப்பகுப்பு வேதியியல் 
பிசின்களில் , -SO, O - H + குழுவைப் போலவே , -PO , O - H + , 
--COO - H + போன்ற அமிலக் குழுக்களும் (acid groups ) நேர் 
அபனிப் பரிமாற்றிகளாகப் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால். 

So , O - H + அமிலக் குழு வலிமை மிகுந்த அமிலக் குழுவாகும் 
பிற அ மிலக் குழுக்கள் வலிமை குறைந்த அமிலக் குழுக் 
களாகையால் , ஒரு குறிப்பிட்ட pH மதிப்புள்ள நகர்படிவுகள் 
பயன்படுத்தப்படும் போது மட்டுமே , இத்துத அமிலக் குழுக் 
களையுடைய பிசின்களைப் பயன்படுத்த முடியும், 


- 


101-6 எதிர் அயனிப் பரிமாற்றிகள் 

இயற்கையில் கிடைக்கும் எதிர் அயனிப் பரிமாற்றிகள் 
மிகவும் குறைவாகும் . இவற்றில் , OH குழுக்களே பெரும் 
பாலும் எதிர் அயனிப் பரிமாற்றத்தில் ( anion exchange ) ஈடுபடு 


சின்றன . 


பிசின்களில் உள்ள ஃபீனைல் குழுக்களில் அமின் குழுக்களைப் 
பதிலீடு செய்வதால் , எதிர் • அயனிப் பரிமாற்றப் பிசின்கன் 
( anion exchange resins ) கிடைக்கின்றன ( படம் 10 : 5 ) . 


குளோரோ 
ResH + HCHO + Hcl) * ResCH.cl 

மெதிலேஷன் 
RANH 

Res CHANRAH + cl 
ResCHCL 

+ Res CHENRs*ct 
R3N 


படம் 10.5 


இந்தப் பிசின்களில் CI- அயனிகள் , எதிர் அயனிப் பரிமாற் 
றத்தில் ஈடுபடும் . இத்தகைய பிசின்களில் , தக்க வேதிவினை 
மாற்றங்கள் மூலம் - OH போன்ற பிற எதிர் அயனிகளை C 
அயனிகளுக்குப் பதிலாக இணைக்கலாம் . 


இது வரை விளக்கப்பட்ட பலவகை அயனிப் பரிமாற்றிகள் 
பட்டியல் 101- ல் தொகுக்கப்பட்டுள்ளன . 


231 


--அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 


பட்டியல் 101 அயனிப் பறிமாற்றிகள் 


கனிம அயனிப் பரிமாற்றிகள் 


கரிம அயனிப் பரிமாற்றிகள் 


+ 


நேர் அயனிப் பரிமாற்றிகள் 
இயற்கை 

இயற்கை 
சியோலைட் , களிமண் 

பீட் , லிக்னைட் 
செயற்கை 

மாற்றப்பட்டவை 
( MgO • SiO ;; A1,0 , 

சல் ஃப்பானே ஷன் செய்யப் 
SiO , A1,0 , 

பட்ட கரிப் பொடியும் , 
பஞ்சும் 
செயற்கை 
அமில அயனி இடமாற்றிகளைக் 

கொண்ட பிசின்கள் 
எதிர் அயனிப் பரிமாற்றிகள் 
* இயற்கை 

செயற்கை 
டோலமைட் 

கார அயனிப் பரிமாற்றிகனைக் 
கொண்ட பிசின்கள் 


செயற்கை 
உலோக சிலிக்கேட்டுகள் 


காங்க காசமான 


10.1-7 பொது அயனிப் பரிமாற்றிகள் 


+ CI 


சில பிசின்களில் -CH - CH2 - CH - CH2 - CH - CH2- 
-- SO , OH + , - NR : " 

NRtc 
ஆகிய இருவகைக் குழுக் 
களும் ஒன்றாகப் பதிலீடு 

சய்யப்பட்டிருக்கும் . Sook * -CH - CH2 - CH - CHET 
இவை , ஒரே நேரத்தில் 
நேர் அயனிகளையும் , எதிர் 
அயனிகளையும் மாற்றம் 
செய்யக்கூடியன . 

Soront 
தகைய 

பரி 
மாற்றிகள் இன்று புதி 

படம் 10-6 
தாக வழக்கிற்கு வந்துள்ளன . இத்தகு பிசின் பெருமூலக்கூறின் 
ஒரு பகுதியைப் படம் 106 - ல் காண்க . 


- 


அயனிப் 


234 

நிறப்பகுப்பு வேதியியல் 
இத்தகைய அயனி இடமாற்றிகள் , அயனிக் கலவைகளைப் 
பகுப்பதில் விரிவாகப் பயன்படுத்தப்படுவதில்லை . ஆனால் , 
கடின நீர் போன்ற கரைசல்களில் உள்ள நேர் அயனிகளையும் .. 
எதிர் அயனிகளையும் ஒருசேர நீக்கிவிட இத்தகு பிசின்கள் நன்கு 
பயன் படுகின்றன . 


10.18 K மதிப்புகளும் , அயனிகளின் பரிமாற்றத்திறனும் 

பிசின் களில் உள்ள அயனிகளுக்கும் , நகர்படிவில் வரும் 
கலவையில் உள்ள அயனிகளுக்கும் , இடையே ஏற்படும் அயனிப் 
பரிமாற்றத்தின் விளைவாகவே , கலவைகள் பகுக்கப்படுகின்றன , 

நேர் அயனிப் பரிமாற்ற பிசின் ஒன்றுக்கும் , பிற அயனீ 
களுக்கும் இடையே நிகழும் அயனிப் பரிமாற்றத்தைப் 
பின்வருமாறு குறிக்கலாம் ! 


Res . SO , O - H + + M + - Res . SO , O - M + + H + 
இந்தவகையில், ஒவ்வொரு நேர் அயனிக்குமான K- ன் மதிப்பைக் : 
கண்டறியலாம் . 

Res . SO , O - H + + H + = Res . SO , O - H + + H + 
எனும் சமன்பாட்டிற்கான K- ன் மதிப்பை 1-0 எனக்கொண்டால் , 
பிற நேர் அயனிகளின் பரிமாற்றத் திறனுடன் ஒப்பிடலாம் .- 
இப்படிப் பெறப்பட்ட K- ன் மதிப்புகளின் ஒப்பீட்டுக் : 
குணகங்களை (relative coefficients ) பட்டியல் 10 • 2 காட்டுகிறது . 


பட்டியல் 10-2 
நேர் அயனிகளின் பரிமாற்றத் திறன் ( H + = 1 00 ) 
பரிமாற்றத் 

பரி மாற்றத் 
திறன் 

திறன் 


அயனி 


அயனி 


H + 


1-0 


6.0 


Li + 


0 : 9 


2 : 2 


Na + 


1.3 


2-4 
2-6--2 9 


Ag + 
Mna + 
Mg + , Fe + 
Zn + , CO + , Cu + 
Cal + 
Sri + 
Hg + , Pb + 
Baa + 


1.6 


3.1 


NH ,+ 
K + 


1 : 8 


3-9 


Rb + 


1 : 9 


5-1-5.4 
6.2 


Cs + 


2-0 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 

235 1 
இவ்வாறே , எதிர் அயனிப் 

பரிமாற்றப் பிசின்களைப் 
பொறுத்தவரை 

Res . NR , + OH + OH - Res . NR + OH + OH 
என்ற அயனிப் பரிமாற்றதிற்கான K- ன் மதிப்பு 1-0 எனக் 
கொள்ளலாம் . 

Res . NRs + OH + x == Res . NR,+ X + OH 
வகையிலான பல்வேறு X- அயனிகளின் அயனிப் பரிமாற்றச் 
சமன்பாட்டிற்கான K- ன் மதிப்புகளை OH ன் மதிப்புடன் 
ஒப்பிட்டு ஆராயலாம் . இத்தகைய ஒப்பீட்டுக் குணகங்களின் 
தொகுப்புப் பட்டியல் 10-3 - ல் தரப்பட்டுள்ளது . 

பட்டியல் 10-3 
எதிர் அயனிகளின் பரிமாற்றத் திறன் ( OH = 1 • 0 ) 


எதிர் அயனிகள் 


டமாற்றத் 
திறன் 


10 


500 


450 


220 


OH 
பென்சீன் சல்ஃப்பானேட் 

( benzene sulphonate ) 
சாலிசிலேட் ( salicylate) 
சிட்ரேட் ( citrate ) 
1 
ஃபீனாலேட் ( phenolate ) 
HSO ; 
NO , 


175 


110 


85 


55 


CNS 


23 


CI 


2.2 


6.0 


HCO , 
IO ; 
ஃபார்மேட் ( formate ) 


5 5 


416 


16 


பிசின்களில் பல்வேறு அயனிகளின் பரிமாற்றத்திறனை 
ஒப்பிட்டுக் காட்டும் இத்தகைய பட்டியல்கள் , கலவையிலுள்ள 
அயனிகளில் எவை விரைவாகவும் , எவை மெதுவாகவும் நகர்ந்து 
வரும் என்பதை ஓரளவு முன்கூட்டியே தெரிந்துகொள்ள 


236 


நிறப்பகுப்பு வேதியியல் 


உதவும் . K- ன் மதிப்பு அதிகமுள்ள அயனி , பிசினில் அதிக 
அளவு கவரப்படுவ தால் , அது மெதுவாகவே நகரும் . K- ன் 
மதிப்பு குறைவானால் , அந்த அயனி விரைவாக நகரும் . 

ஆனால் , எல்லா அயனிகளுக்கும் இத்தகு K- ன் மதிப்பைக் 
காட்டும் பட்டியல்கள் கிடைப்பதில்லை . எல்லா அயனிகளுக்கும் 
K- ன் மதிப்பை ஒரே முறையில் கண்டறிய முடிவதில்லை என்பதே 
தன் காரணம் . 

பல அயனிகளின் K- மதிப்புகள் கிட்டதட்ட ஒரே அளவாக 
( same range ) இருந்தால் , அவ் வயனிகள் நகரும் வேக வரிசையை 
முன்கூட்டிக் கூறுவது கடினம் . 
10.1.9 சில/ பொது விதிகள் 

K- ன் மதிப்புத் தெரியாவிட்டாலும் , அயனிகளின் சில குறிப் 
-- பிட்ட பண்புகளைக் கொண்டு , அவற்றின் நகர் வேகங்களை 
ஒப்பிடலாம் . 

நகர் படிவுடன் செல்லும் ஓர் அயனி நிலைப்படிவால் கவரப் 
படும் தன்மையை . அதன் பரிமாற்றத் திறனைக் ( exchange 
potential ) கொண்டு மதிப்பிடலாம் . ஒரு பிசினைப் பொறுத்த 
வரை , அயனியின் பரிமாற்றத் திறன் மிகுதி என்றால் , அவ்வயனி 
நகர்படிவுடன் மிக மெதுவாகவே நகரும் . பரிமாற்றத் திறன் 
குறைந்த அயனி , நகர்படிவுடன் வேகமாக நகரும் . 

அயனிப் பரிமாற்றத்தைப் பாதிக்கும் சில பண்புகளை இனி 
ஆராயலாம் . 

( அ ) அயனிகளின் மின்னேற்றம் ( electrical charge ) கூடக் 
கூட , அந்த அயனிகளின் பரிமாற்றத் திறனும் கூடும் . இந்த 
விதி பொதுவாகப் பொருந்துவதாயினும் , தனிமப் பட்டியலில் 
ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ள அயனிகளைப் பொறுத்த 
வரை , இவ்விதி எப்போதும் பொருந்துவதாகும் . எடுத்துக் 
காட்டாக , 

Na + < Ca2 + < La + < Th : + 
( ஆ ) ஒரே தனிமக் குழுவில் ( periodic group ) உள்ள 
அயனிகளைப் பொறுத்தவரை , அயனிகளின் அணு எண் (atomic 
number ) கூடக்கூட , அவ்வயனிகளின் பரிமாற்றத் திறனும் 
கூடும் . எடுத்துக்காட்டாக , 

Lit < Na + K + < Rft < Cs + 
Mg + < Ca + < Sr + < Bal + 
F- < ci < Br " < 1 


237 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 


( இ ) H + , OH- அயனிகளின் பரிமாற்றத்தால் உருவாகும் 
அமிலங்கள் , அல்லது , காரங்களின் வலிமையைப் பொறுத்து 
அமையும் . வலிமை ( strength ) குறைந்த அமிலம் உருவானால் , 
H + அயனியின் பரிமாற்றத் திறனும் , வலிமை குறைந்த காரம் 
உருவானால் OH- அயனியின் பரிமாற்றத்திறனும் கூடும் . 


( ஈ ) மூலக்கூறு எடை மிகுந்த கரிம அயனிகளைப் பொறுத்த 
வரை , அயனிகளின் எடை கூடக்கூட , அவற்றின் தளப்பரப்பும் 
அதனால் பரிமாற்றத்திறனும் கூடுகிறது . 


( உ ) தனி உலோக அயனிகளைவிட , எதிர் அயனி உட்கூட்டு 
உலோக அயனிகள் ( anionic complexes of metalions ) அதிகமாகத் 
தளப்பரப்பில் கவரப்படுகின்றன . இத்தகு அயனிகளின் 
பரிமாற்றத் திறனும் மிகுதியாகும் . அயனிகளின் இப் பண்பு , 
அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு முறையில் பெரிதும் பயன் 
படுத்தப்படுவதாகும் ( பின்னர் காண்க ) . 


( ஊ ) பிசின்களின் குறுக்கு இணைப்புகள் 

கூடக்கூட - 
அவற்றில் அயனிகளுக்கிடையிலான பரிமாற்றத்திறன் வேறு 
பாடும் ( exchange potential difference ) குறைகிறது . 


ஒரு கலவையைப் பகுத்தெடுக்கத் தகுந்த பிசின்களைக் 
தேர்வு செய்யும்போதும் , பிரிக்கப்பட்ட குவியங்களைத் தனித் 
தனியே பண்பறி பகுப்பாய்வோ , அளவறி பகுப்பாய்வோ 
செய்யும்போதும் , கலவைகள் பகுக்கப்பட்டிருக்கக்கூடிய 
வரிசையை முன்கூட்டியே ஓரளவேனும் தெரிந்து கொள்வது 
சிறப்பாகும் . மேற்காட்டிய பொதுவான விதிகள் , இவ் வகையில் 
பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன . 


10.2 உட்கூட்டு கலவைகளைப்பகுத்தல் 


நேர் அயனிகள் , பல எதிர் அயனிகளுடன் கூடி , உட் 
கூட்டுப் பொருள்களை ( complexes ) உருவாக்குகின்றன . எடுத்துக் 
காட்டாக , தண்ணீரில் Fe + அயனிகள் H , 0 மூலக்கூறுகள் 
ஆறுடன் கூடி , 


[Fe( H , O s )* + 
என்ற உட் கூட்டுப் பொருளாக இருப்பதாகக் கொள்ளலாம் .. 
இத்தகு கரைசலில் , HCI- ன் அளவை மெல்ல மெல்லக் கூட்டிக் - 


ள 


தே முறையில் , அதே அயனியின் 
238 

நிறப்பகுப்பு வேதியியல் 
கொண்டே போனால் , பின்வரும் உட்கூட்டுப் பொருள்கள் 
கிடைக்கும் . 

[ Fe( H , O ) ; Cl ] " + 
[Fe( H , O ) , Cl ] + 
[ Fe ( H , O ) , C1 ,] 
[ Fe( H , O ) , Cl ] 
[ Fe ( H , O ) Cl ) F 

[ Fecl ] 
இந்த அயனிகளே , உட்கூட்டு அயனிகள் எனப்படுகின்றன . 
10 • 2.1 . குளோரைடு உட்கூட்டு அயனிகள் 

அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு முறையில் , உட்கூட்டு 
அயனிகள் 

பெரிதும் பயன்படுத்தப்படுகின்றன . எடுத்துக் 
காட்டாக , பல்வேறு நேர் அயனிகளைத் தேவையான அளவு HCI 
சேர்ப்பதால் , அவற்றின் குளோரைடு உட்பொருளாக மாறி 
இருப்பதாகக் கொள்வோம் . இத்தகு கலவையை , நேர் அயனிப் 
பரிமாற்றிகளில் பகுப்பதற்குப் பதிலாக , எதிர் அயனி இடமாற்றி 
களில் பகுக்கலாம் ( உட்கூட்டுப் பொருள்களில் எதிர் மின் 
னேற்றம் இருப்பதைக் காண்க ) . HCl ஐயேநகர்படிவாகப் பயன் 
படுத்தலாம் . இவ்வாறு பயன்படுத்தப்படும் HC1 அமிலத்தின் 
அடர்வைப் பொறுத்து , வெவ்வேறு வேளைகளில் வெவ்வேறு 
அயனிகள் மட்டும் நகர்படிவுடன் நகர்ந்துவரக் காணலாம் . 
எனவே , இத்தகு நிறப்பகுப்பு முறையில் குறிப்பிட்ட அயனிகளை 
மட்டும் மிகப் பெரிய கலவையிலிருந்தும் பிரித்தெடுக்கலாம் . 
10• 2 • 2 பங்கீட்டு எண் வரைபடங்கள் 

எந்த HCI அடர்வில் ( concentration ) , எந்த அயனி பகுக்கப் 
படும் என்பதைத் தெளிவாகக் கண்டறியப் பங்கீட்டு எண் 
வரைபடங்கள் பெரிதும் பயன்படுகின்றன . இத்தகைய வரை 
படங்களைப் பின்வருமாறு தயாரிக்கலாம் : 

ஒரு குறிப்பிட்ட HCI அடர்வில் , குறிப்பிட்ட அளவு உலோக 
அயனிக் கரைசல் , ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள பிசினுடன் 
சமன்பாடடையச் செய்யப்படுகின்றது . பின்னர் , பிசினையும் , 
கலவையையும் தனித்தனியே பகுப்பாய்வு செய்வதன் மூலம் , 
K- ன் மதிப்பு கண்டறியப்படுகிறது . ( இம் முறை பகுதி 101 - ல் 
K- மதிப்புகள் வெவ்வேறு HCI அடர்வுகளில் காணப்படுகின்றன 


* 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 

239 
இதன்பின் , HC) அடர்வுக்கும் , K- ன் மதிப்பிற்கும் இடையிலான 
தொடர்பு ஒரு வரைபடமாக உருவாக்கப்படுகிறது . F. * , Z.2 + 
ஆகிய அயனிகளுக்கு இவ்வாறு 

உருவாக்கப்பட்ட 
வரைபடங்களைக் கீழே காணலாம் ( படம் 10-7 ) . 


6 


6 


4 


logh 


logk 


K 


FAI 


2 


4 8 
Hcl ( M ) 


4 8 
Hcl ( M ) 


படம் 10-7 . பங்கீட்டு எண் வரைபடங்கள் 


ஒவ்வோர் அயனிக்கும் இத்தகைய வரைபடங்கள் 
ற்கெனவே தயாரிக்கப்பட்டுள்னன . ஆனால் , இத்தகைய வரை 
படங்கள் பிசினின் தன்மையைப் பொறுத்து மாறுபடலாம் 
என்பதை மறந்துவிடுவதற்கில்லை . 


f 


102.3 கலவைகளைப் பகுத்தல் 

பல நேர் அயனிகளைக் கொண்ட ஒரு கலவையைப் பகுக்க 
வேண்டி இருப்பதாகக் கொள்வோம் . கலவையில் உள்ள 
அயனிகளைப்பற்றி ஓரளவு முன்பே தெரிந்திருந்தால் , அவ் வயனி 
களின் பங்கீட்டு எண் வரைபடங்களிலிருந்து அவ்வெல்லா 
அயனிகளுக்குமே Kp பதிப்பு மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு 
HCI அடர்வு தேர்ந்தெடுக்கப்படுகிறது . இந்த அடர்வில் உள்ள 

பிசினில் ஊற்றப்பட்டால் , எல்லா அயனிகளுமே 
பிசினில் கவர்ந்துகொள்ளப்படும் . பின்னர் . HCI- ன் அடர்வைப் 
படிப்படியாக மாற்றுவதன் மூலம் , ஒவ்வோர் அயனியையும் 
தனித்தனியே பகுத்தெடுக்கலாம் . 


கலவை 


இவ்வாறு வெவ்வேறு அடர்வுள்ள HCI- ல் பகுக்கப்படும் 
அயனிகளின் வரிசையைப் பட்டியல் 10-4 - ல் காண்க . 


240 


நிறப்பகுப்பு வேதியியல் 


பட்டியல் 10-4 . 


குளோரைடு உட்கூட்டு உலோக அயனிகள் 
பிரிக்கப்படும் வரிசை 


HCI 
அடர்த்தி ( M ) 


பகுக்கப்படும் அயனிகள் 


Na + . K + . Rb + 
Cal + Sr2 + , Ba ? + 


Ag + , Pb : + 


9.5 


6.0 . 
4-5 
3-0 
1.0 
0.02 
0.001 


Ti + 
Fe + . V6 + 
U + 
CO + . As8 + 
Cus + 
Fes + ; U6 + 
Zna + 
Cda + 


10-3 கரிம அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 

அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு , கரிம மூலக்கூறுகளின் 
கலவைகளைப் பகுப்பதற்கும் விரிவாகப் பயன்படுத்தப்படுகிறது 
கரிம அமிலங்கள் , கரிமக் காரங்கள் , அமினோ அமிலங்கள் 

கியன கனிம அயனிகளைப் போலவே அவற்றின் அயனிப் 
பரிமாற்றத் திறனின் அடிப்படையில் செயல்படுகின்றன 
அயனித் தன்மையே அற்ற கரிமச் சேர்மங்கள் அவற்றின் 
பரப்புக் கவர்ச்சித் திறத்தின் அடிப்படையிலும் , மூலக்கூறு . 
எடைகளின் அடிப்படையிலும் பகுக்கப்படுகின் றன . 
10.3.1 கரிம அயனிகளின் பகுப்பு 

கரிம அயனிகளின் பகுப்பில் பெரிதும் வளர்ந்துள்ள துறை 
அமினோ அமிலங்களின் பகுப்பாகும் . கலவைக் கரைசலின் pH 
மதிப்பிற்கேற்ப , கலவையில் உள்ள அமினோ அமிலங்கள் 
வெவ்வேறு வகை அயனிகளாக இருக்கும் ( படம் 10.8 ) 

உயர் 

phl 
H3N - CH - COoH HN- CH - Coo -- HAN - CH - com 

குறைந்த 

PA 


R 


R 


R 


படம் 


10-8 . 


241 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 


வெவ்வேறு அமினோ அமில அயனிகள் , வெவ்வேறு வகை 
வேகத்தில் நிலைப்படிவில் நகரும் . எனவே , இப் பண்பைப் 
பயன்படுத்தி , நகர்படிவின் pH மதிப்பைத் தொடர்ந்து மாற்று 
வதன் மூலம் , அமினோ அமிலங்களைப் பகுத்தெடுக்கலாம் . 
PH மதிப்பை மாற்றுவதைப்போன்றே, வெப்பநிலை , பிசின்களின் 
அமைப்பு முதலியவற்றை மாற்றியும் , அமினோ அமிலங்கள் 
பகுக்கப்படலாம் . 


இன்று தானியங்கி முறையிலும் அயனிப் பரிமாற்ற நிறப் 
பகுப்பைக் கொண்டு , அயனிகள் நிறப்பகுப்புச் செய்யப்படு 
கின்றன . இவ்வாறு , 

15 
தானியங்கி முறையில் பதுக் 
கப்பட்ட ஓர் அமினோ 
அமிலக் கலவையின் வரை 
படத்தை 
காட்டுகிறது . 

0-4 
இம் முறையில் மிகக் 
குறைந்த 

அளை 
மோல் , 1 ( mole ) அமினே 
அமிலங்களும் கண்டறி 
யப்பட்டுள்ளன . ஒரு விரல் 
நுனியைக் கண்ணாடி முக 
வையைத் தொடுவதால் , 
அதில் தங்கும் அமினோ 
அமிலங்களைக்கூட 
முறையில் கண்டறியலாம் . 


0 
. 


அமினோ அமிலங் 

படம் 10.9 . 
களைத் தவிர , பெப்டைடு 

அயனிப் பரிமாற்ற முறையில் 
கள் , புரோட்டீன்கள் பாதக்கப்பட்ட அமினோ அமிலங்களின் 

வரைபடம் 
ஆகியனவும் 
பரிமாற்ற முறையில் ஆராயப்பட்டுள்ளன . இ.ம் முறையைக் 
கொண்டு , கரிம அமிலங்களும் , காரங்களும் , ஓரள பகுக்கப் 
படுகின்றன . 


அயனிப் 


10 • 3-2 பிற கரிமக் கலபைகள் 

அயனித் தன்மையற்ற ஆல்கலாய்டுகள் , அங்க ஹால்கள் , 
குளோரோஃபீனால்கள் , பாஸ்ஃபேட் எஸ்டர்கள் முதலியனவும் , 


242 


நிறப்பகுப்பு வேதியியல் 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு முறையில் பகுக்கப்பட்டுள்ளன . 
இவற்றை நிறப்பகுப்பு செய்யும் போது , இம் மூலக்கூறுகள் 
பிசின்களின் மின் துருவத்தன்மையுடைய பரப்புகளில் கவரப் 
படுகின்றன . இங்குப் பரப்புக் கவர்ச்சி வேறுபாடுகள் காரண 
மாக , கலவைகள் பகுப்பு அடைகின்றன . 


இம் முறையைப் பயன்படுத்தி , ஒரு சாதாரண மனிதனின் 
சிறுநீரில் ஏறக்குறைய 100 வகையான சேர்மங்கள் இருப்பன 
வாகக் கண்டறியப்பட்டுள்ளது . 


10-3-3 கரிம அயனிப் பரிமாற்ற முறையின் சில தனிப் பண்புகள் 


கனிம ஆயனிப் பரிமாற்ற முறைகளுக்கும் , கரிம அயனிப் 
பரிமாற்ற முறைகளுக்குமிடையில் பல வேறுபாடுகள் உண்டு . 


எடுத்துக்காட்டாக , கனிம அயனிப் பரிமாற்ற முறையில் , 
பகுக்கப்படும் அயனிகளின் அளவில் மிகச் சிறு வேறுபாடே 
காணப்படும் . ஆனால் , கரிம மூலக்கூறுகளின் குறுக்களவுகள் 
பெரிதும் வேறுபடலாம் . எனவே , பிசினின் குறுக்கு வட்ட 
இணைப்பை நன்கு கட்டுப்படுத்தி வைப்பது , இந் நிறப்பகுப்பு 
முறையில் மிகத் தேவையாகும் . 


கரிம மூலக்கூறுகளின் குறுக்களவு வேறுபாடுகளும் , அவை 
பகுப்படையக் 

அமைகின்றன . இதைப்பற்றி 
முன்பே ஆராயப்பட்டது . 


ாரணமாக 


கரிம மூலக்கூறுகளில் 

தண்ணீரில் 

கரைவதில்லை 
எனவே , கரிமக் கரைப்பான்களே , கலவைக் கரைசலை உருவாக் 
கவும் பயன்படுகின் றன . த்தகு கரிமக் கரைப்பான்கள் , 
சின்களின் உப்பும் தன்மை , பரிமாற்றத்திறன் , பெருமூலச் 
சிதைவு முதலிய பல பண்பு வேறுபாடுகளை உருவாக்குகின்றன . 
கரிய அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பை மேற்கொள்ளும்போது , 
இத்தகைய பண்பு மாறுபாடுகளைக் கருத்தில் 
ன்றியமையாததாகும் . 


கொள்வது 


104 அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பின் பயன்கள் 

அபானிப் பரிமாற்ற நிறப்பகுப்பின் சில பயன்கள் , கீழே 
தரப்பட்டுள்ளன . இவையன்றி . மருத்துவ இயலிலும் , உயிர் 
வேதியியலிலும் கூட இம் முறை பெரிதும் வளர்ந்துள்ளது . 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 


243 


110.41 கடின நீரை மென்னீராக்குதல் 
கால்சியம் , மெக்னீசியம் அயனிகளே , நீரின் 

கடினத் 
தன்மைக்கு காரணமாய் அமைகின்றன . கடின நீரை , சோடியம் 
அபனிப் பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு பிசினின் வழியே 
செலுத்தினால் , கால்சியம் , மெக்னீசியம் அயனிகள் நிலைப்படிவில் 
தங்கிவிடுகின்றன . நகர்படிவில் வரும் சோடியம் அயனிகள் 
இருக்குக் கடினத்தன்மையை ஊட்டுவதில்லை . 


அயனிப் பரிமாற்றத்தை அடிப்படையாகக்கொண்ட , கடின 
நீரை மென்னீ ராக்கும் கருவிகள் , ஆய்வகங்களிலும் , தொழிற் 
சாலைகளிலும் பெருமளவு பயன்படுத்தப்படுகின்றன . 


10-4-2 அயனி நீக்க அயனிப் பரிமாற்றிகள் 

இத்தகைய பிசின்களில் , H + அயனி நேர் அயனிப்பரிமாற்றீ 
பாகவும் , OH அயனி எதிர் அயனிப் பரிமாற்றியாகவும் செயல் 
படுகிறது . 


அயனிகளையுடைய நீர் , பிசினின் வழியே செலுத்தப்படும் 
போது , நேர் அயனிகள் யாவும் H + அயனிகளாலும் , எதிர் 
அயனிகள் OH- அயனிகளாலும் பரிமாற்றம் அடைகின்றன . 
எனவே , நகர்படிவிலிருந்து உப்புகளைத் தண்ணீர் இடப்பெயர்ச்சி 
அடையச் செய்கிறது எனலாம் . இவ்வாறு கிடைக்கும் நீர் , 
அயனி நீங்கிய நீர் (deionized water ) எனப்படுகிறது . ஆனால் , 
இத்தகு நீரில் பிற கரிம மாசுகளோ , பாக்டீரியாக்களோ இருக் 
கலாம் என்பதை மறந்துவிடக்கூடாது . 


10.4.3 அயனிகளின் அடர்வைக் கூட்டல் 

மிகக் குறைந்த அடர்வுள்ள ஓர் அயனிக் கரைசலை நிலைப் 
படிவின் வழியே செலுத்தி , அவ் வயனிகள் அனைத்தையும் நிலைப் 
படிவில் தங்க வைக்கலாம் . பின்னர் , மிகக் குறைந்த பருமனள 
வுள்ள வேறொரு நகர் படிவின் மூலம் அதே அயனிகளைப் பிரித் 
தடுத்துக்கொள்ளலாம் . 


மெண்டலீவியம் { Mendelevium ) போன்ற மிகச் சிறிதளவே 
கிடைக்கும் கதிரியக்கத் தனிமங்களைப் பகுத்தெடுத்துச் 
சேகரிக்க , இம் முறையே கையாளப்படுகிறது . 


பெரிய மூலக் 
11. களிம வடித்தல் 
கலவைகளின் பரப்புக் கவர்ச்சி , பங்கீடு ஆகிய பண்பு வேறு 
பாடுகளை அடிப்படையாகக் கொண்ட நிறப்பகுப்பு முறைகளும் 
( அத்தியாயங்கள் 4-9 , கலவைகளின் அயனிப் பரிமாற்றப் 
பண்பை அடிப்படையாகக் கொண்ட நிறப்பகுப்பு முறையும் 
( அத்தியாயம் 10 ) , இதுவரை விரிவாக ஆராயப்பட்டன . இந்த 
நிறப்பகுப்பு முறைக்களுக்கிடையே , 

ஒரு சிறப்பான 
ஒற்றுமையைக் காணலாம் . நிலைப்படிவிற்கும் , நகர்படிவிற்கு 
மிடையே பங்கீடடைந்து மூலக்கூறுகள் பகுக்கப்படுவதற்கு , 
அவற்றின் இயற்பண்புகளும் வேதிப்பண்புகளுமே காரணமாக 
அமைகின் றன . 

களிம வடித்தல் ( gel filtration ) , மூலக்கூறுகளின் பருமன் 
அளவில் உள்ள வேறுபாட்டை அடிப்படையாகக் கொண்ட 
தாகும் . எனவே , பிற நிரப்பகுப்பு முறைகளுடன் களிம வடித் 
தலையும் சேர்த்து ஆராயக் கூடாது என்ற கருத்தும் நிலவு 
வதுண்டு. ஆனால் , பிற நிறப்பகுப்பு முறைகளுடன் களிம 
வடித்தல் செய்முறையில் பெரிதும் தொடர்புடையதாகும் . 
கலவைகளைப் பகுப்பதில் , இம் முறை பிற நிறப்பகுப்பு முறை 
களுடன் இணைத்தே பயன்படுத்தப்படுகிறது . பெரும் அளவுள்ள 
( குறிப்பாக , உயிர்வேதியியல் ) மூலக்கூறுகளைப் பகுப்பதில் , 
இம் முறை பெரிதும் பயனுள்ளதாகும் . 
11.1 களிம வடித்தலின் கோட்பாடுகள் 
1111 கலவை பகுக்கப்படும் முறை 

பருமன்ளவு மிகுந்த மூலக்கூறுகளையும் , பருமனளவு குறைந்த 
மூலக் கூறுகளையும் 

கொண்ட 

கலவையொன்றை 
கொள்வோம் . பருமனளவில் உள்ள வேறுபாட்டைக் கொண்டு , 
இவற்றை எவ்வாறு பதத்தெடுப்பது ? 
கூறுகளை விடச் சிறியதுமான துளைகளையுடைய ஒரு சல்லடை 
கிடைப்பதாகக் கொள்வோம் . இச் சல்லடையில் சலித்தெடுப் 
பதன் மூலம் , சிறிய மூலக்கூறுகளைத் தனியாகப் 


களிம வடித்தல் 


245 


"விடலாம் . பெரிய மூலக்கூறுகள் சல்லடையின் மேலேயே தங்கி 
விடும் . 


ஆனால் , மூலக்கூறுகளின் குறுக்களவு 10-5 செ.மீ. அளவு 
தான் இருக்கும் . இவ்வளவு குறைவான குறுக்களவு உள்ள 

ளைகளுள்ள சல்லடைகளைத் தயாரித்தல் இயலாது . எனவே , 
மூலக்கூறுகளை இவ்வாறு பகுத்தல் எளிதல்ல . எனினும் , சில 
சிறிய மூலக்கூறுகளை , பலபடியாக்கள் ( polymerization , முறையில் , 
ஒரு குறிப்பிட்ட அளவு குறுக்களவுள்ள துளைகளை உடைய 
துகள்களாக உருவாக்கலாம் . இத்தகு பெருமூலக்கூறுகளே . 
களிமம் ( gel ) எனப்படுகின்றன . இத்தகைய களிமங்களே, 
* மூலக்கூறுகளை 

அவற்றின் 

பருமனளவின் அடிப்படையில் 
பருக்கப் பயன்படுகின்றன . 


களிமத் துகள்கள் , சல்லடையைப் போல் தட்டை 
இருப்பதில்லை . மாறாக , அவை நீரை ஏற்று விரிந்து ( swell ) 
--உருண்டை வடிவில் இருக்கும் . இத் துகள்களின் பரப்பில் , 
எல்லாத் திசைகளிலும் துளைகள் இருக்கும் . இத்தகைய களிமத் 
துகள்கள் நிறைந்த குழ லொன் றின் வழியே, கலவை மூலக் 


80 


Oo 


80800 


2 


படம் 11-1 . 


களிம வடிப்பில் கலவைகள் பகுக்கப்படும் முறை. 


கூறுகள் செல்லும் போது என்ன நிகழ்கிறது என்பதைப் 
படம் 11.1 விளக்குகிறது . 


* க . 


246 


நிறப்பகுப்பு வேதியியல் 


களிமத்தின் துளைகளைவிடச் சிறிய அளவுள்ள மூலக்கூறுகள் , 
களிமத்துகள்களின் உள்ளே அகப்பட்டுக் கொள்கின்றன 
இவை , களிமத்தின் ஊடே நகர்ந்து சென்று , மறுபுறத்தில் 
வெளிப்படுவதற்குத் தாமதமாகிறது . துளயளவைவிடப் 
பெரிய அளவுள்ள மூலக்கூறுகள் ,, களிமத் துகள்களுக்கு 
நடுவேயுள்ள இடைவெளியின் வழியாக விரைவாக நகர்ந்து 
வந்து விடுகின் றன . இவ்வாறு , கலவையிலுள்ள பெரிய மூலக் 
கூறுகள் விரைவாகவும் , சிறிய மூலக்கூறுகள் நிதானமாகவும் 
நகர்ந்து செல்வதால் , கலவை பகுக்கப்படுகிறது . சல்லடையில் 
ஒரு கலவை பகுக்கப்படும் வரிசைக்கு நேர்மாறாக, இம் முறை 
அமைந்துள்ளது எண்ணிப் பார்க்கத் தக்கதாகும் . 


11. 1-2 வெற்றிடப் பருமனும் உள்ளிடப் பருமனும் 

ஒரு நிறப்பகுப்புக் குழலில் களிமம் நிரப்பப்பட்டு இருப்ப 
தாகக் கொள்வோம் . கரிமம் நிரப்பப்பட்டுள்ள மொத்த 
பருமன் V எனக் குறிப்பிடுவோம் . இப் பருமனில் , களிமத் . 


* . 


417 


4 - 

-சு .. 


10 


PEx > * 


** ** 


PNE 


+ 


ப 


DHA -1 


ANMES 


சக்தி 


t 


*** வாய ! 


1. * 


THIN 


M 


- 247 
maint TN 

AN 


- 


. : 2 


நினைவாத - 


படைகாக்க ம 


சாது , 


க 


Vo 


Vs 


V 


படம் 


11-2 . 
Yo, Vs V ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பு * 


துகள்களால் நிரப்பப்பட்டுள்ள பகுதி V , எனவும் , துகள்களுக்கு 
இடையேயுன்ள வெற்றிடப்பகுதி V. எனவும் கொள்வோம் .. 


களிம வடித்தல் 

247 
இப் பருமன்கள் , முறையே , நிலைப்பருமன் ( Vs) எனவும் . 
வெற்றிடப் பருமன் ( V ) எனவும் அழைக்கப்படுகின் றன . 
இவற்றுக்கிடையிலான தொடர்பைப் பின் வரும் சமன்பாடு 
குறிக்கிறது : 

V = V. + Vs 
V, V. , V , ஆகியவற்றுக்கிடையிலான தொடர்டைப் படம் 112 
தெளிவாகக் காட்டுகிறது . 


நிலைப்பருமனில் ஒரு பகுதி களிமத் திடப் பொருளாலும் , 
மற்றொரு பகுதி களிமம் உட்கவர்ந்துள்ள நீராலும் அமைந்த 
தாகும் . இப் பருமன்கள் , முறையே , களிமப் பருமன் ( Ve , 
உள்ளிடப் பருமன் ( Vi ) எனப்படுகின்றன . 
Vs = V , + V 

{ 11 • 2} 
Vs- ன் மதிப்பைச் சமன்பாடு 11-1 - ல் பிரதியிட , 

V == V. + Vs + Vt 


. 


களிம வடிப்புக் குமல் ஒன்றின் வெற்றிடப் பருமனைக் 
கண்டறிவது எளிதாசம் . களிமத்துளை அளவைவிட கப் 
பெரிய அளவுள்ள மூலக்கூறெடை மிகுந்த பொருளொன்று , 
நிலைப்படிவின்மீது இடப்படுகிறது . 

நீல டெக்ஸ்ட்ரான் ( 3lue 
Dextran ) என்னும் மூலக்கூறு எடை 2.000,00 உள்ள பொருளே , 
ஆய்வுக்குப் பெரிதும் பயன்படு கிறது. 

மேலிருந்து 
கரைசல் ஊற்றப்படும் போது , இம் மூலக்கூறுகள் வெற்றிடப் 
பருமன் வழியே நகர்ந்து சென்று , சழலின் கீழ்ப்பகுயை 
அடைகின்றன . நீல வண்ணம் குழலின் கீழ்பகுதியை முதன் 
முதலில் வந்தடையும் வரை ஊற்றப்பட்ட கரைசலின் பருமனே , 
அக் குழலின் வெற்றிடப் பருமன் ( V. ) ஆதம் . 


ந்த 


குழலில் நிரப்பப்படும் களிமத்தின் நரேற்புத் திறனைக் 
கொண்டு , உள்ளிடப் பருமன் ( V ) கணிக்கப்படுகிறது . 

கி . களிமம் உட்கவர்ந்து கொள்ளும் நீரின் எடை ( S. ) , அக் 
களிமத்தின் நீரேற்புத்திறன் எனப்படுகிறது . நிறப்பகுப்புக் 
குழலில் நிறப்பப்பட்ட களிமத்தின் 

எனில் 
களிமம் உட்கவர்ந்து கொண்ட நீரின் எடை mS , A. -ஆகும் . 
இந்த எடையை நீரின் அடர்த்தியால் ( d ) வகுக்க , களிமத்தின் 
உள்ளிடப் பருமன் கிடைக்கும் . எனவே , 

MS ., 


எடை 


பாட்ட 


d 


248 


நிறப்பகுப்பு வேதியியல் 


TN . 


Ve . V ஆகியவற்றின் மதிப்புகள் கணிக்கப்பட்டுவிட்டால் . 
இவற்றின் மதிப்புகளைக் கொண்டு Vs, V , ஆகியவற்றின் 
மதிப்புகளையும் எளிதில் கணக்கிடலாம் : 
V : = V- ( V. + V ) 

• ( 11-3 ) 
V. 

( 111 ) 
களிம வடிப்பின் கோட்பாடுகளில் பெரிதும் பயன்படும் . 
எண்கள் , வெற்றிடப்பருமனும் ( V ) உள்ளிடப் பருமனும் ( VI) 
ஆகும் என்பது இங்குக் குறிப்புடத் தக்கதாகும் . 


11.13 இழுதிறப் பருமனும் , பங்கீட்டு எண்ணும் 

களிம வடிப்புக் குழலிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சேர்மம் 
பகுக்கப்பட்டு வெளியில் வருவதற்காகப் பயன்படுத்தப்படும் 
கரைப்பானின் பருமனளவு , அச் சேர்மத்தின் இழுதிறப் பருமன் 
Ka = 0 

O ( K011 


KD = 1 


IA 


க 


| 


சர் 


1 : 


- 


சவா 


arratest 


44 : " ry 


* கடி 


* 


* 


- 


Me1 


1 
| 





மேல் : 
கீழ் : 


படம் 11-3 . இழுதிறப் பருமன் களை அளந்த தல் 
கலவை குறைவாக உள்ள போது குவிய அமைப்பு 
கலவை மிகுதியாக உள்ளபோது குவிய அமைப்பு 


( eluent volume ) எனப்படும் . வளிம நிறப்பகுப்பில் , மூலக் 
கூறுகளை இனங்காணத் தங்கும் பருமன் ( retention volume ) பயன் 


கனிம வடித்தல் 

249 
படுவதைப்போல , களிம வடித்தல் முறையில் அவற்றின் . 
இழுதிறப்பருமன்கள் பயன்படுத்தப்படுகின்றன . 

களிமவடிப்புக் குழலிலிருந்து வரும் கரைப்பானைத் தனித் 
மனியாகச் சேர்த்து , ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள சேர்மங் , 
-களின் அளவைக் சண்டறிந்து , வரைபடமாக உருவாக்கினால் , 
சபடம் 113 கிடைக்கும் . 


பகுக்கப்படும் கலவையின் அளவுகுறைவாக உள்ளபோது 
படம் 11-3- ன் மேற்பகுதியில் காட்டியுள்ளபடி குவியங்கள் 
தெளிவாக இருக்கும் . இவற்றிலிருந்து , ஒவ்வொரு குவயத்திற்கு 
முரிய இழு திறப்பருமன் களை அளந் தறியலாம் . மாறாக , பகுக்கப் 
படும் கலவையின் அளவு மிகுதியானால் , ஒவ்வொரு குவியமும் 
முதலில் உயர்ந்து , அடுத்துக் கிடைமட்டமாக நின்று , பின்னர் 
இறங்கும் . இந்த அமைப்பைப் படம் 11-3 - ன் கீழ்ப்பகுதி 
சுட்டிக்காட்டு கிறது . ஒவ்வொரு குவியத்தின் உயரும் பகுதியின் 
மையமே , அக் குவியத்தின் இழுதிறப் பருமனாகக் கொள்ளப்பட 
வேண்டும் . 


இழுதிறப்பருமன்களுக்கும் உள்ளிட , வெற்றிடப் பருமன் 
ளுக்கும் இடையிலான தொடர்பைப் பின்வருமாறு 
ருவாக்கலாம் : 


. 


.. 


* 


துளைப்பருமனைவிட மூலக்கூறின் பருமன் மிகப் பெரிதாக 
இருப்பின் , அம் மூலக்கூறினை வெளியேற்றத் தேவையான இழு 
திறப்பருமன் ( Vs) , கலத்தின் வெற்றிடப் பருமனுக்குச் 
சமமாகும் . இதைப் பின் வருமாறு குறிப்போம் : 
V. - V. + (00 x Vi) 

( 11-5 ) 
துளையளவைவிட மூலக்கூறுகளின் பருமன் மிகச் சிறியதாக 
இருப்பின் , மூலக்கூறுகளை நகர்த்த வெற்றிட , உள்ளிடப் பருமன் 
-களின் கூட்டுத் தொகைக்குச் சமமான இழுதிறப் பருமன் 
வேண்டும் . எனவே , 
V. V + (10XV ) 

( 116) 
மூலக்கூறுகளின் பருமன் இவ்விரு அளவுகளுக்கு 
பட்டதாக இருப்பின் , V. ன் மதிப்பும் V .. ( V. + V ) ஆகிய 
வற்றுக்கு இடைப்பட்டதாக இருக்கும் . எனவே , பொதுவாக ,, 
மூலக்கூறுகளைப் பகுப்ப தற்கான இழுதிறப் பருமனை , பின் வரும் 
சமன் பாட்டினால் குறிக்கலாம் : 
V + ( KDX V ) 

( 117) 


-- 


டைப் 


. 


- 
- 


போல் , இம் முறையில் அவ்வளவாகப் பாதிப்பதில்லை . மேலும், 
2501 

நிறப்பகுப்பு வேதியியல், 
இங்கு, Kp ன் மதிப்பு , மிகப்பெரிய மூலக்கூறுகளுக்கு 0-0 என்ற 
மதிப்பிலிருந்து மிகச்சிறிய மூலக்கூறுகளுக்கு 
மதிப்புவரை மாறுபடக்கூடும் . 

களிம வடிப்பில் , Ky- ன் மதிப்பு 10- க்குமேல் பெரும்பாலும் 
இருப்பதில்லை மூலக்கூறுகளின் Kp மதிப்பு 10 ஐ விடக்க 
கூடினால் , அம் மூலக்கூறுகள் களிமத்தின் உட் பரப்பில் கவரப் 
படுகின்றன என்பது பொருள் . மிகச்சிறிய மூலக்கூறுகளே , 
இப் பண்பைப் பெற்றுள்ளன . 
11 • 1.4 கலவைப் பகுப்பு 

இரு மூலக்கூறுகளின் பங்கீட்டு எண்கள் , முறையே , K.Dis : 
Kp , எனவும் , அவற்றின் இழுதிறப்பருமன்கள் V.1 , V., எனவும், 
கொள்வோம் . சமன்பாடு 11-7- னைப் பின்வருமாறு குறிப் 
பிடவாம் : 
= V. + Ky , V / 

( 11-8 ) 
= V . + KD , V / 

( 11-9 ) 
. AV . = (KD; Kp,) V / 

.. (11-10 ) 
AV . அளவைவிட அதிகமான பருமனளவு கலவைய ஒரே 
முறையில் பகுக்க முயன்றால் , குவியங்கள் ஒன்றுடன் ஒன்று . 
கலந்துவிடும் . எனவே , பகுக்கப்படும் கலவையின் 

அளவு 
AV . ஐ விடக் குறைவாக இருக்கவேண்டும் . 

களிமத் துகளளவு , நிறப்பகுப்பில் குவியப் பரவலுடன் 
தொடர்புடையதாகும் . துகளளவு மிகப் பெரிதாக இருந்தால் , 
கலவையிலுள்ள மூலக்கூறுகள் சரிவரப் பங்கீடடையாது 
குவியங்கள் பரவக்கூடும் . துகளளவு மிகச் சிறியதாக இருந்தால் , 
நிறப்பகுப்பின் வேகம் குறையும். 

கரைப்பானின் நகர்வேகம் மிக அதிகமாக இருக்கக்கூடாது .. 
சாதாரணமாக , ஒரு மணிக்கு 7-10 மி.லி. கரைப்பான் நகரும் 
வகையில் , களிம வடிப்புக் குழல்கள் அமைக்கப்படுகின்றன . 

பங்கீட்டு எண்கள் , பிற நிறப்பகுப்புகளைப் பாதிப்பதைப் 


Ves 
Vos 


... 


- 


கரைப்பான் நகரும் வேகம் , வெப்பநிலை போன்ற பண்புகள் 
KD -ன் மதிப்புகளைப் பெரும்பாலும் பாதிப்பதில்லை. ஆனால் , 
களிமத்தின் அமைப்பு , மூலக்கூறுகளின் அமைப்பு ஆகியன 
Kp- ன் மதிப்புகளைப் பாதிக்கின் றன . இப்பண்பு . களிம வடித்தல் 
விரிவாகப் பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு முக்கியக் காரணமாகும்., 


களிம வடித்தல் 


25 


11-2 களிம வகைகள் 


11-2-1 களிமத்தின் பண்புகள் 

களிம வடித்தல் முறையில் , பகுக்கப்படும் திறன் களிமத்தின் 
துளையமைப்பைப் பொறுத்தே மாறுபடுகிறது . களிமத்தின் 
துளையளவு , களிமம் தயாரிக்கும் முறையைப் பொறுத்தும் , 
களிமம் தயாரிக்கப் பயன்படுத்தப்படும் பொருளைப் பொறுத்தும் 
மாறுபடுகிறது . நிறப்பகுப்பிற்கான களிமங்களை உருவாக்கும் 
தயாரிப்பாளர்கள் , அவை தயாரிக்கப்படும் முறையை விரிவாக 
விளக்குவதில்லை . களிமங்களின் துளையளவும் பெரும்பாலும் 
குறிக்கப்படுவதில்லை . துளையளவை எளிதில் 

அளந்தறிய 
முடியாததே இதற்கான காரணமாகும் . 


களிமங்களின் பதப்புத்திறன் , பெரும்பாலும் , களிம் 
நீரேற்புத்திறனைக் (swelling capacity of the gel ) கொண்டே 
மதிப்பிடப்படுகிறது . ஒரு கிராம் எடையுள்ள களிமம் , எத்தனை 
கிராம் எடையுள்ள நீரை ஏற்று விரிவடைகிறதோ , அந்த 
அளவே அக் களிமத்தின் நீரேற்புத்திறன் எனப்படுகிறது . 
நீரேற்புத்திறன் மிகுந்த களிமம் , அதிகம் விரிவடையக் கூடிய 
தாதம் . இதனால் , அக் களிமத்தின் துளையளவும் கூடும் . எனவே , 
அதில் பகுக்கப்படக்கூடிய மூலக்கூறுகளின் எடையும் கூடும் . 


படுகைப் பருமன் ( bed volume ) என்பது , ஒரு 

கிராம் 
எடையுள்ள நீரற்ற களிமம் ( dry gel ), நிறப்பகுப்புக் குழலில் 
சராசரியாக அடைத்துக்கொள்ளும் பருமனாகும் . இதுவும் 
நீரேற்புத் திறனைப் போன்று களிமத்தின் பகுப்புத் திறனைக் 
காட்டும் பண்பாகும் . படுகைப் பருமன் கூடக்கூட , பகுக்கப்படக் 
கூடிய மூலக்கூறுகளின் எடையும் கூடும் . 
பகுப்பெல்லை ( exclusion limit ) 

என்பது , 

குறிப்பிட்ட 
களிமத்தால் பகுக்கப்படக்கூடிய மூலக்கூறுகளின் உச்ச மூலக் 
கூறு எடையின் ( maximum molecular weight ) மதிப்பாகும் . 
துளையளவுகள் தம்முள் சிறிதளவு வேறுபடலாம் . பகுக்கப்படும் 
மூலக்கூறுகளின் வடிவங்களும் நீண்டோ , அல்லது உருண்டை 
யாகவோ அமையலாம் . இவ்விரு பண்புகளும் , பகுப் 
பெல்லையைப் பாதிக்கக்கூடிய பண்புகளாகும் . 


பகுப்பெல்லை , பின்வருமாறு கணிக்கப்படுகிறது : 

மூலக்கூறு எடை தெரிந்த சில சேர்மங்கள் , தனித் 
தனியாகக் குழலில் செலுத்தப்பட்டு , அவற்றின் KD மதிப்புகள் 


252 


நிறப்பகுப்பு வேதியியல் 


அறியப்படுகின்றன . பின்னர் , இவ்விரு பண்புகளையும் தொடர்பு 
படுத்தும் படம் ஒன்று வரையப்படுகிறது . ( படம் 1-4 காண்க . 
இப் படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள செஃபாரோஸ் களிமங் 
களைப்பற்றி அடுத்த பகுதியில் காணலாம் ) . 


செஃபாரோஸ் 48 


KD 
0-5 


செஃபாரோஸ் 25 


செஃபாரோஸ் 68 


- 


| 106 , 


104. 

105 
மூலக்கூறெடை 


பகுப்பெல்லைகள் 


படம் 114 . 


செஃபாரோஸ் 


பகுப்பெல்லையைக் கணிக்கும் முறை 

களிமங்களின் பகுப்பெல்லைகள் 


Ky- ன் மதிப்பு , 6-0 வரை எந்த மூலக்கூறுக்கும் வருவதில்லை . 
எனவே , வரைகோட்டின் கீழ்ப்பகுதி நீட்டிவிடப்படுகிறது 
( படம் 114) . இப் பகுதியுடன் தொடர்புடைய மூலக்கூறு 
கடையே , பகுப் பெல்லையாகக் குறிப்பிடப்படுகிறது . மூலக்கூறின் 
வகையைப் பொறுத்தும் , பகுப் பெல்லை மாறுபடலாம் . எனவே , 
பகுப்பெல்லை , வெவ்வேறு வகை மூலக்கூறுகளுக்கும் தனித் 
தனியே குறிக்கப்படுகிறது . 


நீர்விழை களிமம் , நீர்விலக்கு களிமம் என நிறப்பகுப்புக் 
களிமங்களைப் பகுக்கலாம் . நீர்விழை களிமங்களுக்கு ( hydro 
philic gels ) சில எடுத்துக்காட்டுகள் : செஃபாடெக்ஸ் G , 
பயோஜெல் P , செஃபாரோஸ் , பயோஜெல் A , நீர் விலக்கு 
களிமத்திற்கு ( hydrophobic gel எடுத்துக்காட்டாக , ஸ்டைரோ 
ஜெல் styrage1 ) குறிப்பிடலாம் . இவைபற்றி , இனி தனித்தனியே 
ஆராய்வோம், 


களிம வடித்தல் 


11-2-2 செஃபாடெக்ஸ் 


செஃபா டெக்ஸ் ( Sephadex ) என்பது ஒரு குறிப்பிட்ட 
நிறுவனத்தால் (Pharmacia Fine Chemicals AB , Uppsala , Sweden } 
தயாரிக்கப்படும் களிம வகையாகும் . சர்க்கரை ( Sucorse ) கரைச 
லுடன் , லுகோமோஸ்டோக் ( Leucomostoc ) இன பாக்டீரி 
"காவைக் கலந்து , இவ்வகைக் கனிமங்கள் தயாரிக்கப்படு 
கின்றன . குறுக்கு இணைப்பிற்கு ( cross - linking ) , எபி.குளோர் 
ஹைட்ரின் ( epi - chlorhydrin ) பயன்படுத்தப்படுகிறது . களிம 
நீரேற்புத்திரன் , ஒவ்வொரு களிமத்தின் பெயருக்கருகில் உள்ள 
எண்ணால் குறிக்கப்படுகிறது . எடுத்துக்காட்டாக , செஃபா 
டெக்ஸ் G - 10 என்னும் களிமத்தின் நீரேற்புத்திறன் 1 ) ஆகும் . 
பலவகை செஃபாடெக்ஸ் களிமங்களும் , அவற்றின் பண்புகளும் 
பட்டியல் 11-1 - ல் தொகுக்கப்பட்டுள்ளன . 


பட்டியல் 11.1 : செஃபாடெக்ஸ் நீர்விழைகளிமங்கள் 


பகுப்பெல்லை மூலக்கூறு எடை 


-- 


செஃபாடெக்ஸ் 


நீரேற்புத்திறன் 


( 
T 
/ 
T 
} 
} 


படுகைப் 
பருமன் 


(1) 


ரோட்டீன்கள் பாலிசாக்கரைடுகள் 
( proteins ) { posysaccharides ) 


சபை 


10 


2-5 


G-- 15 


1-5 


3-0 


G - 25 


2 : 5 


5.0 


G- 50 


5.0 


100 


700 வரை 
1,500 வரை 
1,000-- 5,000 
1,500 - 30,000 
3,000 -- 70,000 
4,000-150,00 ) 
5,000- 400.00 ) 
5,000-300,000 


700 வரை 
1,500 வரை 

100-- 5,000 
50-- 10 , 00 
1,000 --- 50,000 
1,000- 1( 0,000 
1,000-150,000 
1,000-200,000 


G- 75 


7.5 


1.3.5 


17.5 


G - 100100 
G - 150115-0 
G -2001 20-0 


25.0 


35- ) 


புரோட்டீன்கள் பட்டவடிவானவை . எனவே , ஒவ்வொரு 
வகைக் களிமத்தின் புரோட்டீன் பகுப்பெல்லையும் , அதன் 
பாலிசாக்ரைடு பகுப்பெல்லையைவிட அதிகமாக 
( பட்டியல் 111) 


உள்ளது 


கலந்து 


பவ 


நீரேற்புத் 


பலியமாகக் கிடைக்கின்றன. எனவே . 
254 

நிறப்பகுப்பு வேதியியல் 
11.2.3 பயோஜெஸ் - P 

அக்ரிலமைடு ( acrylamide) , N - N - மெத்திலீன் - பிஸ் அக்ரி 
லமைடு { N - N .methylenebis - acrylamide ) ஆகிய இரண்டு 
பொருள்களையும் 

பலபடியாக்குவதன் மூலம் , பயோ 
ஜெல்- P ( Bio - Gel - P ) தயாரிக்கப்படுகிறது ( Bio - Rad Laboratories, 
Richmond , California ). இக் களிமத்தின் பண்புகள் 
வகைகளில் சேஃபாடெக்ஸின் பண்புகளை ஒத்துள்ளன . 
களிமத்தின் வகைகளையும் , அவற்றின் பகுப்பு எல்லைகளையும் 
பட்டியல் 11-2 - ல் காண்க . 

பட்டியல் 11 • 2 பயோஜெல்- நீர்விழை களிமங்கள் 
பயோ ஜெல் 

படுகைப் 

பகுப்பெல்லை 
திறன் பருமன் மூலக்கூறு எடை 
( மிலி . ( கி . ) 

( மிலி . / கி . ( பாலிசாகரைடுகள் ) 
2 1.5 4-0 

200 

2,600 
4 25 6-0 

500 4,000 
5 

9.0 

1,000 5,000 
10 

12-5 

5,000 - 17,000 
30) 5-5 15-0 15,000 - 

20,000 
60 70 1970 

30,000 70,000 
P. 

7.5 19.0 

40,000 - 100,000 
P --- 150 

9.0 

24-0 50,000 - 150,000 
P - 2010 14.5 34.0 

80,000 - 300,000 
180 

40-0 100,000 --- 400,000 
பட்டியல் 11-2 - ல் , பாலிசாக்கரைடுகளுக்கு மட்டுமே 
பகுப்பெல்லை குறிக்கப்பட்டிருப்பதால் , இவற்றை மட்டுமே 
பகுக்க இயலும் எனக் கருதக்கூடாது . இவற்றுக்குரிய பகுப் 
அவை இங்குத் தரப்பட்டுள்ளன . 


- 


-- 


வை 


- 


3 : 5 


- 


- 


--- 


மான 


1. 


களிம் வடித்தல் 

255 
11-2 4 அகாரோஸ் களிமங்கள் 

அகாரோலிலிருந்து தயாரிக்கப்படும் களிமங்களின் பகுப் 
பெல்லை மேலும் அதிகமாகும் . அகார் ( agar ) களிமத்திலுள்ள 
அயனிக் குழுக்களையுடைய பகுதியை நீக்கின் , அகாரோஸில் 
{ Agarose ) கிடைக்கிறது . அகாரோஸில் உள்ள ஹைட்ரஜன் 
பிணைப்புகள் ( hydrogen bonds ) களிமங்களை அமிலம் , வெப்பம் , 
உயிரியல் மூலக்கூறுகள் முதலியன பாதிக்காமல் காப்பதுடன் , 
துனையளவையும் பெரிதாக்குகின்றன . தயாரிக்கப்படும் 
களிமத்தில் சேர்க்கப்படும் அகாரோஸின் 

விகிதத்தைப் 
பொறுத்தே பகுப்பெல்லை மாறுபடுகிறது . 

செஃபாடெக்ஸ் நிறுவனத்தினர் , செஃபாரோஸ் ( sepharose ) 
என்னும் பெயரிலும் , பயோஜெல் நிறுவனத்தினர் பயோஜெல் . A 
என்னும் பெயரிலும் அகாரோஸ் வகைக் களிமங்களைத் தயாரிக் 
கின்றனர் . இவ்விரு களிம வகைகளின் பண்புகளையும் பட்டியல் 
11 • 3 தெளிவாக்குகிறது . 

பட்டியல் 11.3 
அகாரோஸ் வகைக் களிமங்கள் 


செஃபாரோஸ் 


FO 


பயோஜெல்-A 


அ.சாரோஸ் 


விகிதம் 
( 
% 
) 


பகுப்பெல்லை 
மூலக்கூறு எடை 


அப y 


10 


0.5m 


< 10,000 - 


500,000 


8 


1.5m 


10,000 


- 


1,500,000 


6 


5-0m 


10,000 


5,000,000 


6B 


6 


50,000 


- 


1,500,000 


4 


15-0m 


| 


40,000 


15,000,000 


4B 


4 


300,000 


3,000,000 


2 


50 0m 


100,000 


- 


50,000,000 


2B 


2 


- 


2,000,000 


25,000,000 


1 


150-0 m 


1,000,000 


- 


> 150,000,000 


56 


நீறப்பகுப்பு வேதியியல் 


பட்டியல் 11-3 - ல் , செஃபாரோஸ் வகைக்கான பகுப்பெண்கள் 
நீள்வடிவ ( linear ) மூலக்கூறுகளைக் கொண்டும் , பயோஜெல்-A. 
வகைக்கான பகுப்பெண்கள் உருண்டை ( globular ) வடிவ மூலக 
கூறுகளைக் கொண்டும் கணிக்கப்பட்டதாகும் . 


11-2.5 பிற களிமங்கன் 

இது வரை விவரிக்கப்பட்ட களிமங்களில் நீரையே கரைப் 
பானாகப் பயன்படுத்த வேண்டும் . நீர் தவிர்த்த பிற கரைப்பான் 
களில் மட்டு மே கரையக்கூடிய மூலக்கூறுகளைப் பகுத்தெடுக்க , 
பிற கரைப்பான்களிலும் பயன்படுத்தக்கூடிய களிமங்கள் 
தேவையாகும் . 

செஃபாடெக்ஸ் களிமம் தயாரிக்கப் பயன்படுத்தப்படும் 
டெக்ஸ்ட்ரான் களிமத்தில் உள்ள ஹைட்ராக்சில் குழுக்களை , 
மெத்திலேஷன் ( methylation , அசைலேஷன் ( acylation ) முதலிய 
முறைகளில் செயலிழக்கச் செய்வதன் மூலம் , பிற கரைப்பான் 
களையும் ஏற்று விரிவடையக்கூடிய களிமங்களைத் தயாரிக்கலாம் . 
இப்பண்புகளை உடைய களிமம் ஒன்றை , செஃபாடெக்ஸ் G - 25 . 

களி மத்தி லிருந்து தயாரித்துள்ளனர் .. அதற்கு , 
செஃபாடெக்ஸ்- LH - 20 என்று பெயர் . க்களிமத்தின் கரைப் 
பான் ஏற்புத்திறனையும் ( solvent regain ) படுகைப் பருமனையும் 
பட்டியல் 11-4 - ல் காண்க . 

பட்டியல் 11-4 
செஃபாடெக்ஸ் - LH - 20 களிமத்தின் கரைப்பான் ஏற்புத்திறன் 


என்ற 


கரைப்பான் 


கரைப்பாள் 
ஏற்புத்திறன் 
( மி.லி.க. ) 


பாடுகைப் 
பருமன் 
( மி.லி. / கி . ) 


22 


40 


4-4 


2.1 


1-8 


டைசெத்கில் ஃபார்மரைடு 
( DMF ) ( dimethyl formamide ) 
தண்ணீர் 
மெத்தனால் 
எத்தவை 
சூபோடோஃபம் 
n- பியூட்டனால் 
டெட்ராஹைட்ரோஃப்யூரன் 
( tetrahydrofuran ) ( THF ) 
எத்தில் அசிட்டேட் 
டொலுவின் 


40 4.4 . 
5.9 

- 43 
3-7 - 4-0 
3-5 

3-8 
3-5- 3.8 
3.33-6 


- 


1-6 
1-4 


0-4 
02 


1-6-18 
1-5-1-6 


கர 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 


251 


நீர்விலக்குக் களிமங்கள் ( hydrophobic gels ) தயாரிக்க , பெரும் 
பாலும் , ஸ்டைரீன் மூலக்கூறுகளை டைவினைல் பென்சீன் மூலக் 
கூறுகளைக் கொண்டு பலபடியாக்கிக் கிடைக்கும் களிமங்களே 
பயன்படுத்தப்படுகின்றன . இவை , ஸ்டைரோ ஜெல் (styroges; 
தயாரிக்கப் பயன்படுத்தப்படும் டை வினைல் பென்சினின் 
அளவைப் பொறுத்துத் துளை அளவும் , பகுப்பெல்லையும் வேறு 
படும் . 40,000 , 00 மூலக்கூறு எடை வரை பரப்பெல்லையுடைய 
" ஸ்டைரோஜெல் களிமங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன . 


11 • 2 • 6 தகுந்த களிமத்தைத் தேர்வு செய்தல் 

மூலக்கூறு எடை அதிகமுள்ள புரோட்டீன்கள் , நியூக்ளியிக் 
அமிலங்கள் முதலியவற்றைப் பகுக்க , களிம வடித்தல் பெரும் 
பாலும் பயன் படுத்தப்படுகிறது . மூலக்கூறு எடை வேறுபாடு 
மிகுந்த கலவைகாலப் பகுக்க இம் மறை ஏற்றது . ஆனால் , 
வேதிப் பண்பு வேறுபாட்டை அடிப்படையாகக் கொண்டு , 
இம் முறையில் கலவைகளைப் பருக்க முடியாது . 


மூலக்கூறு எடைக்கு ஏற்றவாறு, களிமம் தேர்ந்து எடுக்கப் 
படவேண்டும் . எடுத்துக்காட்டாக , 10,000 - 30,000 மூலக் . 
எடையுள்ள கலவை ஒன்றைப் பகுக்க , செஃபாடெக்ஸ் F - 30 
தகுந்தது என்பதைப் பட்டியல் 111 காட்டுகிறது . 


குறிப்பிட்ட மூலக்கூறு, எடைக்கு மேற்பட்ட மூலக்கூறுகளை 
முற்றும் பகுத்து விட வேண்டுமானால் , அதற்குத் தகுந்த பகுப் 
பெல்லை உடைய களிமத்தைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் . 
எடுத்துக்காட்டாச , 5000 மூலக்கூறு எடைக்கு மேற்பட்ட மூலக் 
கூறுகளைப் பகுக்க , செஃபாடெக்ஸ் G - 35 பயன்படுத்தப்படுகிறது. 

நீர் விலக்குக் கரைப்பானில் கரைந்து மீன் துருவத் 
தன்மையற்ற மூலக்கூறுகளைப் பகுக்க , நீர் விலக்குக் களிமக் 
களையே பயன்படுத்த வேண்டும் . 

களிமத்தின் துகள் அளவுகளே , நிறப்பகுப்பின் பேகத்தைக் 
கட்டுப்படுத்துகின்றன . ஒவ்வொரு களிம வகையும் , பல்வேறு 
துகளளவுகளில் கிடைக்கிறது . தேவையான வேகத்திற்கு எற்ற 
துகளளவுள்ள களிமங்களைத் தேர் ) செய்யலாம் . துகளளவு 
குறையக் குறைய , வேகம் குறைவதுடன் தவியப்பரவலும் 
குறையும் என்பது வெளிப்படை , 

17 


நிறப்பகுப்பு வேதியியல் 
11.3 செய்முறைகள் 

களிம வடித்தலின் செய்முறைகள் , பெரும்பாலும் , குழல் 
நிறப்பகுப்பைப் போன்றதேயாகும் . களிம வடித்தலில் பயன் 
படுத்தப்படும் சில முக்கிய செய்முறைகளைப் பற்றி மட்டும் 
இங்குச் சிறிதளவு ஆராயலாம் . 
11-3-1 களிம் நீரேற்றம் 

களிமங்கள் , துகள் வடிவில் கிடைக்கின் றன . இவை , 
குழலில் நிரப்பப்படு முன் , நீரேற்றம் செய்யப்படவேண்டும் .. 
களிம் ரேற்புத் திறன் தெரியுமாதலால் , தேவையான அளவு 
நீரை எளிதில் கணிக்கலாம் . களிம நீரேற்றம் செய்யப்படும் 

கலவையின் பாகுத்தன்மை ( viscosity ) குறைவாக 
இருப்பதற்காக , தேவைக்கு அதிகமான நீரை எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . களிமம் விரியும் போது , துகள்கள் ஒன்றுடன் ஒன்று 
பிணைந்துவிடாதிருக்க , 0 1M முதல் 1.0M வரையிலான உப்புக் 
கரைசல்கள் பயன்படுத்தப்படுகின்றன - 

களிமங்களில் , சில துகள்கள் மிகச் சிறிய அளவுள்ளனவாக 
இருக்கலாம் . இவை விரைவில் விரிவடைவதில்லை . 

எனவே , 
மூன்று அல்லது நான்கு முறை விரிவடைந்த களிமத்திலிருந்து 
மேலேயுள்ள கரைசலை நீக்கிவிடவேண்டும் . களிமம் விரிவடை 
அதற்கு ஆகும் நேரம் , களிம வகையைப் பொறுத்து மாறுபடும் . 
எடுத்துக்காட்டாக , 

செஃபாடெக்ஸ் G - 10 நீரேற்றமடைய , 
அறை வெப்ப நிலையில் 3 மணி நேரமாகிறது . செஃபாடெக்ஸ் 
G - 200 , 3 நாள்கள் எடுத்துக்கொள்கிறது . சில களிமங்களின் 
நீரேற்ற நேரங்களைப் ( swelling times ) பட்டியல் 11.5 காட்டு 


இறது . 


பட்டியல் 11-5 களிமங்களின் நீரேற்ற நேரங்கள் 


நீரேற்ற நேரம் 


என் 


களிம வகை 


அறை 

கொதி 
வெப்பநிலை 

நீரில் 


1 , 


3 மணி 


1 மணி 


2 . 
3 . 


செஃபாடெக்ஸ் G - 10 , G- 15 , 

G - 25 , G - 50 
பயோஜெ P - 70 , P - 60 
செஃபாடெக்ஸ் G - 75 
பயோஜெல் P - 210 , P - 300 
செஃபாடெக்ஸ் G - 100 , 
G-- 150 , G - 200 


12 மணி 
24 மணி 
2 நாள் 
3 நாள் 


2 மணி 
3 மணி 
4 மணி 
5 மணி 


5 . 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 


259 


கொதிக்கும் நீரில் , நீரேற்ற நேரம் மிகவும் குறையும் 
என்பதைப் பட்டியல் 11-5 காட்டுகிறது . ஆனால் , இம் முறையில் 
களிமம் சிதைவடையாமல் கட்டுப்படுத்துவது அவசியமாகும் . 


11 • 3-2 குழல்களை நிரப்புதல் 

களிமவடிப்பு முறையில் , ஒருமுறை நிரப்பப்பட்ட குழலைப் 
பல தடவைகள் கலவைகளைப் பகுக்கப் பயன்படுத்த முடியும் . 
என 3 வ , குழல்களில் களிமத்தை நிரப்புவதில் மிகுந்த கவனம் 
செலுத்தவேண்டும் . நிறப்பகுப்புக் குழல் 

செங்குத்தாக 
இருக்கிறதா என்பதை முதலில் உறுதி செய்து கொள்ள 
வேண்டும் . கண்ணாடி இழை முதலியவற்றால் , குழலை அடைத்த 
பின கரைப்பானை எடுத்துக் கொள்ள வேண்டும் . பின்னர் , 
விரிவடைந்த களிமக் கரைசலை நன்கு கலக்கி , மேலிருந்து 
ஊற்றவேண்டும் . களிமம் படியப்படிய , நீரை வெளியேற்றி 
விட்டு , களிமக் கலவையை மேலும் இட்டுக் குழலை நிரப்பலாம் . 
களிம வடிப்பில் , குழலின் உயர அகல விகிதம 10 : | முதல் 
20 : | வரை இருக்கலாம் . நுண் துளைத் தகடு முதலியவற்றால் 
குழலின் மேற்புறத்தை மூடலாம் . 


11.3.3 கலவையை இடு நலும் பகுத்தலும் 

குழல் படுகைக்கு மேலுள்ள கரைசல் நீக்கப்பட்டுச் சரியாகப் 
படுகைத் தளத்திற்கு வரும்போதே , கலவை இடப்படவேண்டும் . 
கலவைப் பருமன , படுகைப் பருமனில் 20 % -க்குக் குறைவாக 
இருப்பது நலம் . முதலில் , மூலக்கூறுகளின Kp மதிப்புகள் 
கண்டறியப்பட்டு , சமனபாடு 11.10 மூலம் AV . மதிப்பைக் 
கணக்கிட்டு , அதற்கும் குறைவான பருமனளவு கலவையை 
இட்டு , கலவையைப் பகுக்கலாம் . 


புரோட்டீன் போன்ற பெருமூலக்கூறுகளிலிருந்து சிறிய 
மூலக்கூறுகளைப் பகுக்க , 

செஃபாடெக்ஸ் G.25 போனற 
களிமங்கள் போதுமானவையாகும் . இவற்றில் கரைப்பான் 
நகரும் வேகம் அதிகம் . ஆனால் , கடினமான நிறப்பகுப்புகளில் 
செஃபாடெக்ஸ் G - 200 போன்ற களிமங்கள் பயன்படுத்தப்படும் 
போது , கரைப்பான் நகரும் வேகத்தைக்கூட்ட , காற்றழுத்தம் 
அதிகரிக்கப்பட வேண்டியருக்கும் . 


11.3.4 கண்டறியும் முறைகள் 

களிம வடிப்பில் பகுத்தெடுக்கப்படும் மூலக்கூறுகளில் 
பெரும்பாலானவை , எளிதில் கிடைக்கக் 

கூடியவையல்ல 


260 

நிறப்பகுப்பு வேதியியல் 
இவற்றைக் கண்டறிய , வேதியியல் கண்டறி முறை போன்ற 
சிதைவு முறைகளைப் பயன்படுத்துவது ஏற்றதல்ல . மாறாக 
tv- ஒளி முறை போன்ற சிதையா முறைகளே , கண்டறியும் 
முறைகளாகக் கையாளப்படுகின்றன . 


எடுத்துக்காட்டாக , புரோட்டீன் மூலக்கூறுகள் 280 my 
அலையில் ஒளிக் கவர்ச்சி ( absorption ) அடைக்கின் றன . 260 mp 
அலையில் , நியூக்ளியிக் அமிலங்கள் ஒளிக்கவர்ச்சி அடைக்கின்றன . 
இப் பண்புகளைப் பயன்படுத்தி , இவ்விருவகை மூலக்கூறுகளையும் 
கண்டறியலாம் . 
11.4 மென்படல களிம வடித்தல் 

களிம நிறப்பகுப்பு , பெரும்பாலும் , குழல் நிறப்பகுப்பாகவே 
வளர்ந்து வந்துள்ளது . ஆனால் , அண்மையில் மென்படலக் 
களிமவடிப்பு நிறப்பகுப்பு ( thin - layer gel permeation chromato- 
graphy ) விரைவாக வளர்ந்து வருகிறது . இம் முறை , களிம 
வடிப்பின் கோட்பாடுகளையும் , மென்படல நிறப்பகுப்பின் செய் 
முறைறையும் அடிப்படையாகக் கொண்ட தாகும் . இவைபற்றி , 
முந்திய அத்தியாயங்களில் (8 , 11 ) விளக்கப்பட்டுள்ளது . 
முறைக்கே உரிய சில குறிப்புகளை மட்டும் இங்குக் காணலாம் . 


11.4.1 களிமம் 

குழல் நிறப்பகுப்பில் பயன்படுத்தப்படும் களிமங்கள் அனைத் 
தையும் , மென்படல முறையிலும் பயன்படுத்தலாம் . ஆனால் , 
மென்படல நிறப்பகுப்பில் , களிமங்களின் துகள் அளவு ( pariicle 
size ), சற்றுச் சிறியதாக ( 10-4 ( H ) அமைய வேண்டும் . மற்றும் , 
செஃபாடெக்ஸ் G - 10 , G - 15 , G - 20 போன்ற நீரேர்புத் திறன் 
குறைந்த களிமங்கள் , எளிதில் மென்படலமாகப் பரவுவதில்லை . 
குழல் நிறப்பகுப்புக்குத் தேவையான களிமங்களைத் தயாரிக்கும் 
நிறு வனங்கள் , அதே வகையில் மென்படல நிறப்பகுப்பிற்கான 
களிமங்களையும் தயாரிக்கின்றன . 


11.42 மென்படலங்களைத் தயாரித்தல் 

மென்படலத்தை உருவாக்கத் தேவைப்படும் குழம்பைத் 
தபாரிக்க , 100 மி.லி. தண்ணீ நடன் ஒவ்வொரு வகைக் களிமத் 
தையும் வெவ்வேறு அளவு இடவேண்டி வரும் ( பட்டியல் 11.6 
காண்க ) . கலவை நீரேற்றமடையத் தேவையான நேரங்கள் 
பட்டியல் 11.5 - ல் உள்ளவையே ஆதம் . குழம்பைத் (slurry ) 
தகட்டில் பரப்ப , வழக்கமாகப் பயன்படுத்தப்படும் முறையே 
கையாளப்படுகிறது . ஆனால் , மென்படலத் தகடுகள் காய்ந்து 


அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 


261 


போகாமலிருக்க , அவை ஈரமுள்ள அறையில் வைக்கப்படு 


கின்றன . 


பட்டியல் 11.6 செஃபாடெக்ஸ் குழம்பு தயாரித்தல் 


செஃபாடெக்ஸ் களிம வகை 


களிம எடை ( கி . / 100 மி.லி. நீர் ) 


G- 50 


10.5 


1.5 


6.5 


G- 75 
G -- 100 
G- 150 
G - 200 


4 81 


4.5 


11-4-3 கலவையை இடுதலும் , பகுத்தலும் 

வழக்கமான முறைகளிலேயே , நிறப்பகுப்பிற்கான கலவை 
இடப்படுகிறது . 20-30 ° சாய்வாகத் தகடு வைக்கப்பட்டு, 
கரைப்பான் மேலிருந்து கீழாகக் தொடர்ந்து செல்லும்படி 
அமைக்கப்படுகிறது . இதற்கான கருவியமைப்பைப் படம் 11 :5 
சுட்டிக்காட்டுகிறது . மென்படலத் தகட்டின் மேற்புறத்திற்குக் 
கலத்திலிருந்து தாள் வழியே கரைப்பான் வருவதையும் , 

வடிதாள் 


களிமப் படலம் 


முடி 


வடிதாள் 


கரைப்பான் 


கண்ணாடித் 


தகடு 


கரைப்பான் 


படம் 11.5. மென்படலக் களிம நிறப்பகுப்பு 
தகட்டின் கீழிருந்து மற்றொரு தாள் வழியே கரைப்பான் 
மற்றொரு கலத்திற்குச் செல்வதையும் படம் 11.5.ல் காணலாம் . 


254 

நிறப்பகுப்பு வேதியியல் 
11.54 மூலக்கூறு எடையைக் கண்டறிதல் 

இம் முறை , முன்பே விளக்கப்பட்டுள்ளது . மூலக்கூறு 
எடை தெரிந்க மூலக்கூறுகளை முதலில் களிமத்தில் செலுத்தி , 
KD மதிப்புகள் கண்டறியப்படுகின் றன . அடுத்து , ( Kp x மூலக் 
கூறு எடை ) வரைபடம் உருவாக்கப்படுகிறது . புதிய மூலக் 
கூறின் KD மதிப்பு தெரிந்தால் , வரைபடத்தைக கொண்டு அதன் 
மூலக்கூறு எடையை அறியலாம் . மூலக்கூறு எடை மிகச் 
சிறிதளவே வேறுபடக்கூடிய கலவைகளில் , மூலக்கூறு எடைப் 
பரமலைக் ( molecular weight distribution ) காட்டும் வரைபடங் 
களைத் தயாரிக்கவும் இம் முறை பயன்படுகிறது . 


11.55 பதிய கரைசல்களை உருவாக்குதல் 

ஒரு குறிப்பிட்ட நிலை மாறாக் கரைசலில் கரைக்கப்பட்டுள்ள 
புரோட்டீன்களை , மற்றொரு நிலை மாறாக் கரைசலில் கரைக்க 
இருப்பதாகக் கொள்வோம் . இரண்டாவது கரைசலைக் களிமக் 
குழலில் நிறைத்துக் கொண்டு , கலவைக் குழலின் மீது இட 
வேண்டும் . பதப்பின் போது , புரோட்டீன்கள் புதிய கரைசலில் 
கலந்து வெளியேறிவிடும் . இது மற்ற முறைகளை விட எளிய 
தாகும் . 


116 ஆய்வுகள் 
ஆய்வு 116.1 வெற்றிடப்பருமனைக் கண்டறிதல் 

களிம வடிப்புக் குழலின் உச்சியில் , நீர்த்த ( diluted ) இந்திய 
மையை ( Indian ink ) இட்டு , மேலிருந்து நீரை ஊற்றலாம் . இந்த 
மையில் உள்ள கார்பன் துகள்கள் பெரிய அளவுடையன 
ஆதலால் , அவை வெற்றிடத்தின் வழியே கீழிறங்கிவிடும் . 
கறுப்பு வண்ணம் குழலின் அடிப்பாகத்தை அடையும் வரை 
வெளியேறும் கரைப்பானின் பருமனே களிமக் 
வெற்றிடப் பருமன் ( V. ) ஆகும் . 


குழலின் 


---" ய AYALAM 


பொருள்களை உருவாக்கும் தன்மை, புரோட்டீன்களின் தனக் 
அயனிப் பரிமாற்ற நிறப்பகுப்பு 

25 
படையில் பகுக்கலாம் . இம்முறை இன்று கரிம வேதியியலிலும் 
விரிவாகப் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 
செஃபாடெக்ஸ் LH - 20- ல் பதக்கப்பட்ட அரோமேட்டிக் 
ஹைட்ரோ கார்பன்களின் வரைபடம் ஒன்றைப் படம் 11 G. 
சுட்டிக் காட்டுகிறது . 

3 
2 . 
2 3 

T 
5 

6 

படம் 116 . 
செஃபாடெக்ஸ் LH - 20- ல் பகுக்கப்பட்ட அரோமேட்டிக் 

ஹைரோ கார்பன்களின் கலவை , 
11 *5.3 உட்கூட்டுப் பொருள்கள் 

புரோட்டீன் போன்ற மூலக்கூறுகள் தம்முள் உட்கூட்டுப் 


சேர்ம 
அடர்வு 


கரைசல் பருமன் 


ல் 60 





கவர்ச்சிப் பண்பு முதலியவற்றை நிறப்பகுப்பு முறையைக் 
கொண்டு ஆராயலாம் . 


11 


நிறப்பகுப்பு வேதியியல் 
11-5-8 மூலக்கூறு எடையைக் கண்டறிதல் 

இம் முறை , முன்பே விளக்கப்பட்டுள்ளது . மூலக்கூறு 
எடை தெரிந்த மூலக்கூறுகளை முதலில் களிமத்தில் செலுத்தி , 
K ற மதிப்புகள் கண்டறியப்படுகின்றன . அடுத்து , ( Kp X மூலக் 
கூறு எடை ) வரைபடம் உருவாக்கப்படுகிறது . புதிய மூலக் 
கூறீன் KD மதிப்பு தெரிந்தால் , வரைபடத்தைக் கொண்டு அதன் 
மூலக்கூறு எடையை அறியலாம் . மூலக்கூறு எடை மிகச் 
- சிறிதளவே வேறுபடக்கூடிய கலவைகளில் , மூலக்கூறு எடைப் 
பரவலைக் ( molecular weight distribution ) காட்டும் வரைபடங் 
களைத் தயாரிக்கவும் இம் முறை பயன் படுகிறது . 


18-55 புதிய கரைசல்களை உருவாக்குதல் 

ஒரு குறிப்பிட்ட நிலை மாறாக் கரைசலில் கரைக்கப்பட்டுள்ள 
"ரோட்டின்களை , மற்றொரு நிலைமாறாக் கரைசலில் கடைக்க 
இருப்பதாகக் கொள்வோம் . இரண்டாவது கரைசலைக் களிமக் 
ஆழிலில் நிறைத்துக் கொண்டு , கலவைக் குழலின் மீது இட 
வேண்டும் . பதப்பின் போது , புரோட்டீன்கள் புதிய கரைசலில் 
கலந்து வெளியேறிவிடும் . இது மற்ற முறைகளை விட எளிய 
தாகும் . 


11-5 ஆய்வுகள் 
ஆய் 11.6.1 வெற்றிடப்பருமனைக் கண்டறிதல் 

கனிம வடிப்புக் குழலின் உச்சியில் , நீர்த்த ( diluted ) இந்திய 
மையை ( Zodian ink ) இட்டு , மேலிருந்து நீரை ஊற்றலாம் . இந்த 
மைவில் உள்ள கார்பன் துகள்கள் பெரிய அளவுடையன 
ஆதலால் , அவை வெற்றிடத்தின் வழியே கீழிறங்கிவிடும் . 
கறுப்பு வண்ணம் குழலின் அடிப்பாகத்தை அடையும் வரை 
வேனியேனும் 

கரைப்பானின் பருமனே களிமக் 
வெற்றிடப் பருமன் ( V. ) ஆகும் . 


குமலின் 


12. மின் நுண்துளைப் பகுப்பும் 

மின் நிறப்பகுப்பும் 


மின்னேற்றமடைந்த ( charged ) துகள்களை இரு மின்வாய் 
-களுக் கிடையில் (eectrodes ) வைத்து , மின்சாரத்தைப் பாய்ச்சு 
வதாகக் கொள்வோம் . தம் மின்னேற்றத்திற்கேற்ப , துகள்கள் 
நேர் மின் வாயை ( anode ) அல்லது எதிர் மின் வாயை ( cathode ) 
நோக்கியோ நகர்கின்றன . வெவ்வேறு அயனிகளைக் கொண்ட 
கலவையொன்று இத்தகைய நிலைக்கு உட்படுத்தப்படும் போது , 
அவ் வயனிகள் தம் எடை , மின்னேற்றம் போன்ற பண்புகளுக்கு 
ஏற்ப மின் வாய்களை நோக்கி வெவ்வேறு வேகங்களில் நகர் 

இந்த வேக வேறுபாடு , கலவை பகு 4 கப்படக் 
காரணமாக அமைகிறது . இம் முறையில் , கலவை பகுக்கப்படு 
வதையே , மின் நுண் துளைப் பகுப்பு ( electrophoresis ) எனப்படு 
கிறது . இம் முறையை இனி ஆராய்வோம் . 


கின்றன . 


121 கோட்பாடுகள் 


12-1-2 வெளி மின் நுண்துளைப் பரவல் முறை 

மின் நுண் துளைப் பகுப்பு முறை , முதன் முதலில் ஒரு வெளி 
முறையாகவே 

வந்துள்ளது . இம் முறையைப் 
படம் 12 1 தெளிவாக்குகிறது . 


வளர்ந்து 


படம் 12-1- ல் இடதுபுற அமைப்பில் , A , B , C ஆகிய மூன்று 
வகை நேர் அடனிகளைக் (cations ) கொண்ட கலவையானது ஒரு 
நிலைமாறா நீர்மக் கரைசலுக்கிடையில் வைக்கப்பட்டுள்ளது . 

. 
மின்வாய்களுக்கிடையில் மின் அழுத்த வேறுபாடு ( potential 
difference ) உருவாக்கப்படும்போது , A , B, C ஆகியன எதிர் 
மின் வாயை நோக்கி வெவ்வேறு வேகங்களில் நகர்கின்றன . 
இவற்றின் வேகம் C > B > A என இருப்பின் , C- ன் குவியம் 
எதிர் மின்வாய்க்கருகிலும் ( cathode ) A- ன் குவியம் நேர் மின் 
வாய்க்கு ( anode ) அருகிலும் பகுக்கப்பட்டுக் காணப்படுகின்றன . 
இதைப் படம் 12 - ன் வலப்புற அமைப்புச் சுட்டிக்காட்டுகிறது . 
இப் பகுப்பு முறையில் , கலவையானது கரைப்பானுடன் ஒரே 


நிலைமாறு கரைசல் 


1 - 


--- 
- 
-- 


- 


மனம் 


* 
- - 


- 

----- 
AM - ஆப 
பகைமை 


--- 

- 1 
-- 
- க 
ப - 

- 


--- 
- - 


- 


-- 


- 


- 


- 


அவைகவை 


கடி 
-- 

- 
- எம் 


--- 
எ . 


போது தான் 


--- 


- --- 


- 


வா 


--NMN 
கடக 


நாகம் 

கவலை 
- வயது 


- 


--- 


-- 


H 


டிகை 


- 

- 
--- 
-- 
-சட் - 


பார் FM 


* 


--- 


- 


க வாகன 


- 


- 


- 


T 


-1 


ய - பலா 


- 


- - 
- - 
கா 




4- - 


- 


-- 
பக 


--- 


Put u 


--- 
- பாட் 


- H 


" 


மட்டும் , 
266 

நிறப்பகுப்பு வேதியியல் 
கலத்தில் இடப்பட்டு பகுக்கப்படுவதால் , இம் முறை வெளி 
மின் நுண் துளப்பகுப்பு (free electrophoresis ) எனப்படுகிறது . 

நிலைமாறா கரைசல் 

A 

A + E 
B + C 
நிலைமாரு கரைசல் 

A + B + C 
+ சேர்மங்கள் A + BtC 

படம் 12-1 . 
வெளி மின் நுண்துளைப் பகுப்பு ( Free electrophoresis ) 
இம் முறையில் , கலவைப் பகுப்பைக் 

கண்டறிவது 
எளிதன்று . பெரும்பாலும் , ஒளி விலக்கம் ( refraction ) , 
அடர்த்தி ( density ) முதலிய பண்புகளைக்கொண்டே , பகுக்கப் 
பட்ட கலவைகள் கண்டறியப்படுகின்றன . ஆனால் , இத்ககைய 
கண்டறி முறைகளுக்கான கருவியமைப்புகள் சிக்கலானவை . 
பகுக்கப்படும் கலவைகளில் , மிக வேகமாக நகரும் அயனியும் 
ஒன்றுடன் ஒன்று கலந்தே நிற்கின்றன . ( படம் 12.1 - ல் வலது 
புறத்தில் C , B + C , A + B , A எனக் குவியங்கள் அமைந் 
திருப்பதைக் காண்க ) இம் முறையில் பகுக்கப்பட்ட குவி 
யங்கள் , நிறப்பகுப்பிற்குப் பின்னர் ஊடுருவல் காரணமாகவும் , 


-- 
- - 


மின் நுண்துளைப் பகுப்பும் மின் நிறப்பகுப்பும் 


267 


புவி ஈர்ப்பு விசை காரணமாகவும் எளிதில் மீண்டும் கலந்து 
விடக்கூடும் . 

பகுக்கப்பட்ட கலவைகளைத் தனிக் சனி யே 
பிரித்தெடுப்பதும் எளிதன்று . எனவே , வெளி நுண்நுளைப் 
பகுப்பு இன்று விரிவாகப் பயுன்படுத்தப்படுவதில்லை . 


12.12 குவிய மின் நுண் துளைப் பகுப்பு 

இம் முறையில் , கலவையானது தாள் அல்லது களிமம் 
போன்ற ஒரு தாங்கியில் வைக்கப்பட்டுப் பிறகு பகுக்கப்படு 
கிறது . பிற நிறப்பகுப்பு முறைகளைப்போல் இம் முறையிலும் 
பகுக்கப்பட்ட கலவையானது குவியங்களாகக் ( zones ) கிடைப் 
பதால் , இம் முறை குவிய மின் நுண்துளைப் பகுப்பு ( zone 
electrophoresis ) எனப்படுகிறது . இம் முறைக்கான கருவி 
பமைப்பைப் படம் 12-2 காட்டுகிறது . 

மில்லி 
கேர் மீன் மூலம் 

அம்மீட்டர் 


தடுப்பு 
துண்டு தான் 

கண்ணாடித் தகடு 


மின்வாய் 


வ 


-- 


- 


- 
MN 


- - 


- 


ப 


--- 
- 


படம் 122. குவிய மின் நுண்துளைப் பகுப்பு ( Zone electrophoresis ) 


முனைகள் 


தாளின் 


இரு நிலைமாறா நீர்மக் கரைசல்களை ஒரு தாளின் இரு 

தொட்டுக்கொண்டிருக்கின்றன . 
முனையிலோ , அல்லது அதன் மையத்திலோ கலவை 
படுகிறது . நிறப்பகுப்பின் போது தாளின் மேலுள்ள கரைசல் 
ஆவியாகிவிடாமல் காக்க , இரு சண்ணாடித் தகடுகளுக்கிடையில் 
தாள் அமைக்கப்படுகிறது . நிலைமாறா நீர்மக் கரைசலில் இரு . 
மின் வாய்கள் அமைக்கப்பட்டு , நேர் மின்சாரம் ( direct current , 
DC ) செலுத்தப்படுகிறது . மின்சாரம் , மின்வாய்களிலிருந்து . 
ஒரு தடுப்பின் ( baffle ) சிறு துளை வழியாக நிலைமாறா நீர்மத்தை . 


இனிச் 


. 
268 

" நிறப்பகுப்பு வேதியியல் 
அடைந்து , தாள்மூலம் நகர்கிறது . அப்போது , கலவையி 
லுள்ள அயனிகள் தம் மின் துருவத் தன்மைக்கேற்பத் தாளில் 
நகர்ந்து பகுப்படைகின்றன . தாள் நிறப்பகுப்பில் கையாளப் 
படும் கண்டறி , அளவறி முறைகளைக் கொண்டே , பகுக்கப் 
பட்ட குவியங்கள் கண்டறியப்படுகின்றன . 

குவிய மின் நுண் துளைப் பகுப்பைப் பாதிக்கும் பண்புகளையும் 
அவற்றைக் கட்டுப்படுத்தும் முறைகளையும் 

சற்று 
விரிவாக ஆராயலாம் . 
12.13 மின்னேற்றம் 

மின் துளைப் பகுப்பில் . மூலக்கூறுகள் மின்னேற்றமடைந்த 
வையாக இருக்கவேண்டும் என்பது வெளிப்படை . பல தனிம 
அயனிகள் தாமே மின்னேற்ற முடையவையாக 

உள்ளதால் , 
இவை மின் நுண் துளைப்பகுப்பில் எளிதில் பகுக்கப்படுகின்றன . 
ஆனால் , கரிம மூலக்கூறுகள் பெரும்பாலும் மின்னேற்ற 
மடையாதவை . புரோட்டீன் , அமினோ அமிலங்கள் போன்றவை , 
நிலைமாறா நீர்மத்தின் pH மதிப்பைப் பொறுத்து , அயனிகளாக 
மாறுகின்றன . 

கார்போஹைட்ரேட்டுகள் , பாலிஹைட்ரிக் ஃபினால்கள் 
( polyhydric phenols ) ஆகிய 

கரிம மூலக்கூறுகள் 
போரேட்டுடன் ( borate ) கலக்கப்பட்டு , உட்கூட்டுப் பொருள் 
களாக மாற்றப்படுகின்றன . 

, 
ஆதலால் , கலவை எளிதில் பகுக்கப் படுகிறது . போரேட் 
( borate ) பயன்படுத்தப்படும்போது , நிலை மாறாக் கரைசலின் 
PH- மதிப்பு 9-10 ஆக இருத்தல் வேண்டும் . 


ஆல்டிஹைடுகள் , கீட்டோன்கள் ஆகியவை சோடியம் 
பைசல்பைட்டுடன் சேர்ந்து , மின்னேற்றமுடைய பொருள் 
களாக மாறுகின்றன . எனவே , இவற்றையும் மின் நுண் துளைப் 
பகுப்பு முறையில் பகுக்கலாம் . 


12.1.4 மின்புலத் திறன் 

நிறப்பகுப்புத் தாளின் இரு முனைகளுக்கிடையில் உண் 
டாக்கப்படும் மின்னழுத்த வேறுபாட்டை ( potential difference, E ) 
அத் தாளின் மொத்த நீளத்தால் ( D ) வகுக்கக் கிடைக்கும் 
தொகையே , மின்புலத் திறன் ( electric field strength , Q ) என்று 
அழைக்கப்படுகிறது . 

Q = E / D 


மின்திண் துளைப் பகுப்பும் மின் நிறப்பகுப்பும் 


269 


மின்னேற்றம் அடைந்த துகள் ஒன்றின் வேகம் ( velocity , v ) , 
அது உட்படுத்தப்படும் மின்புலத் திறனின் நேர் விகிதத்தில் 
இருக்கும் . 
voQ 

12-2 
y = HQ 

12-3 
இச் சமன்பாட்டில் , 4 என்பது நகர்வு ( ionic mobility ) எனப்படு 
கிறது . 121 - ல் உள்ள Q- ன் மதிப்பை , 12 • 3 - ல் பிரதியிட 

( E ) / D 

...... 124 


- 
- 


எனவே , மின்னழுத்த வேறுபாட்டைக் கூட்டக் கூட்ட 
அயனிகள் வேகமாக நகரும் என்பது தெளிவாகிறது . ஆனால் , 
ஒரு குறிப்பிட்ட அளவிற்குமேல் மின்னழுத்த வேறுபாட்டைக் 
கூட்டினால் , தாள் வெப்பமடையும் ( 12 • 1-8 காண்க ) . மற்றும் , 
தாளின் நீளம் குறைந்தால் வேகம் கூடுமெனினும் , பகுப்பு தெளி 
வாக அமையாது . 


12 • 1.5 அயனி நகர்வு 

அயனி நகர்வு கூடக்கூட , அயனிகளின் வேகமும் கூடும் 
என்பதைச் சமன்பாடு 12.3 சுட்டிக் காட்டுகிறது . கரைசலின் 
அயனித் திறனைப் ( ionic strength ) பொறுத்து , அயனி நகர்வு 
மாறுபடும் . பூஜ்ய அயனித் திறன் ( zero ionic strength ) உள்ள 
கரைசலில் , ஓர் அயனியின் உச்ச அயனி நகர்வு ( 1 ) பின் வரும் 
சமன்பாட்டால் தரப்படுகிறது : 

1 602 x 10-12 x Z 
4. = 5Trn (f / f . ) 

- ( 12.5 ) - 
இச் சமன்பாட்டின்படி , அயனியின் மின்னேற்றம் ( Z ) கூடக் 
கூட , அயனி நகர்வு கூடும் ; அயனியின் குறுக்கு ஆரம் ( radius , r , 
கரைசலின் நழுவுத் தடை ( viscosity, n ) ஆகியவை கூடினால் , 
அயனி நகர்வு குறையும் . (fif . ) என்பது அயனியின் உராய்வு 
விகிதமாகும் ( frictional ratio ) . அயனியானது உருண்டை 
வடிவில் இருந்தல் , (f / f . ) - ன் மதிப்பு 1.00 - க்கு அதிகமாக 
இருக்கும் . 


-- 


5 . 


12-1-6 நிலைமாறா நீர்மம் 

மூலக்கூறுகளின் அயனிபாகும் தன்மை , அவை கரைக்கப் 
பட்டிருக்கும் கரைசலின் pH மதிப்பைப் பொறுத்து மாறு 
பாடடையும் என்பது வெளிப்படை . அயனி நகர்வு , மூலக்கூறு 
களின் அயனியாக்கத் திறனை ( ionizing capacity ) சார்ந்ததாகும் . 


270 


நிறப்பகுப்பு வேதியியல் 


எனவே , அயனி நகர்வும் கரைப்பானின் pH மதிப்பைப் 
பொறுத்து மாறுபடும் . ஒரு குறிப்பிட்ட pH மகப்பில் , H + 
அயனிகளின் பொதிண்மை , உச்ச அயனி நகர்வு ( PO ) , அயனி 
* யாக்க மாறிலி ( ionization constant , Ks ) ஆகியவை பின்வரும் 
சமன் பாட்டில் தொடர்பு படுத்தப்படுகின் றன : 

AKA 
[ H + ] + K. 

.. ( 126 ) 
இங்கு . என்பது , குறிப்பிட்ட pH மதிப்பில் அயனியின் அயனி 
15 கர்வாகும் . 


- 


... 


ஒரு குறிப்பிட்ட pH மதிப்பில் ஒரே அயனி நகர்வைக் 
கொண்ட இரு கலவை மூலக்கூறுகள் , மற்றொரு pH மதிப்பில் 
வெவ்வேறு K. மதிப்புகளைக் கொண்டிருப்பதால் வெவ் வேறு . 
மதிப்புகளைக் கொண்டிருக்கக் கூடும் . எனவே , PH மதிப்பை 
மாற்று வதன் மூலம் , கலவைகள் பகுக்கப்படலாம் . 


பெரும்பாலும் , நேர் அயனிகள் குறைந்த pH மதிப்புகளிலும் , 
எதிர் அயனிகள் அதிக pH மதிப்புகளிலும் பகுக்கப்படுகினறன . 
வலிவிலா அமிலங்களும் ( weak acids) , வலிவிலாக் காரங்களும் , 
முறையே , pH குறைந்த , மிகுந்த நிலை மாறாக் கரைசல்களில் 
* பகுக்கப்படுகின்றன . 


உயிர் வேதிப் பகுப்புகளில் , நிறப்பகுப்பின் பண்புகளை 
நிலைமாறாக் கரைசலின் pH மதிப்புப் பெரிதும் பாதிக்கின்றது . 


12.17 அயனித்திறன் 

அயனித் திறனும் ( ionic strength ) , கலவைப் பகுப்பைக் 
கட்டுப்படுத்தும் ஒரு முக்கியப் பண்பாகும் . மின் நுண் துளைப் 
பகுப்பில் , பெரும்பாலும் 0-05 முதல் 0 10 வரை அயனித்திறன் 
உள்ள கரைசல்கள் பயன்படுத்தப் படுகின்றன . அயனித திறன் 
இதைவிடக் குறைவாக இருந்தால் , கலவைப் பகுப்பு செமமை 
பாக அமையாது , மாறாக , அயனித் திறன் மிக அதிகமாக 
இருந்தால் , அயனிகள் அதிக மின்சாரத்தைக் கடத்தும் . எனவே , 
--மின்னோட்டம் அதிகமாகி மின்சாரச் சேதம் ஏற்படும் . 


12.1.8 வெப்பநிலை 


வெப்பநிலை உயர உயர , அயனி நகர்வும் கூடுகிறது . எனவே , 
மின் நுண் துளைப் பகுப்பில் , கலவை பகுக்கப்படும் வெப்பநிலை 


271 


மின் நுண் துளைப் பகுப்பும் மின் நிறப்பகுப்பும் 
ஒரு முக்கியமான சூழ்நிலையாகும் . கலவைப் பகுப்பை மிகுதிப் 
படுத்த , வெப்பநிலையைக் கூட்டலாம் . ஆனால் , அதிக வெப்ப 
நிலையில் , கரைபொருள் கலவையோ அலலது கரைப்பானோ 
ஆவியாகிவிடாமல் காக்கப்பட வேண்டும் . இது எளிதன்று . 
என வே , பெரும்பாலும் கலவைப் பகுப்பு அறை வெப்பநிலையில் 
அல்லது அதற்குக் குறைந்த வெப்பநிலையிலதான் நிகழ்த்தப்படு 


இறது . 


மின் நுண் துளைப் பகுப்பு நடைபெறும் போது , வெப்பநிலை 
மாறா திருக்க வேண்டும் . ஆனால் , தாளில் மின்சாரம் பாயும் 
போது , ஒரு மின் தடையாக ( resistor ) தாள் செயல்படுகிறது . 
நிறப்பகுப்பில் கையாளப்படும் மின்னழுத்தம் ( E ) , பாயும மின் 
சாரம் I ) ஆகியவற்றைக் கொண்டு , தாளின் மின் தடை ( K ) யைக் 
கணிக்கலாம் . 


E 


R = 1 


( 12.7 ) 


R- ன் மதிப்புப் பொதுவாக 100,000 ஓம்கள் ( ohms ) வரை 
இருக்கும் . இந்த மின் தடை , தாளின் வெப்பநிலை உயரக் காரண 
மாக அமைகிறது . இதனால் , அயனி நகர்வுகள் வேறுபடு 
கின்றன . கலவைப் பகுப்பும் பாதிக்கின்றது . இந்த விளைவைத் 
தடுக்க , பின்வரும் முறைகள் கையாளப்படுகின் றன . 


( அ ) மாறா மின்னழுத்த முறை : கலவைப் பகுப்பின் போது 
மின்னழுத்தம் மாறாமல் இருக்கும்படி கட்டுப்படுத்தி , வெப்ப் 
விளைவை ஒரே சீராக்கலாம் . ஆனால, இம் முறையில் , வெப்பநிலை 
கூடக்கூட , 1 - ன் மதிப்புத் தொடர்ந்து கூடிக்கொண்டே 
இருக்கும் , R- ன் மதிப்புக் குறைந்து கொண்டேவரும் . இதனால் , 
திறப்பகுப்பு ஒரு சமன்பாட்டு நிலையை அடையாது . என வே 
மாறா மின்னழுத்த முறை ( constant potential method) பெரிதும் 
கையாளப்படுவதில்லை, 


( ஆ ) மாறா மின்னோட்ட முறை : இம் முறையில் , பகுப்பின் 
மின்னோட்டம் ( current , I) மாறாமல் காக்கப்படுகிறது . இதனால் , 
R- ன் மதிப்புக் குறைந்தால் , E- ன் மதிப்பும் குறைந்து விடுகிறது . 
எனவே , வெப்பநிலை அதிகம் மாறுபடுவதில்லை . இந்த மாறா 
மின்னோட்ட முறையே ( constant current method ) நிறப்பகுப்பில் 
பெரிதும் கையாளப்படுகிறது . 


272 


நிறப்பகுப்பு வேதியியல் 


12.1.9 மின்னாற்பகுப்பு 


மின் நுண் துளைப்பகுப்பில் தாளின் வழியே மின்னோட்டம் 
ஏற்பட வேண்டுமானால் , நேர் மின் வாயிலும் எதிர் மின் 
வாயிலும் மின்னாற்பகுப்பு ( electrolysis ) ஏற்பட்டாகவேண்டும் .. 
மின்னாற்பகுப்பின் விளை பொருள்கள் ( products ) நிலைமாறா நீர்மத். 
துடன் கலப்பதால் , நிறப்பகுப்பு பாதிக்கப்படலாம் . எனவே 
தான் , மின் நுண்துளைப் பகுப்பில் நிலை மாறாக் கரைசல் உள்ள 
கலங்கள் , மின்வாய்களிலிருந்து ஒரு தடுப்புமூலம் பிரிக்கப்படு 
கின் றன . 

( படம் 12 • 2 ) இத் தடுப்பின் நடுவில் உள்ள துளையில் , 
கண்ணாடி இழைபோன்ற பொருள்கள் வைக்கப்படுகின்றன . 
இத் துளை களின் வழியாகவே மின்சாரம் பாய்கிறது . 


இந்த முறையிலும் , விளைபொருள்கள் நிலை மாறா நீர்மத் 
துடன் கலப்பதை முற்றும் தடுக்கமுடியாது . எனவே , இதனால் , 
நேரும் விளைவுகளைக் குறைக்க , பாயக்கூடிய மின்சாரத்தால் 
பகுக்கப்பட்டு உருவாகும் விளை பொருளைவிடச் சுமார் 100 பங்கு 
அதிக அளவு நிலை மாறாக் கரைசல் கலத்தில் எடுத்துக்கொள்ளப் 
படுகிறது . 

இதனால் , விளைபொருள்கள் மின் நுண்துளைப் 
பகுப்பை .. அதிகம் பாதிப்பதில்லை . 


12.1-10 கலவைப்பகுப்பு 

அயனி நகர்வு , மின்புலத்தி றன் , அயனி வேகம் ஆகியவற்றிற் 
கிடையில் உள்ள தொடர்பை , சமன்பாடு 12 • 3 காட்டுகிறது. 
இதனைப் பின் வருமாறு மாற்றி எழுதலாம் . 


4 = 3 


( 12-8 ) 


-- 


அயனி நகரும் தூரத்தை ( d ) , அது நகர எடுத்துக் 
கொள்ளும் நேரத்தால் (t ) வகுத்தால் அயனி வேகம் கிடைக்கும் . 
= d / t 

( 12 • 9 ) 
v , Q ஆகியவற்றின் மதிப்பை , முறையே , 129, 121 - லிருந்து , 
12 • 8 - ல் பிரதியீட , 


பா 


- 


( 12-10 ) 


* 


E / D 


+ = ( B ) 


( 12 • 11 ) 


d = ut ( E / D ) 


. ( 12-12 ) 


273 


மின் நுண் துளைப் பகுப்பும் மின்நிறப்பகுப்பும் 


இரு மூலக்கூறுகள் , ஒரே தாளில் ஒரு குறிப்பிட்ட பகுப்பில் 
ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் dy , d , ஆகிய தூரங்கள் நகர்வதாகக் - 
கொள்வோம் . 


d , = u , t ( E / D ) 

( 12-13 ) 
d , = Hit ( E / D ) 

( 12-14 ) 
( dz - d , ) ( - ) ( E / D ) 

- ( 12-15 ) 
எனவே , இரு மூலக்கூறுகளின் அயனி நகர்வுகள் அதிகம் 
வேறு பட்டால் , அவற்றின் குவியங்களும் அதிகம் விலகியிருக்கும் . 
பிற நிறப்பகுப்பு முறைகளைப்போல் , இம் முறையிலும் 
கு வியங்கள் பரவக்கூடும் . தகுந்த வெப்பநிலை , மின்னழுத்தம் 
முதலியவற்றைத் தேர்ந்தெடுப்பதில் , மேலே காட்டப்பட்டுள்ள 
ஒவ்வொரு பண்பையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவேண்டும் . 


12 2 தாங்கி வகைகள் 
12-2-1 தாங்கிகளுக்குத் தேவையான பண்புகள் 

மின் நுண்துளைப் பகுப்பில் பயன்படுத்தப்படும் தாங்கிகள் , 
ஒரு சமதள அமைப்பையும் , ஒரே சீரான துளையமைப்பையும் 
உடையதாக விளங்கவேண்டும் . இடையில் அதிக நீர் தேங்கும் 
வகையிலான அமைப்புகள் இருக்கக்கூடாது . தாங்கி நீர்மத் 
துடனோ, கலவை மூலக்கூறுகளூடனோ பங்கீடு , பரப்புக் கவர்ச்சி 
போன்ற எவ்வித வினையிலும் ஈடுபடக்கூடாது . அதிக மின் தடை 
அற்றதாக அமைந்திருக்கவேண்டும் . மேலும் , தாங்கிகள் எளிதில் 
தயாரித்துக்கொள்ளக்கூடியனவாகவோ அமையவேண்டும் . இத் 

பண்புகளைக் கொண்ட தாங்கிகளாகத்தான் , 
செல்லுலோஸ் அசிட்டேட் , பலவகைக் களிமங்கள் ஆகிய 
வற்றைக் குறிப்பிடலாம் . இவைபற்றித் தனித் தனியாக இனி 
வரும் பகுதிகளில் ஆராயலாம் . 


தகைய 


12 • 2 • 2 தாள் 


கின்றன . 


தாள் நிறப்பகுப்பில் பயன்படுத்தப்படும் தாள் வகைகள் 
அனைத்துமே மின் நுண் துளைப் பகுப்பிலும் பயன்படுத்தப்படு 

20 ul ( மைக்ரோலிட்டர் , 10- லிட்டர் ) வரை 
கலவையைப் பகுக்க , சாதாரணத் தாள் வகைகள் போது 
மான வை . மிகைத்தடிப்புத் தாள் ( extra -thick paper ) , 60/41 வரை 
கலவையைப் பகுக்கப் பயன்படுகின்றன , 

18 


274 


நிறப்பகுப்பு வேதியியல் 


அதிகக் கலவையைத் தாங்கிப் பகுக்கக் கூடிய தாகத் 
தாள்கள் விளங்கினாலும் , மேலும் அவை எளிதில் கிடைப்பினும் , 
அவற்றின் துளைகள் ஒழுங்கற்றவை , அவற்றில் உள்ள 
ஹைட்ராக்சில் குழுக்கள் கலவை அயனிகளுடன் வினைபுரிந்து . 
கு வியங்களில் வால் நீட்சி உருவாக வழிவகுக்கின்றன . எனினும் , 
மூலக்கூறு எடை குறைந்த கலவைகளைப் பகுப்பதில் தாள்களே 
இன்றும் விரிவாகப் பயன்படுத்தப்படுகின் றன . 


தாள்களை எளிதில் வெட்டி , நிலைமாறா நீர்மக் கரைசலில் 
இரு புறமும் தொடுமாறு அமைக்கலாம் . 


12 • 2 • 3 செல்லுலோஸ் அசிட்டேட் 

மின் நுண்துளைப் பகுப்பிற்கெனத் தயாரிக்கப்படும் செல்லு 
லோஸ் அசிட்டேட் தாள்கள் , கிட்டத்தட்ட 11 ( 10- செ.மீ.) 
குறுக்களவுள்ள ஒருபடித்தான நுண் துளைக் குழல் ( capillary 
tube ) அமைப்புடையவை . இவற்றில் , அயனிக் குழுக்கள் 
இன்மையாலும் , இவற்றின் மொத்தப் பருமனில் 80 % துளைப் 
பகுதிகளால் நிறைந்திருப்பதாலும் , கலவைகள் எளிதில் நகர்ந்து 
பகுப்படைகின்றன . ஆனால் , இத் தாள்கள் மிகவும் மெல்லியன . 
எனவே , 5 41 கலவைக்குமேல் இவற்றில் பகுக்க ஏலாது . 
மிகக் குறைந்த அளவிற்கே மின்சாரம் அதிகமாகப் பாய்ந்தால் , 
கரைகல் எளிதில் ஆவியாகி விடக்கூடும் . 


செய்முறையைப் பொறுத்தவரை, 

பொறுத்தவரை , தாளுக்கும் செல்லு 
லோஸ் அசிட்டேட்டுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை . 


12 • 2.4 களிமத் தாங்கிகள் 

களிமங்கள் பல்வேறு துளையளவுகளைக் கொண்டவை . 
எனவே , தாள் தாங்கிகளை விடக் களைமத்தாங்கிகள் கலவைகளை 
மேலும் நன்கு பகுக்கின்றன . ஆனால் , களிமத் தாங்கிகளைத் 
தயாரிப்பது எளிதன்று . இவை , பெரும்பாலும் , கண்ணாடித் 
தகட்டில் மெல்லிய படலங்களாக வார்க்கப்படுகின்றன . தட்டுப் 
போன்ற ( trough ) கலத்திலும் , களிமங்கள் வார்க்கப்படலாம் . 
கரைப்பானுடன் களிமங்களைத் தொடர்புபடுத்த , களிமங்களின் 
இரு முனைகளிலும் தாள் வால்கள் ( wicks ) பயன்படுத்தப்படு 
கின்றன . கலவை இடவேண்டிய இடத்தில் குழி ஒன்றைத் 
களிமத்தில் உருவாக்கி , கலவையை நிரப்பலாழ் , 


மீன் நுண் துளைப் பகுப்பும் மின்நிறப்பகுப்பும் 


275 


நிறப்பகுப்பின் போது , கரைப்பானுடன் களிமம் கரைந்து 
பரவிவிடாமல் பார்த்துக்கொள்ளவேண்டும் . கரைப்பான் 
ஆவியாவதைத் தடுக்க , படலத்தையே பிளாஸ்டிக் தட்டால் 
மூடிவிடுவதுண்டு . மின் நுண் துளைப் பகுப்பில் விரிவாகப் பயன் 
படுத்தப்படும் சில களிமங்களைப்பற்றி இனி ஆராய்வோம் . 


12 • 2-4-1 ஸ்டார்ச் களிமம் 


இக் களிமப் படலத்தைத் தயாரிப்பது எளிதன்று . ஆனால் . 
மூலக்கூறு எடை மிகுந்த கலவைகள் , இத்தகு களிமத்தில் மிகத் 
தெளிவாகப் பகுக்கப்படுகின்றன . 2000- க்கும் குறைந்த மூலக் 
கூறெடையுடைய கலவைகள் , இம் முறையில் பகுக்கப்படுவதே 
இல்லை .. 


12 • 2 • 4-2 அகார் களிமங்கள் 

ஸ்டார்ச் களிமங்களைவிட , அகார் d ளிமங்களை எளிதில் 
படலங்களாக மாற்றலாம் . ஆனால் , இவற்றின் பகுப்புத் திறன் 
மிகவும் குறைவு . 


12.243 பாலி அக்ரிலமைடு களிமங்கள் 

இந்தக் களிமங்களைப் படலங்களாக நேரடியாகவே , 
அக்ரிலமைடு , N - N1 மெதிலின் அக்ரிலமைடு ஆகியவற்றைக் 
குறிப்பிட்ட விகிதத்தில் கலந்து தயாரித்துக் கொள்ளலாம் . 
இவற்றின் விகிதத்திற்கேற்பத் துளையளவுகள் மாறுபடும் . மிகக் 
குறைந்த நேரத்தில் கூட ( 80 நிமிடங்கள் ) , இக் களிமத்தில் 
கலவைகள் நன்கு பகுக்கப்படுகின் றன . ஆனால் , இவற்றின் 
மின் தடை மிகக் குறைவு . எனவே , இவற்றின் வெப்பநிலை 
அதிகம் உயர்ந்து விடாமல் காப்பது இன்றியமையாததாகும் . 


122.5 தட்டு மின் நுண்துளைப் பகுப்பு 

வழக்கமாக , மின் நுண் துளைப் பகுப்புகளில் , களிமம் தகட்டு 
வடிவில் தயாரிக்கப்படுகின்றது . ஆனால் , மிகச் சிறிய குழல் 
களில் கூட , பாலி அக்ரிலமைடு களிமங்கள் உருவாக்கப்படலாம் . 
இவற்றில் பகுக்கப்படும் மூலக்கூறுகள் , தனித் தனி வட்ட 
வடிவத் தட்டுகளாகக் ( discs ) கிடைப்பதால் , இந்த நிறப்பகுப்பு 
முறை தட்டு மின் நுண் துளைப் பகுப்பு ( disc electrophoresis ) 
எனப்படுகிறது . இம் முறை , களிமத்தைப் பயன்படுத்தும் மிக 
எளிய முறையாக விளங்குவதால் , அண்மைக் காலத்தில் மிக 
விரைவாக வளர்ந்து வருகின்றது . 


16 

நிறப்பகுப்பு வேதியியல் 
12.3 செய்முறைக் குறிப்புகள் 

மின் நுண் துளைப் பகுப்பின் செய்முறை முன்பே ( 12 • 1-2 ) 
சுருக்கமாக விளக்கப்பட்டது . மின் நுண்துளைப் பகுப்பில் 
கையாளப்படும் செய்முறைக் குறிப்புகளையும் ஆங்காங்கு 
விளக்கியுள்ளோம் . இம் முறையைச் சுருக்கமாகத் தொகுத்துக் 
காண்பதே , இப் பகுதியின் நோக்கமாகும் . 


12-3-1 கலவையை இடும் முறை 
தாங்கியாக , தாள் பயன்படும் போது , 

தாளின் மேல் 
பட்டையாகக் கலவை இடப்படும். நேர் , எதிர் அயனிகள் 
கலந்த கலவையைப் பகுக்க, தாளின் மையத்தில் கலவை இடப் 
படும் . நேர் அயனிக் கலவையானது , நேர்மின்வாயை ஒட்டிய 
தாள் பகுதியிலும் , எதிர் அயனிக் கலவையானது எதிர் மின் 
வாயை ஒட்டிய பகுதியிலும் இடப்படுகிறது . களிமத்தில் , 
ஒரு குழியாக உருவாக்கப்பட்ட களிமப் பகுதியில் கலவை 
இடப்படும் . 


12.3.2 நிலைமாறாக் கரைசல் 


நிறப்பகுப்பில் மொத்தம் பாயக்கூடிய மின்சாரத்திற்கு 
இணையான அடர்வைப் போல் கிட்டத்தட்ட 100 பங்கு அதிக 
அடர்வுள்ள நிலைமாறாக் கரைசல் எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 
பகுப்படும் அயனிகளுக்கேற்ப , கரைசலின் pH மதிப்பு அமையும் . 
( 1216) . அயனி திறன் 0.05 முதல் 0 •10 வரை இருக்கும் , 


12 • 3-3 மின்புலத் திறன் 

தாள்களில் 100 செ மீ . அளவு மின்புலத்திறனே பெரும் 
பாலும் பயன்படுத்தப்படுகிறது . இதைவிட அதிக மின்புலத் 
திறன் கொண்ட மின் நுண் துளைப் பகுப்புகள் , மிகை மின் 
னழுத்தப் பகுப்புகள் ( high - voltage eloctrophoresis ) எனப்படு 

நிறப் - பகுப்பின் போது , மின்னழுத்தத்தையோ , 
மின்சாரத்தையோ கட்டுப்படுத்தலாம் . ஆனால் , 

பிந்திய 
முறையே சிறந்த முறையாகும் ( 12 • 1 8 ) . 


கின்றன . 


123.4 கலவைப் பகுப்பு 

நிறப்பகுப்பின் போது இரண்டு முக்கியக் கட்டுப்பாடுகள் 
இருக்கவேண்டும் . முதலில் , தாங்கியில் நகரும்போது கரைப் 
பான் ஆவியாகிவிடாமல் காக்கவேண்டும் . 

ரண்டாவதாக , 
தாளில் ஏற்படும் வெப்ப உயர்வை உடனே நீக்க வேண்டும் 


277 " . 
மின் நுண் துளைப் பகுப்பும் மின் நிறப்பகுப்பும் 
இந் நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் அமைக்கப்பட்ட 
மின் நுண் துளைப் பகுப்புக் கருவியைப் படம் 12-3 : சுட்டிக்காட்டு , 


கிறது . 


" 


மகட்NேEEY யா , மா Mை ETER VETER 
வாகனமாகக் கலை UNEN . கோயாக 
வக பாவைகடானலைக 
Mை AN , 
க.நாகப்பனார் TITY) 
கேகாகைட்டமைப்பைககைடச Eை ARasும் 2 
கைபேசகவைகாங்கை 


T 


2 . 


- 


- 


--- 

- 


- பவர் 


-பாக 


* 


- கக 
- 4 

- 
- - 

-- 
* AN அப்பா 


ne 


அகா 


-- மான 


வா 


காகை 


தலை 
ப 


S QL ts. W. . 
* பா 


படி 


- 


- - 


காக 


-கம் 


44 ஆச 

பாட 


படம் 12.3 . 


மின் நுண் துளைப் பகுப்பு - கோன் கலம் ( Kohn tank ) 


5. நுரை இரப்பர் 


1. வடிதாள் 
2. தாள் தாங்கி 
3. நீர் போக்கி 
4. தாள் 


6. மூடி 
7 . 
8. நீர் நுழைவு 


9. நிலைமாறாக் கரைசல் 
10. மின்வாய்கள் 
11. பருத்திப் பஞ்.சுத் திரி 
12. வளைந்த பாகம் 


வெளிக் கலம் 


* 


கோன் மின் நுண்துளைப் பகுப்புக்கலம் (Kohn electro 
phoresis tank ) எனப்படும் இக் கருவியில் , மின்வாய்கள்: 
கலத்தின் மையப்பகுதியில் உள்ளன . எனவே , தாங்கியின் 
அடிப்பாகம் முழுமையாக நிலைமாறாக் கரைசலின் ஆவியுடன் 
சமன்பாடடைகிறது . தாங்கியின் மேற்பரப்பையொட்டி 
நிறப்பகுப்புக் கலத்தின் மூடி அமைந்துள்ளது . இம் மூடியின் 
உட்பாகத்தில் உள்ள நுரை இரப்பர் (foam rubber ) , நிலைமாறாக் 
கரைசலால் நிறைக்கப்பட்டுள்ளது . இவ்வமைப்புகள் 
கரைப்பான் ஆவியாகிவிடாமல் காக்கின்றன . 


CD 


இக் கலம் முழுவதும் , இரட்டைச் சுவர் ( double walled } } 
அமைப்பில் உருவாக்கப்பட்டுள்ளது . இதனுள் நீரைச் சுழலவிடும் 
வதன் மூலம் , கலத்தில் உருவாகும் வெப்பம் வெளியேற்றப்படும் 


கின்றது . 


19 


கள் , மின்வாய்களுக்கு 
278 

நிறப்பகுப்பு வேதியியல் 
பகுக்கப்பட்ட பின் , குவியங்களைக் கண்டறிதல் , அளவிட் 
டறிதல் ஆகிய முறைகளில் , தாள் நிறப்பகுப்பிற்கும் மின் நுண் 
படல முறைக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை எனலாம் . 
12.4 மின் நிறப்பகுப்பு 
112.41 கோட்பாடுகள் 

தாள் நிறப்பகுப்பில் , மூலக்கூறுகளின் பங்கீட்டுப் பண்பு 
கலவைகளைப் பகுக்கப் பயன்படுகிறது ( அத்தியாயம் 7 ) . மின் 
நுண் துளைப் பகுப்பில் , கலவையிலுள்ள அயனிகள் மின்புலத்தில் 
தாளின் ஊடே நகரும் பண்பு அவற்றைப் பகுக்கப் பயன்படு 
கின்றது . 

ஒரே தாளில் , ஒரே நேரத்தில் , கலவையை ஒரு 
திசையில் பங்கீட்டின் மூலமும் அதற்குச் செங்குத்தான 
திசையில் மின்புலத்தின் மூலமும் பகுக்கலாம் . 

இத்தகைய 
பகுப்பு முறையே , மின் நிப்பகுப்பு ( electro chromatography ) 
எனப்படுகிறது . 

இம் முறையில் , ஒரு சதுர வடிவ நிறப்பகுப்புத் தாள் 
செங்குத்தாகத் திரைபோல் தொங்கவிடப்படுகிறது . ( இந்த 
அமைப்பால் இப் பகுப்பு முறை , திரை மின் நுண் துளைப் பகுப்பு 
-- curtain electrophoresis - என்றும் அழைக்கப்படுவதுண்டு . ) 
தாளின் உச்சியில் , அதன் நடுவில் , புள்ளி வடிவில் கலவை 
இடப்படுகிறது . தாளின் மேற்பகுதி முழுவதும் கரைப்பானில் 
அமிழ்த்தப்படுகிறது . தாளின் அடிப்பகுதியில் , கரைப்பான் 
நகரும் திசைக்குச் செங்குத்தான திசையில் , மின் வாய்கள் 
அமைக்கப்படுகின்றன . 

இந்த நிலையில் கலவை மூலக்கூறுகள் நகரும் முறையைப் 
படம் 12 • 4 சுட்டிக் காட்டுகிறது . 

மூலக்கூறுகள் தத்தம் பங்கீட்டுக் கோவைக் கேற்ப , மெது 
நவாகவோ 

விரைவாகவோ தாளில் நகர்கின்றன . இவை 
மின்புலத்தை அடையும்போது , தம் மின்னேற்றத்திற்கு ஏற்ப , 
நேர்மின்வாயையோ அல்லது எதிர் மின்வாயையோ நோக்கி 
நகர்கின்றன . தாளில் அதிகம் நிறுத்தப்படாத மின்னேற்ற 
மற்ற மூலக்கூறுகள் விரைவாகத் தாளின் மையத்தில் மறு 
நுனியில் பகுக்கப்பட்டுக் கிடைக்கின்றன . தாளில் அதிக நேரம் 
அருகில் தாளின் அடிப்பகுதியில் பகுக்கப்பட்டுக் கிடைக் 
என் நன . 


( மின் நுண்துளைப் பகுப்பும் மின் நிறப்பகுப்பும் 


279 


இருவகை மூலக்கூறுகளுக்கிடையில் பங்கீட்டு எண் வேறு 
ல்லையானால் , அவற்றின் அயனிப் பண்பு காரணமாக 


கலவை 


பகுக்கப்படும் 
குவியங்களின் 
பாதை 


| 


| 


| 


நேர் 
மீன்வீசை / 


எதிர் 
\ மீன்வீசை 


இழுவை விசை 


படம் 12.4 . 
பங்கீட்டாலும் மின்புலத்தாலும் கலவை மூலக்கூறுகள் பாதிக்கப்படும் முறை 


அவை இம் முறையில் பகுக்கப்படலாம் . அவற்றின் அயனிப் 
பண்பு வேறுபடவில்லை யெனினும் , அவற்றின் பங்கீட்டு எண் 
வேறுபாடு அவை பகுக்கப்படக் காரணமாக அமையலாம் . ஒரு 
கலவை மின் நிறப்பகுப்பில் பகுக்கப்படாவிட்டாலும் , அது 
தாள் நிறப்பகுப்பு அல்லது மின் நுண் துளைப் பகுப்பில் பகுக்கப் 
படுவது திண்ணம் . 


-- 


www. 

- 
-- 
- 


-- 

- 
-- 


-- 
-- 
-- 


கிறது . தாளின் இரு நுனிகள் , மின் வாய்கள் உள்ள கரைசலில் 
230 

நிறப்பகுப்பு வேதியியல் 
12.42 கருவியமைப்பு 

மின் நிறப்பகுப்பின் கருவியமைப்பைப் படம் 12.5 சுட்டிக் 
காட்டுகிறது . 
தான்வால் 

கலவை 
அரைப்பான் 
கள்ள கலம் 

மூலக்கூறுகள் 
நகரும் பாதை 

மீன்வாய் 

அயனிக் கரைசல் 
பகுக்கப்பட்ட 

குவியங்கள் 
படம் 17-5 , மின் நிறப்பகுப்பின் கருவியமைப்பு 
கரைப்பான் உள்ள கலத்தில் தாளின் மேற்பகுதி தோய்ந்து 
உள்ளது . தாளில் கலவையைத் தொடர்ந்து இடுவதற்கான 
கருவியமைப்பையும் படம் 12 : 5 - ல் காணலாம் . தாளின் மையத் 
துடன் ஒரு தாள் வால் ( wick ) மூலமாகவோ , அல்லது மெழுகுத் 
துளை மூலமோ கலவைக் கலன் தொடர்பு படுத்தப்படுகிறது . 
தாளின் அடிப்பகுதி , இரம்பப் பல் ( saw -tooth) அமைப்பில் 
வெட்டப்பட்டுள்ளது . பகுக்கப்பட்டுவரும் . கலவைப் பகுதி 
களைத் தனிதனியாகச் சேகரிக்க , இந்த அமைப்புப் பயன் படு 


- 





- 


" 


. 


- 


--- 


அமிழ்த்தப்பட்டிருப்பதையும் படத்தில் காணலாம் . 

மற்றொரு வகைக் கருவியமைப்பில் , மின்வாய்கள் தாளின் 
இரு ஓரங்களையும் அடிமுதல் நுனிவரை முழுமையாகத் தொட்டுக் 
கொண்டிருக்கும்படி அமைக்கப்படுவதுண்டு . 

இந்த அமைப்பு முழுவதும் ஓர் அறைபோன்ற பகுதியில் 
வைக்கப்பட்டு , மின் நிறப்பகுப்புச் செயல்படுத்தப்படும் . 


மின் நுண் துளைப் பகுப்பும் மின் நிறப்பகுப்பும் 


281 


12.4.3 நிறப்பகுப்பின் வகைகள் 


தொடர் மின் நிறப்பகுப்பு ( continuous electro -chromatography ) 
தனி மின்நிறப்பகுப்பு ( discontinuous electro - chromatography ) 
என இருவகைப்படும் . 


12 : 4-3-1 தொடர் மின் நிறப்பகுப்பு : இதுவே , மிகுதியும் 
பயன்படுத்தப்படும் மின் நிறப்பகுப்பு முறையாகும் . கலவை , 
தாளின் உச்சியில் தொடர்ந்து இடப்படும் . குவியங்கள் தாளின் 
அடிப்பகுதியில் தனித் தனியே பகுக்கப்பட்டுக் கிடைக்கும் . 
Ass + , Sb + , 

Sna + 

ஆகிய அயனிகளின் குளோரைடுகள் 
இம் முறையில் பகுக்கப்படுவதைப் படம் 12.6 சுட்டிக் 
காட்டுகிறது . 


Sb 


Sn 


As 


படம் 12-6 . தொடர் மின் நிறப்பகுப்பு 
AS + , Sb + , Su அயனிகள் பகுக்கப்படுதல் 


12 :43.2 தனி மின் நிறப்பகுப்பு : தொடர் நிறப்பகுப்பில் 
பயன்படுத்தப்படும் கலவைக் கலம் , இந்த நிறப்பகுப்பிற்குத் 
தேவையில்லை . பிற கருவியமைப்புகளில் மாற்றமில்லை . 


இம் முறையில் , கலவை ஒரு புள்ளி வடிவில் தாளில் உச்சி 
மையத்தில் இடப்பட்டு, குறிப்பிட்ட நேரம்வரை பகுக்கப்படு 


282 


நிறப்பகுப்பு வேதியியல் 


கிறது . இவ்வாறு பகுக்கப்பட்ட Hg + , Ag + , Pb + அயனிகளின் 
குவியங்களைப் படம் 12.7 காட்டுகிறது . 


கலவை 


. 


100 


படம் 12.7 . தளி மின் நிறப்பகுப்பு 
Hg + , Ag + , Pb + அயனிகள் பகுக்கப்படுதல் 


12.5 பயன்கள் 

மின் நுண் துளைப் பகுப்பு முறை மிக விரிவாகப் பயன் 
படுத்தப்படும் ஒரு முறையாகும் . கனிம , கரிம , உயிர் வேதியியல் 
துறைகளில் இப் பகுப்பு முறையின் பயன்களைச் சிறிதளவு 
ஆராய்வோம் . 


ஆ 


12.5-1 கனிம வேதியியல் 

பல்வேறு கனிம அயனிகள் மின் நுண்துளைப் பகுப்பு : 
முறையில் எளிதில் பகுக்கப்படுகின்றன .. நேர் அயனிகளின் 
உட்கூட்டுப் பொருள்கள் , அவ் வயனிகளைப்போல் தாளின் தளப் 
பரப்பில் கவரப்படாததால் , நன்கு பகுக்கப்படுகின்றன . மின் 
நிறப்பகுப்பு முறையில் உட்கூட்டுப் பொருள்கள் உருவாவதால் , 
அயனிகளின் மின்னேற்றமே மாறக்கூடும் . சில நேர் அயனிகள் , 
கேர் மின்வாயை நோக்கியே நகர்ந்திருப்பதை படம் 12-6 , 127 
ஆகியவற்றில் காணலாம் . 


கனிம அயனிகளின் மின் நுண் துளைப் பகுப்பு மிக விரிவாக 
ஆராயப்பட்டுள்ளது . எடுத்துக்காட்டாக காரீயம் ( lead ) , 
வெள்ளி (silver ), பாதரசம் ( mercury ) , தால்லியம் ( thallium ) 


மின் நுண்துளைப் பகுப்பும் மின் நிறப்பகுப்பும் 


28 * 


ஆகியவற்றின் அயனிகள் , 30 வகையான கரைசல்களில் பகுக்கப் 
படும் விதங்கள் ஆராயப்பட்டுள்ளன . 


12.5.2 கரிமக் கலவைகள் 

அலிஃபாடிக் அமின்கள் ( aliphatic amines ) , Qjarly worri, 
பொருள்கள் (dyes ), கரிம அமிலங்கள் , மோனோசாக்கரைடுகள் 
( monosaccharides ) போன்ற பலவகைக் கரிமக் கலவைகள் , மின் 
நுண் துளைப் பகுப்பு முறையில் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன . 
125 • 3 உயிர்வேதியியல் கலவைகள் 

நீராற் பகுக்கப்பட்ட (hydrolysed ) நியூக்ளியிக் அமிலங்கள் 
புரோட்டீன்கள் , பெப்டைடுகள் , அமினோ அமிலங்கள் ஆகியன 

PH2 • 8 


+ 


- 


G 


H 


DH42 


+ 


O 


L 


P 


pH 86 


- 


H 

Gy 
படம் 12.8 . அமினோ அமிலக் கலவைகளின் மின் நுண் துளைப் பகுப்பு 
G : குளூட்டாரிக் அமிலம் 01 தொடக்கம் ( origin ) 
H : இஸ்டிடீன் 

L : லூசீன் 
P : ஃபினைல் அலனீன் 

Gy : 

கிளை சீன் 
மின் நுண்துளைப் பகுப்பு முறையில் பகுக்கப்பட்டுள்ளன . 
கலவைகள் , பல PH மதிப்புகளில் பகுக்கப்படுகின்றன . 
இவ்வாறு பகுக்கப்பட்ட அமினோ அமிலக் கலவைகளைப் 
படம் 12-8 - ல் காணலாம் . 


GIOCHIÁT HIDUL LUI 

( Bibliography ) 


R. Stock and C. B. F. Rice : Chromatographic Methods 

2nd Edition , Science Paperbacks , and Chapman and 

Hall, London , 1967 . 
2 . L. Savidan : Chromatography ILIFFE Books , London , 

1963 . 
3. E. Heftman : Chromatography , 2nd Edition, Van 

Nostrand Reinhold Co. , New York , 1967 . 
-4 . E. Lederer and M. Lederer : " Chromatography , Elsevier 

Pub . Co. , Amsterdam , 1954 . 
5. D. J. Pietrzyk and C. W. Frank : Analytical Chemistry , 

Academic Press , New York , 1974 . 
6. C. T. Kenner and R. E. O Brien : Analytical Separa 

tions and Determinations , MacMillan Co. , New York 

1971 . 
7. J. M. Bobbitt, A , E. Schwarting and R. J. Gritter : 

" Introduction to Chromatography , Van Nostrand 

Reinhold , New York , 1968 . 
8. L. Fischer : " An Introduction to Gel Chromatography 

North Holland Pub . Co. , Amsterdam , 1971 . 
9. J. A. Barnard and R. Chayen : *Modern Methods of 

Chemical Analysis , McGraw -Hill Pub . Co , New York , 

1965 . 
10. R. N. Nigam : Analytical Gas Chromatography , Sarabhai 

M. Chemicals , Baroda , 1975 . 
11. R. L. Pecsok and L. D. Shields : Modern Methods of 

Chemical Analysis , John Wiley, New York , 1968 . 
12. H. C. Cassidy : Technique of Organic Chemistry, Vol. 5 , 

Adsorption and Chromatography , Interscience , New 
York , 1953 . 


f 


கலைச்சொற்கள் 


A 


-- 


Absolute 
Acceptor 
Adsorption 
Air - gun 
Anion 
Aqueous 
Ashless 
Atmosphere 
Automatic 


முழுத்தனி 
வாங்கி 
பரப்புக் கவர்ச்சி 
காற்றுக்குழல் 
எதிர் அயனி 
நீர்கலந்த 
சாம்பலற்ற 
காற்றழுத்தம் 
தானியங்கி 


- 


- 


-- 


B 


Back titration 
Bafile 
Basic alumina 
Binder 
Biochemical reaction 
Bonding forces 
Buffer solution 


பின் வழிச் சேர்க்கை 
தடுப்பு 
கார அலுமினா 
ஒட்டி 
உயிர்வேதி வினை 
பிணைப்பு விசைகள் 
நடுநிலைக் கரைசல் 


C 


Carrier gas 


Cation 
Capillary column 
Centrifugal force 
Chain 
Chamber 
Chemical property 
Chemisorption 

hromatography 


கடத்தும் வளிமம் 
நேர் அயனி 
தந்துகிக் குழல் 
மையவிலக்கு விசை 
தொடர் 
கலன் 
வேதிப் பண்பு 
வேதிப்பரப்புக் கவர்ச்சி 
நிறப்பகுப்பு 


281 


கலைச்சொற்கள் 


Chromatopile 
Chromatopack 
Column 
Complexing agent 
Compound 
Concentration 
Concept 
Crystallization 
Current 
Curve 


நிறப்பகுப்பு அடுக்கு 
நிறப்பகுப்புக்கற்றை 
குழல் 
உட்கூடுகைப் பொருள் 
கலவை 
அடர்வு 
கொள்கை 
படிகமாக்குதல் 
மின்னோட்டம் 
வரிவடிவம் 


- 


---- டா 


Deionized water 
Denomination 
Density 
Densitometer 
Derivation 
Derivative 
Desorb 
Destructive method 
Desiccator 
Dialysis 
Dielectric constant 
Differential 
Dipole moment 
Displacement 
Distribution coefficient 
Dopor 
Dry method 
Dynamic 


அயனி நீங்கிய நீர் 
விகுதி 
அடர்த்தி 
அடர்த்திமானி 
நிறுவுதல் 
தொடர்பொருள் 
விடுபட 
சிதைவு முறை 
உலர்த்தி 
சவ்வூடுருவல் 
இரு துருவ மாறிலி 
மாறுபாடு 
இருதுருவ இயக்கம் 
இடமாற்றம் 
பகிர்வு எண் 
வழங்கி 
உலர்முறை 
இயங்கு 


- 


- 


-- 


Eddy diffusion 
Electrical discharge 
Electron acceptor 
Electron discharge 
Electron donor 
Electro chromatography 
Electrophoresis 


- 


சூழல் ஊடுருவல் 
மின்னேற்றம் 
மின்வாங்கி 
எலக்ட்ரான் வீச்சு 
மின்வழங்கி 
மின் நிறப்பகுப்பு 
மின் நுண் துளைப் பெயர்ச்சி 


288 


நிறப்பகுப்பு வேதியியல் 


-- 


-- 


Electrostatic forces 
Eluent 
Eluotropic series 
Eluting force 
Elution 
Energy 
Enthalpy 
Entropy 
Enzyme 
Equation 
Equilibrium 
Exclusion limit 
Exponential gradient 


நிலைமின் விசைகள் 
இழுபொருள் 
இழுவிசைக் கோவை 
இழுவிசை 
இழுவினை 
ஆற்றல் 
வினைவெப்பம் 
ஒழுங்கின்மை 
உயிர் வினையூக்கி 
சமன்பாடு 
சமன்பாட்டு நிலை 
பகுப்பெல்லை 
படித்தொடர் மாற்ற 


- 


- 


F 


இழைத் தன்மை 


வடிநீர் 


Fibrous nature 
Filtrate 
Fire brick 
Flame ionization 
Flowmeter 
Flow - rate 
Fluorescent 
Functional group 


தீச்செங்கல் 
சுடர் அயனியாக்கம் 
நகர்வேகமானி 
நகர்வேகம் 
ஒளிர்வு 


வினைக் குழு 


G 


- 


Gel 
Gel - filtration 
Geometric isomer 
Glass wool 
Grade 


களிமம் 
களிம வடிப்பு 
இடமாற்று வடிவம் 
கண்ணாடி இழைகள் 
தரம் 


- 


- 


Heat of adsorption 
Heat of reaction 
Hidden 
High voltage 
Homogeneous 
Homologous series 
Hydrated 


பரப்புக் கவர்ச்சி வெப்பம் 
வினை வெப்பம் 
மறைமுக 
மிகை மின்னழுத்தம் 
ஒருபடித்தான 
ஓரின வரிசை 
நீருடைய 


கலைச்சொற்கள் 


28 


- 


Hydrogen bond 
Hydrolysis 
Hydrophilic 
Hydrophobic 


ஹைட்ரஜன் பிணைப்பு 
நீராற் பகுப்பு 
நீர் இழு 
நீர் நீக்கு 


--- 


1 


- 


Indicator 
Inert 
Infra - red 
Injector port 
Inorganic 
In situ method 
Integrator 
Intermolecular forces 


நிறங்காட்டி 
வினைத்திறமற்ற 
அகச் சிவப்பு 
செலுத்துக் கலன் 
கனிம 


- 


உள் முறை 


- 


Internal structure 
Ion - exchange 
Ionic strength 
Ionization 
Isomer 
Isotherm 


தொகுப்பான் 
மூலக்கூற்றிடை இழு 

விசைகள் 
உள்ளமைப்பு 
அயனிப் பரிமாற்றம் 
அயனித் திறன் 
அயனியாக்கம் 
மாற்றுவடிவம் 
சமவெப்பக் கோடு 


" . 


KI 


| 


Kinetic Theory 


இயக்கவியல் 


- 


Layer 
Linear molecule 
Localisation 


படலம் 
நீள்வடிவ மூலக்கூறு 
இடநிலைப்பு 


M 


- 


- 


Macromolecule 
Manometer 
Mass spectrometer 
Maximum 
Mesh 
Microscopic syringe 
Migration 


பெருமூலக்கூறு 
அழுத்தமானி 
எடை நிறமாலைக் கருவி , 
உச்சம் 
கம்பிவலை எண் 
நுண் ஊசி 
நகர்ச்சி 


| 


மகன் 


290 


நிறப்பகுப்பு வேதியியல் 


Molecular diffusion 
Molecular weight 
Mobile phase 
Multiple development 


மூலக்கூறுகளின் ஊடுருவல் 
மூலக்கூறு எடை 
நகர்படிவு 
பலமுறைப் பகுப்பு 


-- 


Needle valve 
Neutral 
Non - destructive 
Non - equilibrium 
Numerator 


நுண் திறப்பான் 
நடுநிலை 
சிதையா 
சமன்பாடற்ற 
பகுதி 


-வை 


க 


Optical isomer 
Organic 
Organic base 
Over - run method 


ஒளிமாற்று வடிவம் 
கரிம 
கரிமக் காரம் 
மிகை ஓட்டமுறை 


| 


P 


- 


- 


Particle size 
- Partition 

Path length 
Perforated disc 
Permanent gas 
Phase 
Phosphor 
Phosphorescence 
Photo - calorimeter 
Physical adsorption 
Physical property 
Pink 
Pipette 
Planimeter 
Plastic 
Plunger 
Polar 
• Polarity 
Polarizable 


வ 


துகள் அளவு 
பகிர்வு , பங்கீடு 
நடைத்தூரம் 
நுண் துளைத் தகடு 
நிலை வளிமம் 
படிவு 
ஒளிர்பொருள் 
ஒளி உமிழ்வு 
ஒளி நிறமானி 
இயல் பரப்புக்கவர்ச்சி 
இயற்பண்பு 
இளஞ்சிவப்பு 
உறிஞ்சுகுழல் 
பரப்புமானி 
இளகி 
அழுத்தி 
மின் துருவம் 
மின் துருவத் தன்மை 
மின் துருவமடையக்கூடிய 


- 


- 


" 


வை 


-- 


கலைச்சொற்கள் 


291 


-- 


Polymerization 
iPre- equilibrium 
Pressure regulator 


பலபடியாக்கல் 
முன் சமன்பாட்டு நிலை 
அழுத்தக் 

சட்டுப்பாட்டுக் 


கருவி 


Purple 


கருஞ்சிவப்பு 


பண்பறி 


Qualitative 
Quantitative 


அளவறி 


R 


-- 


- 


பு 


Random 
Rate factor 
Recorder 
Refraction 
Relative 
Relative coeffiicient 
Reproduce 
Resia 
Resistor 
Resolution 
Resonance 
Retention time 
Rotator 


குறியற்ற 
வேக விகிதம் 
பதிவுக் கருவி 
ஒளி விலக்கம் 
ஒப்பு 
ஒப்பீட்டுக் குணகம் 
மீட்டுருவாக்கு 
பிசின் 


மின் தடை 


பகுப்புத்திறன் 
உடன் இசைவு 
தங்கும் நேரம் 
சுழற்றி 


S 


- 


Pesa 


Selectivity 
Sensitivity 
Shaped 
Sintered glass crucible 
Slurry 
Solvent extraction 
Spatial arrangement 
Speciropiotometer 
Spectrum 
Stability 
Standard deviation 
Standard so ution 
Stationary phase 


- 


தேர்ந்தெடுக்கும் திறன் 
உணர் திறன் 
வடிவமைக்கப்பட்ட 
றுகிய கண்ணாடி வடிகலன் 
குழம்பு 
கரைப்பானால் சாரம் எடுத்தல் 
இடநிலை அமைப்பு 
நிறமாலை காட்டி 
நிறமாலை 
நிலைப்புத்தன்மை 
சமச்சீர் விலக்கம் 
தாம்தெரிந்த கரைசல் 
நிலைப்படிவு , 


ப" T-THIR= 


292 


நிறப்பகுப்பு வேதியியல் 


- 


Stirrer 
Sublimation 
Supernatant liquid 
Support 
Surface area 
Swelling capacity 


சுழற்றி 
பதங்கமாக்குதல் 
மேற்பகுதி நீர்மம் 
தாங்கி 
தளப்பரப்பு 
விரிதிறன் 


- 


- 


--- 


- 


Tailing 
Thermal conductivity 
Thermodynamics 
Thin -layer 
Transparent 
Transuranium elements 
Two - dimensional 


வால் நீட்சி 
வெப்பக் கடத்துத்திறன் 
வெப்ப இயக்கவியல் 
மென்படிவு 
ஒளிபுகு 
மீயூரேனியத் தனிமங்கள் 
இருதிசை 


- 


புற ஊதா 


Ultra - violet 
Unsaturated 


|| 


நிறைவுரு 


V 


Variable 
Viscosity 
Visible light 
Volatility 
Volume 


மாறி 
நழுவுதடை , பாகுத்தன்மை 
கண்டறி ஒளி 
ஆவியாகும் தன்மை 
பருமன் 


- 


பப 


Weak forces 


- 


வலிவற்ற விசைகள் 


Z 


Zone 
Zone migration 
Zone - refining 


குவியம் 
குவியப் பரவல் 
பகுதி தூய்மையாக்குதல் 


- 


